


எலியா 


டேவிட்‌ ரோப்பர்‌ 


1. இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதர்‌ (1இராஜாக்கள்‌ 16:29-17:1) 

2. தண்ணீரை வற்றிப்போகச்‌ செய்தது யார்‌? 

3. பரலோகம்‌ இல்லத்திற்கு உதவுகிறது (1இராஜாக்கள்‌ 17:8-16) 
கூரை உள்ளாக உருக்குலையும்போது 
மரணத்தையும்‌ சாத்தியமற்ற பிற சூழ்நிலைகளையும்‌ 

4. எதிர்கொள்ளுதல்‌ (1இராஜாக்கள்‌ 17:17-24) 

5. முடிவெடுக்கும்‌ வேளை (1இராஜாக்கள்‌ 18:1-40) 

6. பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியம்‌ 
(1இராஜாக்கள்‌ 18:41-46) 

7. கவலையாக இருந்த விஷயத்தைத்‌ தேவன்‌ எவ்வாறு 
குணமாக்கினார்‌ (1இராஜாக்கள்‌ 19:1-21) 

8. ஆகாபுக்குக்‌ கடைசி வாய்ப்பு (1இராஜாக்கள்‌ 20) 

9. தேவனுடைய பொறுமையின்‌ எல்லை முடிந்துபோகும்போது 
(1இராஜாக்கள்‌ 211) 

10. “சத்தியத்தைத்‌ தவிர வேறு எதுவுமில்லை” (1இராஜாக்கள்‌22) 

11. “நான்‌ மிகவும்‌ முதியவன்‌ என்று யார்‌ சொல்வது?” 
(2இராஜாக்கள்‌ 1) 

12. பூமியில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடூவது எவ்வாறு? 
(2இராஜாக்கள்‌ 2:1-18) 

13. சால்வை உங்கள்‌ மீது விழட்டும்‌ (2இராஜாக்கள்‌ 2) 


1 
இஸ்ரவேலில்‌ 
துவனுடைய மனிதர்‌ 


(1 இராஜாக்கள்‌ 16: 29-17:1) 


விசேஷித்த ஒரு மனிதரைப்‌ பற்றி நாம்‌ படிக்கையில்‌ உடன்‌ வாருங்கள்‌. 
இஸ்ரவேல்‌ குலம்‌ உருவாக்கியவர்களிலேயே இம்மனிதர்‌ மாபெரும்‌ 
மற்றும்‌ மிகவும்‌ வீரமிக்கவர்‌ என்று அழைக்கப்பட்டுள்ளார்‌. காட்சியில்‌ அவர்‌ 
இருளில்‌ இருந்து வெளிவரும்‌ மின்னல்‌ வெளிச்சம்போல்‌ வருகிறார்‌; அவர்‌ ஒரு 
எரிநட்சத்திரம்‌ போலத்‌ தமது காலத்தின்‌ இருளினூடே விரைந்து செல்கிறார்‌, 
உண்மையில்‌ அவர்‌ ஒரு சுழற்காற்றில்‌ செல்லுகிறார்‌. அவர்‌ “அக்கினியின்‌ 
மனிதர்‌” என்று அழைக்கப்பட்டிருக்றொர்‌, இந்த மனிதரை நாம்‌ “ இஸ்ரவேலில்‌ 
தேவனுடைய மனிதர்‌” என்று அழைக்கிறோம்‌ - இவர்தான்‌ எலியா. 

வேதாகமத்தில்‌ ஒருசில அதிகாரங்களே எலியாவைப்‌ பற்றி நாம்‌ அறிகிற 
யாவற்றையும்‌ கூறுகின்றன, ஆனால்‌ இம்மனிதரைப்‌ பற்றி சில விஷயங்கள்‌ 
கற்பனையைப்‌ பிடிக்கின்றன. புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில்‌, ஆபிரகாம்‌ 
மற்றும்‌ மோசே ஆகியோர்‌ மாத்திரமே அவரைக்‌ காட்டிலும்‌ புகழில்‌ விஞ்சியிருந்த 
நிலையில்‌, யூதத்துவ வரலாற்றில்‌ மிகவும்‌ மதிக்கப்பட்ட மற்றும்‌ பயங்கலந்த மரி 
யாதை செய்யப்பட்ட மனிதர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
அவர்‌, பழைய ஏற்பாட்டின்‌ தீர்க்கதரிசிகள்‌ வேறு எவரைக்காட்டிலும்‌ அதிக 
மாக, முப்பதுக்கும்‌ அதிகமான முறைகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. 

இயேசு மறுரூபமானபோது, அவர்‌ மோசே மற்றும்‌ தாவீது ஆகதியோருடனோ 
அல்லது மோசே மற்றும்‌ ஏசாயா ஆகியோருடனோ தரிசனமாகவில்லை, ஆனால்‌ 
மோசே மற்றும்‌ எலியா ஆகியோருடன்‌ தான்‌ தரிசமானார்‌. மோசே நியாயப்பிர 
மாணத்தைக்‌ கொடுத்த மகாபெரியவராய்‌ இருந்தார்‌; எலியா ஒரு நாட்டையே 
அந்த நியாயப்பிரமாணக்திற்குத்‌ திரும்ப அழைத்த மனிதராக இருந்தார்‌. தேவனு 
டைய கட்டளைகளை வழங்குவது முக்யெமானதாக இருந்தது; தேவனுடைய 
வெளிப்படுத்துதலின்‌ கொள்கைகள்‌ மற்றும்‌ கோட்பாடுகளுக்கு மனிதர்களைத்‌ 
திரும்ப அழைத்தல்‌ என்பது சம அளவு முக்யெமானதாக இருந்தது. 

எலியா அசலானவராக இருந்தார்‌. மோனா லிசாவின்‌ உருவச்‌ சித்திரத்தினு 
டைய பிரதி அல்லது அச்சிட்ட படம்‌ ஒன்றை எவரொருவரும்‌ ஒருசில 
நூறுரூபாய்கள்‌ கொடுத்து வாங்கிவிட முடியும்‌, ஆனால்‌ அதன்‌ அசல்‌ ப 
மானது எந்த ஒரு விலையும்‌ குறிப்பிடப்பட இயலாத அளவுக்கு மிகவும்‌ 
மதிப்புடையதாக உள்ளது. அதுபோன்றே, எலியா தமது நாட்களிலும்‌ காலத்தி 
லும்‌ தேவனுக்காக நிறைவேற்றியவற்றின்‌ மதிப்பைக்‌ குறித்துக்‌ கணக்கிடுவகற்குக்‌ 
வழியெதுவும்‌ இல்லை. 

எலியாவைப்‌ பற்றியும்‌ அவர்‌ செய்த எல்லாவற்றைப்‌ பற்றியும்‌ நாம்‌ 











7 


படித்து முடிக்கையில்‌, அவரைப்பற்றி நாம்‌ நம்மால்‌ செய்ய இயலாதவற்றைச்‌ 
செய்வதற்கு, நாம்‌ தரவழைக்க இயலாத ஆதாரமூலங்களைக்‌ கொண்டிருந்த 
ஒருவர்‌ என்ற வகையில்‌ அவர்‌ சக்திமானாக இருந்தார்‌ என்று நாம்‌ நினைக்கக்‌ 
கூடாது. அவரது மக்கள்‌ இந்த தவறைச்‌ செய்தனர்‌. ஏற்பாடுகளுக்கு 
இடையிலான காலகட்டத்தில்‌, யூதர்கள்‌ எலியாவைப்‌ பற்றி பல பாரம்பரியக்‌ 
கதைகளை வளர்த்தனர்‌, அவரை ஒரு நிழல்‌ உருவமாக்கி, அழிந்து போகிற 
மனிதனைக்‌ காட்டிலும்‌ அதிகமானவர்‌ என்றாக்கினர்‌. இவ்வாறாக யாக்கோபு 
தமது நிருபத்தில்‌, எலியாவை ஒரு விவரிப்பாகப்‌ பயன்படுத்துகையில்‌, “எலியா 
என்பவன்‌ நம்மைப்போலப்‌ பாடுள்ள மனுஷனாயிருந்தும்‌, ...” (யாக்கோபு 
5:17) என்று கூறுவதற்கு அவர்‌ துரிதப்பட்டார்‌. K]V வேதாகமம்‌, அவர்‌ “எலியா 
என்பவன்‌ நம்மைப்போல உணர்வுகளுக்குக்‌ கழ்ப்பட்டுள்ள மனுஷனாயிருந்தும்‌,” 
என்று கூறுகிறது. அவர்‌ நாம்‌ உணர்வது போலவே உணர்ந்தார்‌. அவர்‌ நாம்‌ 
போராடுவது போலவே போராடினார்‌. அவர்‌ நாம்‌ ஊக்கமிழப்பது போலவே 
ஊக்கமிழந்தார்‌. 

இருப்பினும்‌, ஒரு விசேஷித்த காலத்திற்கும்‌ இடத்திற்கும்‌ எலியா தேவனு 
டைய விசேஷித்த மனிதராக இருந்தார்‌ என்ற உண்மை நிலைத்திருக்கிறது. 
இது ஏன்‌ என்பதை, நாம்‌ அவரது வாழ்வினூடே கடந்து செல்லுகையில்‌ 
காண்போம்‌. 


எலியாவின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
எலியாவை முற்றிலுமாக மதித்து உணருவதற்கு நாம்‌, அவரை அவருடைய 
காலங்களின்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ காணவேண்டும்‌. ஒருமுறை நான்‌, ஒரு 





கலைப்படைப்பின்‌ மனதை ஈர்க்கும்‌ சித்திரம்‌ ஒன்றைக்‌ கண்டேன்‌. பின்பு 
நான்‌ அந்தப்‌ படத்தின்‌&ழ்‌ இருந்த குறிப்பை வாசித்தேன்‌. அது கைகளோ 
அல்லது பாதங்களோ இல்லாத ஒரு மனிதரால்‌, அந்த வரைகலைஞரின்‌ 
வாயில்‌ தூரிகை வைக்கப்பட்ட நிலையில்‌ வரையப்பட்டதாக இருந்தது. 
பின்பு நான்‌ உண்மையிலேயே அந்த சித்திரத்தை மதித்தேன்‌. அதுபோலவே, 
1 இராஜக்கள்‌ 17 மற்றும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ அதிகாரங்களைச்‌ சாதாரண 
மாக வாசிப்பதன்‌ மூலம்‌ நாம்‌ எலியாவை மதித்து உணர முடியும்‌ என்றாலும்‌, 
அவர்‌ வாழ்ந்து ஊழியம்‌ செய்த காலங்களின்‌ பின்னணியை நாம்‌ வாசிக்கையில்‌, 
அவரை நாம்‌ இன்னும்‌ அதிகமாக மதித்து உணரவருவோம்‌: 





யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ முப்பத்தெட்டாம்‌ வருஷத்தில்‌ 
உம்ரியின்‌ குமாரனாகிய ஆகாப்‌ இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக, சமாரியாவில்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ இருபத்திரண்டு வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:29). 


“யூதா” மற்றும்‌ “இஸ்ரவேல்‌” என்ற வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌. 
சவுல்‌, தாவீது மற்றும்‌ சாலொமோன்‌ ஆகியோர்‌ ஒன்றுபட்டிருந்த இராஜ்யத்‌ 
தின்‌ மீது ஆளுகை செலுத்தியிருந்தனர்‌. ஆயினும்‌, சாலொமோனின்‌ மகனான 
ரெகொடெயாம்‌, தவறான ஆலோசனைக்கு செவிகொடுத்தபோது, இராஜ்யம்‌ 
பிரிவுபட்டது (1 இராஜாக்கள்‌ 12). உள்நாட்டு யுத்தம்‌ தொடர்ந்தது. பகை 
என்ற புகை தெளிவானபோது, ஒன்றிற்குப்‌ பதிலாக இரண்டு இராஜ்யங்கள்‌ 





8 


நின்றன. தெற்கு இராஜ்யத்தில்‌ பன்னிரெண்டில்‌ இரண்டு கோத்திரங்கள்‌ 
மாத்திரம்‌ உள்ளடக்கப்‌ பட்டிருந்தன. இவ்விரு கோத்திரங்களிலும்‌ மேலா 
இக்கம்‌ செய்தது யூதாவாகும்‌, எனவே தெற்கு இராஜ்யம்‌ யூதேயா இராஜ்யம்‌ 
என்று அறியப்பட்டது. இந்த இராஜ்யம்‌ பாபிலோனியருடைய கைகளினால்‌ 
விழுந்துபோன காலம்‌ வரையிலும்‌, இது ஒருவருக்குப்‌ பின்‌ ஒருவராகப்‌ 
பதினேழு அரசர்களைக்‌ கொண்டிருந்தது, இவர்கள்‌ யாவரும்‌ தாவீதின்‌ 
வழித்தோன்றல்களாக இருந்தனர்‌. 

வடக்கு இராஜ்யம்‌ நமக்கு மிகவும்‌ ஆர்வத்திற்கு உரியதாக உள்ளது, 
ஏனெனில்‌ எலியா வடக்கு இராஜ்யத்தில்தான்‌ ஊழியம்‌ செய்தார்‌. வடக்கு 
இராஜ்யம்‌ இஸ்ரவேல்‌ இராஜ்யம்‌ என்று அழைக்கப்பட்டது, ஏனென்றால்‌ 
அது இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களில்‌ பத்துக்‌ கோத்திரங்களை 
உள்ளடக்கியிருந்தது. விக்கிரக ஆராதனைக்காரரான யெரொபெயாம்‌ என்பவர்‌ 
இதன்‌ முதல்‌ ஆட்சியாளராக இருந்தார்‌. ஒருவருக்குப்‌ பின்‌ ஒருவராக இந்த 
நாட்டை ஆண்ட பத்தொன்பது அரசர்களுமே மோசமானவர்களாக இருந்தனர்‌, 
கடைசியில்‌ இது ஆசீரியாவினால்‌ அழிக்கப்பட்டது. 

ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ நாட்டின்மீது இருபத்தி இரண்டு ஆண்டுகள்‌ ஆளுகை 
செய்தார்‌. இவரது ஆட்சிக்காலமானது, மக்களினம்‌/நாடு என்ற வகையில்‌ 
இஸ்ரவேலுக்கு ஒரு உயர்ந்த கட்டமாக இருந்தது என்று உலகப்பிரகார 
மான வரலாறு நமக்குக்‌ கூறுகிறது. ஆகாப்‌ ஒரு மாபெரும்‌ கட்டுவிப்பாளராக 
இருந்தார்‌ (கவனிக்கவும்‌ 1 இராஜாக்கள்‌ 21:1; 22:39). அவர்‌ ஒரு மாபெரும்‌ 
இராணுவ நடத்துனராக இருந்தார்‌. அவர்‌ சீரியாவுக்கு எதிரான இரு யுத்தங்களில்‌ 
வெற்றிகரமாக யுத்தம்‌ செய்திருந்தார்‌. அவர்‌ ஒருமுறை அசீரியாவிலும்‌ கூட 
வெற்றிகரமாக யுத்தம்‌ செய்திருந்தார்‌. அவரது அயல்நாட்டுக்கொள்கை மதி 
நுட்பமுடையதாக இருந்தது. அரசியல்ரீதியாக, பொருள்ரீதியாக மற்றும்‌ 
இராணுவரீதியாக அவர்‌ அதிகம்‌ சாதித்திருந்தார்‌. அவரது ஆட்சிக்காலம்‌ 
பொதுவாக சமாதானம்‌ மற்றும்‌ வளமையின்‌ காலமாக இருந்தது. 

இருப்பினும்‌ ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, இந்த சாதனைகளைப்பற்றிக்‌ 
கொஞ்சமே நமக்குக்‌ கூறுகிறார்‌. இவைகள்‌ முக்கியமான விஷயங்களாக 
இருக்கவில்லை. 1 இராஜாக்கள்‌ 16:30 வசனமானது, இவரது ஆளுகைபற்றித்‌ 
தேவனுடைய கருத்துநோக்கை நமக்குத்‌ தருகிறது: “உம்ரியின்‌ குமாரனாகிய 








ஆகாப்‌ தனக்கு முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானகைச்‌ செய்தான்‌.” 

“தனக்கு முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌”: அது எவ்வளவு மோசமான 
தாக உள்ளது? அவர்‌ பரிசுத்தவான்களின்‌ ஒரு வரிசைக்குப்‌ பின்பு வந்தி 
ருந்தால்‌, அது மிகவும்‌ மோசமானதாக இருந்திராது. இந்தச்‌ சொற்றொடரைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு, நாம்‌ ஆகாபின்‌ முன்னோர்களை ஆய்வுசெய்ய 
வேண்டும்‌. 

இஸ்ரவேலின்‌ முதல்‌ அரசரான யெரொபெயாம்‌ விக்கிரங்களை 
ஆராதிப்பவராக இருந்தார்‌: 


ஆகையால்‌ ராஜாவானவன்‌ யோசனைபண்ணி, பொன்னினால்‌ இரண்டு 
கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஜனங்களைப்‌ பார்த்து: நீங்கள்‌ 


எருசலேமுக்குப்‌ போடுறது உங்களுக்கு வருத்தம்‌; இஸ்ரவேலரே, இதோ, 


இவைகள்‌ உங்களை எகிப்துதேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள்‌ 
தேவர்கள்‌ என்று சொல்லி, ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌, ஒன்றைத்‌ தாணிலும்‌ 
ஸ்தாபித்தான்‌. ... அவன்‌ மேடையாகிய ஒரு கோவிலையும்‌ கட்டி, லேவியின்‌ 
புத்திரராயிராத ஜனத்தில்‌ ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான்‌. ... தன்‌ 
மனதிலே தானே நியமித்துக்கொண்ட எட்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ 
தேதியிலே பெத்தேலில்‌ தான்‌ உண்டாக்கின பலிபீடத்தின்மேல்‌ பலியிட்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பண்டிகையை ஏற்படுத்தி, பலிபீடத்தின்‌ 
பலியிட்டுத்‌ தூபங்காட்டினான்‌ (1 இராஜாக்கள்‌ 12:28, 29, 31, 33). 


யெரொபெயாம்‌ அடிவைப்பு ஒன்றைத்‌ தொடங்கிவைப்பவராக இருந்தார்‌. 
அவர்‌ விக்கிரக ஆராதனைக்கு விதைகளை விதைத்தார்‌, மற்றும்‌ அவற்றை அவர்‌ 
ஆழமாக நட்டார்‌. அவரைப்‌ பின்பற்றிய அரசர்களைப்‌ பற்றி நாம்‌ வாசிக்கையில்‌, 
அவர்கள்‌ யெரொபெயாவின்‌ துன்மார்க்கமான வழிகளில்‌ நடந்தனர்‌ என்பதைத்‌ 
திரும்ப திரும்ப நாம்‌ கவனிப்போம்‌. 

யெரொடெயாம்‌ இருபத்தி இரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தார்‌; பின்பு 
அவரது இடத்திற்கு வந்த அவரது மகனான நாதாப்‌ ஆளுகை செய்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 14:20). 

இரத்‌ “போதும்‌ போதும்‌. நாம்‌ யெகோவாவை ஆராதிக்கத்‌ திரும்புவது 
அவசியம்‌” என்று கூறியிருக்க முடியும்‌. அவர்‌ அவ்வாறு செய்தாரா? இல்லை: 


..யெரொபெயாமின்‌ குமாரனாகிய நாதாப்‌ இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக, 
இரண்டுவருஷம்‌ இஸ்ரவேலின்மேல்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ 
வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடந்தான்‌ (1 இராஜாக்கள்‌ 15:25, 26). 


இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, பாஷாவினால்‌ நாதாப்‌ கொல்லப்பட்டார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 15:27, 28). 

ரஹா ஒரு புதிய அரசவம்சத்தைத்‌ தொடக்கி வைத்தார்‌. புதியதொரு 
தொடக்கத்துடன்‌, இஸ்ரவேலின்‌ மீது ஒருநல்ல அரசரைக்‌ கொண்டிருத்தலின்‌ 
சாத்தியக்கூறு நிலவிற்று. மீண்டும்‌, இல்லை: பாஷா தனது ஆட்சியை பெரும்‌ 
எண்ணிக்கையிலான கொலையுடன்‌ தொடங்கினார்‌. “அவன்‌ ராஜாவானபின்‌ 
அவன்‌ யெரொபெயாமின்‌ வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்போட்டான்‌; 
யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும்‌ அவன்‌ அழிக்காமல்‌ 
விடவில்லை” (1 இராஜாக்கள்‌ 15:30). இருப்பினும்‌ அவரது ஆட்சியானது அவர்‌ 
அழித்துப்போட்ட குடும்பத்தின்‌ ஆட்சியைக்‌ காட்டிலும்‌ மேன்மையானதாக 
இருக்கவில்லை. 


... அகியாவின்‌ குமாரனாகிய பாஷா, இஸ்ரவேலனைத்தின்மேலும்‌ 
திர்சாவிலே ராஜாவாகி இருபத்து நாலு வருஷம்‌ ஆண்டு, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, யெரொபெயாமின்‌ வழி 
யிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடந்தான்‌ (1 இராஜாக்கள்‌ 15:33, 34). 


10 


கடைசியில்‌ பாஷா இறந்தார்‌, அவரது மகனாகிய ஏலா ஆட்சிசெய்யத்‌ 
தொடங்கினார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:6). 

ஏனை இரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:8). அவர்‌ 
இஸ்ரவேலின்மீது ஆட்சி செய்த தேவபக்தியற்ற ஆட்சியாளர்களின்‌ நீண்ட 
வரிசையில்‌ இன்னொருவராக இருந்தார்‌: 


இரதங்களில்‌ பாதிபங்குக்குத்‌ தலைவனாகிய சிம்ரி என்னும்‌ அவன்‌ 
ஊழியக்காரன்‌ அவனுக்கு விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, அவன்‌ திர்‌ 
சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கரொணக்காரனாகிய அர்சாவின்‌ 
வீட்டிலே குடித்து வெறிகொண்டிருக்கையில்‌, சிம்ரி உள்ளே புகுந்து, ... 
அவனை வெட்டிக்‌ கொன்று போட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:9, 10). 


சிம்‌ பாஷாவின்‌ வீட்டார்‌ அனைவரையும்‌ கொன்றதன்மூலம்‌ தமது 
ஆட்சியைத்‌ தொடங்கினார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:11). அவர்‌ எவ்வளவு 
நாட்கள்‌ நீடித்திருந்தார்‌? “சிம்ரி இர்ஷாவிலே ஏழுநாள்‌ ராஜாவாயிருந்தான்‌” 
(1 இராஜாக்கள்‌ 16:15). மக்கள்‌, சிம்ரியின்மீது கோபம்கொண்டிருந்தனர்‌, 
அவர்கள்‌ சிம்ரி இருந்த இடத்தில்‌ படைத்தலைவனாயிருந்த ஓம்ரியை 
ராஜாவாக நியமித்தனர்‌. ஓம்ரி, சிம்ரியிருந்த இடத்திற்கு வந்தபோது, சிம்ரி, 
தான்‌ தப்பிக்க இயாலாது என்று கண்டார்‌, எனவே அவர்‌ தம்மைச்‌ சுற்றியிருந்த 
அரசரின்‌ அரண்மனையைக்‌ தீவைத்துக்‌ கொளுத்தினார்‌ (அவர்‌ “நான்‌ ஒன்றைப்‌ 
பெற்றுக்கொள்ள இயலாவிட்டால்‌, எவரொருவரும்‌ அதைப்‌ பெற்றுக்கொள்ளக்‌ 
கூடாது” என்ற எண்ணப்போக்கைக்‌ கொண்டிருந்தார்‌.) 

ஓம்‌ அது, ஆகாபின்‌ தந்தையான ஓம்ரியின்‌ ஆட்சியினிடத்தில்‌ நம்மைக்‌ 
கொண்டுவருகிறது. ஒரு சில ஆண்டுகள்‌ கோபமான சண்டைக்குப்‌ பின்பு, ஓம்ரி 
வடக்கு இராஜ்யம்‌ முழுமையையும்‌ ஆட்சி செய்தார்‌. அவர்‌ பன்னிரெண்டு 
ஆண்டுகள்‌ ஆட்சிசெய்து, சமாரியா நகரைக்‌ கட்டியெழுப்பினார்‌ (1 இராஜாக்கள்‌ 
16:23, 24). மனிதக்‌ கருத்துநோக்கின்படி, அவரது ஆட்சி ஒரு வெற்றிகரமான 
ஆட்சியாக இருந்தது. இருப்பினும்‌, அவரது ஆட்சியைத்‌ தேவன்‌ எவ்வாறு 
கண்ணோக்கார்‌? 


உம்ரி கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்து, தனக்கு 
முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து, நேபாத்தின்‌ குமா 
ரனாகிய யெரொபெயாமின்‌ சகல வழியிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குக்‌ தங்கள்‌ வீணான விக்ரெகங்களாலே கோபம்‌ மூட்டும்படியாய்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய பாவங்களிலும்‌ 
நடந்தான்‌ (1 இராஜாக்கள்‌ 16:25, 26). 


அவர்‌ இறந்தபோது, அவரது இடத்தில்‌ ஆகாப்‌ அரசரானார்‌ (1 இராஜாக்கள்‌ 
16:28). 

நாம்‌, இரத்தம்‌ சிந்துதல்‌, நிலைகுலைவு, கொலை, விக்ரெகாராதனை, 
குரோதம்‌, வெறுப்பு, சதியாலோசனை, சூழ்ச்சி மற்றும்‌ ஓழுக்கவீனம்‌ 
ஆயெவற்றின்‌ ஆறு பத்தாண்டுகளினூடே சிரமத்துடன்‌ கடந்து வந்திருக்கிறோம்‌. 


11 


இப்போது நாம்‌, “உம்ரியின்‌ குமாரனாகிய ஆகாப்‌, தனக்கு முன்னிருந்த எல்லா 
ரைப்பார்க்கிலும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்தான்‌” 
(1 இராஜாக்கள்‌ 16:30) என்ற கூற்றின்‌ எல்லா மறைமுக அர்த்தங்களையும்‌ 
புரிந்துகொள்ளத்‌ தயாராக இருக்கிறோம்‌. நாம்‌, இஸ்ரவேல்‌ வரலாற்றின்‌ 
மிகத்தாழ்வான பின்னடைவுக்கும்‌ மிகவும்‌ இருளான இரவுக்கும்‌ வந்தி 
ருக்கிறோம்‌. அரியணையானது இதைப்போன்றிருந்தால்‌, தேவனுடைய மக்களை 
வழிநடத்துதல்‌ என்பது இதைப்போன்று இருந்திருந்தால்‌, மக்களின்‌ நிலையைப்‌ 
பற்றிக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌! 





நமது படிப்பைத்‌ இரும்பவும்‌ தொடருவதில்‌, நாம்‌ 31ம்‌ வசனத்தைக்‌ 
கண்ணோக்குவோமாக: “நோபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களில்‌ நடப்பது அவனுக்குக்‌ கொஞ்சக்காரியமென்று நினைத்தாற்போல்‌ 
அவன்‌ [ஆகாப்‌] ...” இன்றைய நாட்களில்‌ நாம்‌ இதை, “அது போதாதென்பது 





போல” என்றோ அல்லது “விக்கிரகாராதனை செய்தல்‌ என்பது விளைவுகள்‌ 
எதுவுமற்ற விஷயம்‌ என்பது போல” என்றோ கூறலாம்‌. 

இஸ்ரவேலின்‌ விஷயங்கள்‌ மோசமாகியிருக்க முடியாது என்று நாம்‌ 
நினைப்போம்‌, ஆனால்‌ அவை மோசமாயின. 31ம்‌ வசனத்தின்‌ நிறைவுப்பகுதி 
யில்‌ நாம்‌, மிகவும்‌ குறிப்பிடத்தக்க சொற்றொடரைக்‌ காண்கிறோம்‌: “அவன்‌ 
[ஆகாப்‌] ... சகோனியரின்‌ ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ குமாரத்தி யேசபேலை 
விவாகம்பண்ணினதுமல்லாமல்‌, அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ 
பணிந்துகொண்டு. ” 

இப்போது ஆராய்ச்சி செய்துள்ள அதிகாரங்களில்‌ நாம்‌, இஸ்ரவேல்‌ 
அரசர்களில்‌ ஒருவார்‌ தொடர்பாக, எந்த ஒரு திருமணத்தைப்‌ பற்றியும்‌ வாசிக்க 
வில்லை, ஆனால்‌ இங்கு நாம்‌ அதைப்பற்றி வாசிக்கிறோம்‌. ஏன்‌? முதலாவது, 
ஆகாப்‌ யாரைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டான்‌ என்ற விஷயத்தினால்‌ நாம்‌ 
அதை வாசிக்கிறோம்‌. 

யேசபேல்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடப்படும்போது, நாம்‌ அதைப்பற்றி என்ன 
நினைக்கிறோம்‌? அனேகமாக நாம்‌, அழகான மற்றும்‌ மதிமயக்குகிற ஒரு 
பெண்ணைப்‌ பற்றி நினைக்கலாம்‌ - ஆனால்‌ அவள்‌ சூழ்ச்சிமிக்க, பழிபாவத்‌ 
திற்கு அஞ்சாத மற்றும்‌ ஒழுக்கரீதியான உணர்வு எதுவுமற்ற ஒருத்தியாகவும்‌ 
இருந்தாள்‌. யேசபேல்‌ என்பவள்‌, வேதாகமத்திலேயே மிகவும்‌ வெறுக்கப்பட்ட 
பெண்ணாக இருக்கிறாள்‌; அவளது பெயரானது பொல்லாங்குடன்‌ நெருக்கம்‌ 
கொண்ட சொல்லாக உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ புத்தகத்தில்‌, 
தியத்தீராவில்‌ இருந்த உடன்பாடு செய்துகொள்ளும்‌ சபைக்குழுமமானது, 
யேசபேல்‌ ஒரு உறுப்பினராக இருந்த சபை என்று அழைக்கப்படுகிறது (2:20). 
ஒரு மகளை யேசபேல்‌ என்ற பெயரிட்டு அழைக்கும்‌ ஒருவரையும்‌ நான்‌ 
அறிவதில்லை. 

நமது வசனப்பகுதியானது, அவளைப்பற்றி, “சதோனியரின்‌ ராஜாவாகிய 
ஏத்பாகாலின்‌ குமாரத்தி யேசபேல்‌” என்று கூறுகிறது. அவள்‌ ஒரு புறதெய்வ 
வணக்கக்காரியாக இருந்தாள்‌, மற்றும்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ புறதெய்வ 
வணக்கத்தாரிலிருந்து ஒருவரைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளக்‌ கூடாது என்று 





தேவன்‌ கூறியிருந்தார்‌ (உபாகமம்‌ 7:1-5). இருப்பினும்‌ அவள்‌ ஒரு சாதாரண 
மான புறதெய்வ வணக்கக்காரியாக இருக்கவில்லை. ஏத்பாகால்‌ என்பவர்‌ 
பெனிக்கியரின்‌ முதன்மைத்‌ தெய்வமான பாகாலுக்கு ஆசாரியராக இருந்தார்‌ 


12 


என்று வரலாறு நமக்குக்‌ கூறுகிறது. குறிப்பாக அவர்‌, மெல்கார்ட்‌ மற்றும்‌ 
அஸ்தரோத்‌ என்று அழைக்கப்பட்ட பாகாலின்‌ வெளிப்பாட்டு உருவங்களுக்கு 
ஆசாரியராக இருந்திருந்தார்‌. சக்தியின்‌ தெய்வத்திற்கு அர்ப்பணித்திருந்த 
நிலையில்‌, அவர்‌ தமக்கு அதிகாரம்‌ வேண்டும்‌ என்று பேராசை கொண்டிருந்தார்‌ 
மற்றும்‌ அவர்‌ பெலிஷ்‌ என்பவரைக்‌ கொலைசெய்ததன்‌ மூலமாக தீரு 
மற்றும்‌ ச்தோனின்‌ அரியணையில்‌ ஏறியிருந்தார்‌. அவரது அரச உடைகள்‌ 
இரத்தத்தினால்‌ கறைப்பட்டிருந்தன. யேசபேல்‌ தனது தந்தையிடத்தில்‌ இருந்து 
தனது பாடங்களை நன்கு கற்றிருந்தாள்‌: தனது தெய்வங்கள்‌ மீது வைராக்கியம்‌ 
கொண்டிருத்தல்‌ மற்றும்‌ தன்னைக்‌ காட்டிலும்‌ பலவீனமான எவரொருவர்‌ மீதும்‌ 








விரோதம்‌ கொண்டிருத்தல்‌. இரக்கம்‌ மற்றும்‌ பரிவிரக்கம்‌ என்பவை அவளது 
ஒப்பனையில்‌ இருந்ததில்லை. 

இரண்டாவது, யேசபேல்‌ செய்தது என்ன என்பதன்‌ காரணத்தால்‌, 
அவளை ஆகாப்‌ திருமணம்‌ செய்துகொண்ட தைப்‌ பற்றி நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
அவள்‌ இஸ்ரவேல்‌ சமூகத்தில்‌, யொகோவாவினுடைய விசேஷித்த 
மக்களின்‌ இருதயங்களிலும்‌ வாழ்க்கையிலும்‌ பாகால்‌ வணக்கத்தை 
அறிமுகப்படுத்தினாள்‌. 

“பாகால்‌” என்பது “கர்த்தரின்‌” என்று நேரடியாக அர்த்தப்படுகிறது. 
கானானியர்கள்‌ தங்கள்‌ எல்லாக்‌ கடவுள்களையும்‌ குறிப்பிடுவதற்கு அவர்களால்‌ 
இந்தப்‌ போர்வைச்‌ சொற்றொடர்‌ அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது. 





அவர்கள்‌ தங்களின்‌ மிக உயர்ந்த ஆண்‌ கடவுளைக்‌ குறிப்பிடுவதற்கும்‌ 
இந்தச்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினர்‌. பாகால்‌ என்பவன்‌ வளமையின்‌ 
மாபெரும்‌ தெய்வமாக இருந்தான்‌: சூரியக்‌ கடவுள்‌; நிலம்‌, தாவரங்கள்‌ மற்றும்‌ 
பயிர்கள்‌ ஆகியவற்றின்‌ கடவுள்‌; காற்று, மழை, பருவகாலங்கள்‌ ஆகியவற்றைக்‌ 
கட்டுப்படுத்திய கடவுள்‌ என்னப்பட்டான்‌. கானானியர்கள்‌ நல்ல பயிர்‌ 
விளைச்சலைக்‌ கொண்டிருந்தால்‌, அவர்கள்‌ யெகோவாவிற்கு நன்றி செலுத்த 
வில்லை; அவர்கள்‌ பாகாலுக்கோ அல்லது அவனது கீழ்‌ உள்ள கடவுள்களில்‌ 
ஒருவனுக்கோ நன்றி செலுத்தினர்‌. 

பாகாலின்‌ வணக்கம்‌ என்பது கானானியர்களின்‌ கலாச்சாரத்தில்‌ மிகநீண்ட 
காலமாக ஒரு பாகமாக இருந்தது, ஆனால்‌ அது இஸ்ரவேலில்‌ ஒருக்காலும்‌ 
ஒரு பிரதான காரணியாக இருந்தது இல்லை. யெரொடெயாம்கூடத்‌ தமது 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ மற்றும்‌ தோப்புகளுடன்‌ யெகோவாவுக்கான ஒரு 
மோசடியான ஆராதனையையே மேம்படச்‌ செய்திருந்தார்‌. ஆயினும்‌ இப்போது 
யேசபேல்‌, ஒரு ஊழிய வைராக்கியத்துடன்‌ வந்தாள்‌. சாலொமோனின்‌ 
புறஜாதிமனைவிகள்‌, எருசலேமில்‌ யெகோவாவுடன்‌ தங்கள்‌ கடவுள்களை 
வைப்பதுடன்‌ திருப்தி அடைந்தனர்‌, ஆனால்‌ யேசபேல்‌ அவ்வாறு திருப்தி 
யடையவில்லை. அவளது கடவுள்‌ உண்மையான கடவுளாக, ஓரே கடவுளாக 
இருக்க வேண்டியிருந்தது; யெகோவாவை ஆராதித்தல்‌ என்பது நாட்டில்‌ 
இருந்தே ஒழிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. 

யெகோவாவின்‌ பலிமேடைகள்‌ தகர்க்கப்பட்டன. யெகோவாவின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ காட்டு மிருகங்களைப்‌ போல்‌ வேட்டையாடப்பட்டு, கொல்லப்‌ 
பட்டனர்‌ அல்லது வாயடைக்கப்‌ பட்டனர்‌. பின்பு யேசபேல்‌, பாகாலின்‌ 
450 ஆசாரியர்களையும்‌, வளமைக்குப்‌ பெண்தெய்வமும்‌ பாகாலின்‌ பெண்‌ 
இணையுமான ஆஷெராவின்‌ [இது தமிழ்‌ வேதாகமத்தில்‌ தோப்பு விக்கிரகம்‌ 


13 


என்றுள்ளது] 400 ஆசாரியர்களையும்‌ கொண்டு வந்தாள்‌, தேவபக்தியற்ற இந்தச்‌ 
செய்தியாளர்கள்‌ பாகாலின்‌ “சுவிசேஷத்தை” பரப்பினர்‌. யேசபேல்‌ தனது 
கோவில்களையும்‌ தனது புனிதத்தலங்களையும்‌ கட்டுவித்தாள்‌ மற்றும்‌ அவளும்‌ 
அவளது தோழிகளும்‌ அந்த புனிதத்தலங்களில்‌ பரிசுத்தமற்ற சடங்காச்சாரங்களில்‌ 
பங்கேற்கத்‌ தொடங்கினர்‌. 

இந்தப்‌ பெண்‌ செய்தது என்ன என்பதை நான்‌ வாசிக்கையில்‌, சத்தி 
யத்திற்காக நாம்‌ இதே போன்ற வைராக்கியம்‌ கொண்டிருந்தால்‌ நாம்‌ 
நிறைவேற்றக்கூடியவை என்னவாக இருக்கும்‌ என்று வியப்படையாதிருக்க 
என்னால்‌ முடியவில்லை. நாம்‌ அவளது செயல்முறைகளைப்‌ பயன்படுத்தக்‌ 
கூடாது, ஆனால்‌ நாம்‌ நமது முழு இருதயங்களுடன்‌ தேவனுடைய வழியே 
ஒரே வழியாக உள்ளது என்று விசுவாசித்து, அந்த உறுதிப்பாட்டை நமது முழு 
இருப்புடன்‌ பலப்படுத்தினால்‌, தேவனுடைய வசனம்‌ எவ்வளவாகப்‌ பரவிச்‌ 
செழிக்கும்‌! 

இருப்பினும்‌ நாம்‌, யேசேபேலின்‌ நடவடிக்கைகள்‌ யாவற்றையும்‌ 
கண்ணோக்கி முடிக்கவில்லை. நமது வேதவசனப்‌ பகுதிக்குத்‌ திரும்பி, யேசபேல்‌ 
ஆகாப்மீது எவ்வளவாகச்‌ செல்வாக்குச்‌ தெலுத்தினாள்‌ என்பதைக்‌ காண்போ 
மாக: 


அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ பணிந்துகொண்டு, தான்‌ 
சமாரியாவிலே கட்டின பாகாலின்‌ கோவிலில்‌ பாகாலுக்குப்‌ பலிபீடத்தை 
எடுப்பித்தான்‌. ஆகாப்‌ ஒரு விக்ரெகத்தோப்பையும்‌ வைத்து, 

(1 இராஜாக்கள்‌ 16:31 ஆ-33௮). 


ஆகாப்‌ பலவீனமாக இருக்க அவனது மனைவி பலமானவளாக இருந்தாள்‌ 
என்பதே ஆகாபைப்‌ பற்றி உதிக்கும்‌ சித்தரிப்பாக உள்ளது. திருமண உறவில்‌ 
அவள்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ நபராக இருந்தாள்‌. அவளே முடிவுகளை மேற்‌ 
கொண்டாள்‌. தொடர்ந்து வரும்‌ அதிகாரங்களில்‌ ஏற்படும்‌ போராட்டமானது 
எலியாவுக்கும்‌ ஆகாபுக்கும்‌ இடையிலான போராட்டமாக இருக்கவில்லை, அது 
எலியாவுக்கும்‌ யேசபேலுக்கும்‌ இடையிலான போராட்டமாக இருக்கிறது. பொல்‌ 
லாங்கையே உருவமாகக்‌ கொண்ட யேசபேலுக்கும்‌, நன்மையையே உருவமாகக்‌ 
கொண்ட எலியாவுக்கும்‌ இடையில்‌ ஆகாப்‌ மாட்டிக்கொண்டிருந்தார்‌. 

சிலவேளைகளில்‌ நாம்‌, எதிர்க்கப்பட இயலாத சக்தி மற்றும்‌ அசைக்க 
முடியாத பொருள்‌ என்ற வகையில்‌ போராடிக்கொண்டிருந்த, எலியாவுக்கும்‌ 
யேசபேலுக்கும்‌ இடையில்‌ பிடிபட்டு இருந்த ஆகாபுக்காக ஏற்குறைய 
வருத்தமாக உணருகிறோம்‌. அவர்‌ [ஆகாப்‌] வேறு யாரையேனும்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டிருந்தால்‌ எப்படி இருந்திருக்கும்‌ என்று நாம்‌ 
வியப்படைகிறோம்‌. அவரது பெயரானது, “தந்தை எனக்குச்‌ சகோதரராக 
இருக்கிறார்‌” என்று அர்த்தப்படும்‌ பெயரின்‌ குறுக்கப்பட்ட வடிவமாக 
இருந்தது, இது “பரலோகத்தின்‌ பிதா எனது சகோதரர்‌” என்று அர்த்தப்படுவதாக 
பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுறெது. அவர்‌ தமது பிள்ளைகளுக்கு, 
யெகோவாவைக்‌ கனப்படுத்தும்‌ வகையில்‌ பெயரிட்டிருந்தார்‌: அகசியா 
(“யெகோவா பற்றிக்கொள்கிறார்‌”), யோராம்‌ (“யெகோவா உயர்ந்தவராக 
இருக்கிறார்‌”) மற்றும்‌ அத்தாலியா (“யெகோவா பெலமுள்ளவராக இருக்கிறார்‌”). 


14 


நாம்‌ காணப்போறெபடி, ஒரு இடத்தில்‌ அவர்‌ தம்மைத்‌ தேவனுக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்தவும்‌ செய்தார்‌. 

திருமணம்‌ நடந்தபோது அது ஒரு மாபெரும்‌ அரசியல்‌ அதிரடி என்று 
கருதப்பட்டது என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இல்லை. தரு தனது மகிமையின்‌ 
உச்சத்தில்‌ இருந்தது. இஸ்ரவேலின்‌ இளவரசர்‌, தீருவின்‌ அழகிய மற்றும்‌ 
அறிவார்ந்த இளவரசியை அவளது ஐசுவரியமிக்க சீர்வரிசையுடன்‌ திருமணம்‌ 
செய்துகொள்வதன்‌ மூலம்‌ பெனிக்கியாவுடன்‌ ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ என்பது, இறமை மிக்க முடிவு என்று கருதப்பட்டிருக்கும்‌. 
இருப்பினும்‌, இந்தத்‌ திருமணமானது ஆகாபை அழித்தது மற்றும்‌ ஒரு நாட்டை 
ஏறக்குறைய அழித்துப்‌ போட்டது. 

நாம்‌ யாரைத்‌ திருமணம்‌ செய்துகொள்கிறோம்‌ என்பது வேறுபாடு 
எதையாவது ஏற்படுத்துகிறதா? அதை ஒருக்காலும்‌ சந்தேகப்படாதர்கள்‌. 
நாம்‌ யாரைத்‌ திருமணம்‌ செய்துகொள்வது என்று மேற்கொள்ளும்‌ முடிவைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக வேறு எந்த முடிவும்‌, இங்கு நமது சந்தோஷத்திலும்‌ 
பரலோகத்திற்கான நமது நம்பிக்கையிலும்‌ செயல்விளைவை ஏற்படுத்த 
முடியாது. 

எனவே நாம்‌ 33ம்‌ வசனத்தின்‌ பிற்பகுதியை இவ்வாறு வாசிப்பதில்‌ 
வியப்படைவதில்லை: “இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின்‌ ராஜாக்களெல்லாம்‌ 
செய்ததைப்பார்க்கிலும்‌ அதிகமாய்ச்‌ செய்துவந்தான்‌.” 

இவ்வசனமானது இருதய வலியொன்றின்‌ விளக்கமான ஒரு 
பெருமூச்சுடன்‌ முடிவடைகிறது. உண்மையான ஓரே தேவன்மீதான, 
மினுக்கிட்டுக்‌ கொண்டிருந்த விசுவாசத்தின்‌ சுடரானது ஏறக்குறைய அணைந்து 
போயிருந்தது. இந்தச்‌ சூழ்நிலையைப்‌ பற்றி ஒரு பிரசங்கியார்‌, பின்வருமாறு 
கூறுவதன்மூலம்‌ அதைத்‌ தொகுத்துரைத்தார்‌: “கேரையானது அரியணையில்‌ 
அமர்ந்திருந்தது; அவனது பக்கமாக விரியன்‌ சுருண்டிருந்தது.”” கிராமப்புறமா 
னது பாகாலியத்தின்‌ ஊழியக்காரர்களால்‌ நிரம்பி வழிந்தது. இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ நிலைப்‌ பற்றிய விஷயம்‌ என்னவாக இருந்தது? அவர்கள்‌ இரு 
கருத்துக்களுக்கு இடையில்‌ நொண்டிக்கொண்டிருந்தனர்‌. அரசியல்‌ உபாயமா 
னது, “ஒரு கலகத்தை தூண்டாதீர்கள்‌; அமைதியைக்‌ காத்துக்கொள்வதே 
செய்வதற்குச்‌ சாதுரியமான செயலாக உள்ளது” என்று கூறியது. உடன்பாடு 











செய்துகொள்ளுதல்‌ என்பது சகித்துக்கொள்ளுதல்‌ என்ற மேல்சுற்றிய தாளினுள்‌ 
பரிசாக வந்தது. 

ஏழாயிரம்பேர்‌ பாகாலுக்கு முழுங்காற்படியிட வோ அல்லது அவனது 
உருவத்தை முத்திசெய்யவோ இல்லை, ஆனால்‌ அவர்களின்‌ உதடுகளில்‌ இருந்து 
கதறுதல்‌ எதுவும்‌ வரவில்லை. யெகோவா தேவனுடைய தீர்க்கதரிசிகளில்‌ ஒரு 
நூறுபேர்‌ இன்னமும்‌ உயிருடன்‌ இருந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ மறைவான 
குகை ஒன்றில்‌ ஒளித்து வைக்கப்பட்டிருந்தனர்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பாதணிகளில்‌ 
நடுக்கமும்‌ இகிலும்‌ கொண்டவர்களாக இருந்தனர்‌. 

யெகோவாவுக்காக எழுந்து நிற்பவர்‌ யார்‌? 

இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதர்‌ எங்கிருந்தார்‌? 

ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ என்ற மரணத்தை விளைவிக்கும்‌ ஜோடி மற்றும்‌ 








அவர்களின்‌ ஆசாரியார்களின்‌ சேனை ஆகியோருக்கு எதிராக எழுந்து நிற்கக்‌ 


15 


கூடியவர்‌ யாரேனும்‌ ஒருவராவது இருந்தாரா? 

இன்றைய நாட்களில்‌ அந்தக்‌ கேள்விகளின்‌ செயல்தாக்கத்தை நாம்‌ உணர 
முடியுமா? ஒழுக்கவீனமும்‌ தவறான மதமும்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ உள்ளன. 
கிறிஸ்தவர்கள்‌ என்று உரிமைகோரிக்‌ கொள்பவர்களில்‌ பலர்‌, நமது சுற்றுச்சூழல்‌ 
களில்‌ இருந்து வித்தியாசப்படுத்த இயலாத அளவுக்கு காட்சியில்‌ நன்கு 
கலந்துள்ளனர்‌. மதரீதியாக நடுநிலையாக இருத்தல்‌ என்பது ஏராளமாகியுள்ளது. 
நம்மில்‌ பலர்‌, நமது சுறுசுறுப்பின்மையின்‌ வறட்டுத்தனத்தினால்‌ பண்புபடுத்தப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. 

கர்த்தருக்காக எழுந்து நிற்பவர்‌ யார்‌? யார்‌? 

16ம்‌ அதிகாரமானது, முற்றிலும்‌ தொடர்பற்ற நிகழ்ச்சி ஒன்றைக்‌ கூறும்‌ ஒரு 
சிறிய விசித்தரமாக காணப்படும்‌ வசனத்துடன்‌ முடிகிறது: 


அவன்‌ நாட்களில்‌ பெத்தேல்‌ ஊரானாகிய ஈயேல்‌ எரிகோவைக்‌ 
கட்டினான்‌; கர்த்தர்‌ நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவைக்கொண்டு 
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, அவன்‌ அதின்‌ அஸ்திபாரத்தைப்‌ 
போடுகிறபோது, அபிராம்‌ என்னும்‌ தன்‌ மூத்த குமாரனையும்‌, அதின்‌ 
வாசல்களை வைக்றெபோது செகூப்‌ என்னும்‌ தன்‌ இளையகுமாரனையும்‌ 
சாகக்கொடுத்தான்‌ (வசனம்‌ 34). 


நாம்‌ மறுபடியும்‌ கண்ணோக்குகையில்‌, நாம்‌ “கர்த்தர்‌ ... சொல்லியிருந்த 
வார்த்தையின்படியே” என்ற வார்த்தைகளைக்‌ கண்ணோக்குகிறோம்‌. 
ஏவுதலினால்‌ உரைக்கப்பட்ட எச்சரிக்கைக்‌ குரல்‌ ஒன்று உண்மையாயிற்று. ' 
எழுத்தாளர்‌ நமக்கு, தேவன்‌ இன்னமும்‌ ஜீவனுள்ளவராக, செயல்படுபவராக 
இருக்கிறார்‌ என்பதை அறியச்‌ செய்கிறார்‌. 

இவ்வாறாக நாம்‌, 17ம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்திற்கு வருகிறோம்‌: 





கீலேயாத்தின்‌ குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்க: 
“என்‌ வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும்‌ மழையும்‌ 
பெய்யாதிருக்கும்‌ என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
நிற்கிற நான்‌ அவருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” என்றான்‌. 


“எலியா ... என்றான்‌” என்பது திறவுகோல்‌ வார்த்தைகளாக உள்ளன. 


இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதர்‌ 

தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தமது மனிதரைக்‌ கொண்டிருந்தார்‌ மற்றும்‌ எலியா 
என்பதே அம்மனிதரின்‌ பெயராக இருந்தது. 

இந்த எலியா என்பவர்‌ யார்‌? எடுத்துரைப்பின்‌ இந்த இடத்திற்கு முன்னால்‌ 
நாம்‌ இவரைப்‌ பற்றி வாசிப்பதில்லை, ஆனால்‌ அவர்‌ திடீரென்று காட்சியில்‌ 
வந்து, அரசர்‌, அரசி, நாட்டின்‌ மதம்‌, பாகாலின்‌ தூர்க்கரிசிகள்‌ மற்றும்‌ நாடு 
முழுமைக்கும்‌ அறைகூவல்‌ விடுக்கறார்‌! 

நாம்‌ எலியாவைப்‌ பற்றிக்‌ கொஞ்சமே அறிகிறோம்‌. அவரது குடும்பத்தைப்‌ 
பற்றியோ அல்லது அவரது சிறுவயதின்‌ விபரம்‌ பற்றியோ அல்லது அவார்‌ 
தேவனிடத்தில்‌ இருந்து தமக்குக்‌ கட்டளையை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்‌ 








16 


என்பது பற்றியோ, நாம்‌ ஒன்றும்‌ அறிவதில்லை. இருப்பினும்‌ நாம்‌ அறிகிற 
சிறிதளவு விபரமானது மிகவும்‌ குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. 

எலியா “$லேயாத்தின்‌ குடிகளிலே திஸ்பியனாக” இருந்தார்‌. “திஸ்பியன்‌” 
என்பது, அவர்‌ கீலேயாத்தில்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌ இருந்த திஸ்பி என்ற மறைவான 
கிராமத்தில்‌ இருந்து வந்தவர்‌ என்று அர்த்தப்படும்‌. கலேயாத்‌ என்பது, யோர்தான்‌ 
நதியின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ இருந்த வனாந்திரப்‌ பகுதியும்‌ கரடுமுரடான 
கிராமப்பகுதியுமாக இருந்தது. (எலியாவின்‌ நாட்களில்‌ என்ற வரைபடத்தில்‌ 
காணவும்‌.) இது கைவிடப்பட்ட மற்றும்‌ தனிமையான பிரதேசமாக இருந்தது. 
அங்கு மதில்சுவர்கள்‌ சூழ்ந்த நகரங்கள்‌ எதுவும்‌ இல்லை; அங்கிருந்த குடிகளில்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌ கூடாரங்களில்‌ வாழ்ந்துகொண்டு ஆடுகள்‌ 
அல்லது காட்டு மிருகங்களை மேய்த்துக்கொண்டிருந்தனர்‌. பாதியளவே 
நாகரிகம்‌ பெற்றிருந்த அப்பகுதியில்‌ வாழ்ந்தவர்கள்‌ நயப்பாங்கோ அல்லது 
அறிவுத்திறனோ இல்லாதவர்களாக இருந்தனர்‌. 

தேவன்‌, ஆகாபையும்‌ யேசபேலையும்‌ கவரும்‌ விதமாக இருக்கக்கூடிய, 
இரத்தாம்பரம்‌ தரித்து மென்மையாகப்‌ பேசும்‌ இளவரசர்‌ ஒருவரைத்‌ 
தேர்ந்துகொள்ளவில்லை என்பது ஆர்வத்திற்கு உரியதாக உள்ளது. மாறாக அவர்‌, 
பாலைவனம்‌ என்ற பல்கலைக்‌ கழகத்தில்‌ பயின்றிருந்த, தனிமையில்‌ முதுகலைப்‌ 
பட்டம்‌ பெற்றிருந்த ஒருவரையே தேர்ந்துகொண்டார்‌. 

எலியா “அவன்‌ மயிர்‌ உடையைத்‌ தரித்து, வார்க்கச்சையைக்‌ [அல்லது அகன்ற 
இடைக்‌ கச்சையை] தன்‌ அரையிலே கட்டிக்கொண்டிருந்தான்‌” என்று விவரிக்கப்‌ 
படுகறொர்‌ (2 இராஜாக்கள்‌ 1:8). அவர்‌ முடியினால்‌ செய்யப்பட்ட ஒரு முரட்டு 
உடையை உடுத்தியிருந்தார்‌ (சகரியா 13:4). எலியாவின்‌ஆவியை உடையவராக 
யோவான்‌ ஸ்நானன்‌ வந்தபோது, அவர்‌ ஓட்ட கமயிர்‌ உடையைத்‌ தரித்து, தன்‌ 





அரையில்‌ வார்க்கச்சையைக்‌ கட்டிக்கொண்டிருந்தார்‌; வெட்டுக்கிளியும்‌ காட்டுத்‌ 
தேனும்‌ அவருக்கு ஆகாரமாயிருந்தது (மத்தேயு 3:4). 

நாம்‌ எலியாவைப்‌ பற்றி நினைக்கும்போது, அவர்‌ முரட்டு 
உடையில்‌ இருந்த - நயப்பாங்கற்ற தோற்றம்கொண்ட உருவமாக 
இருந்தார்‌ என்ற வகையில்‌ அவரைப்பற்றி நாம்‌ நினைக்க வேண்டும்‌: 
பறட்டையான முடி; பம்பையான தாடி; பழைய தோலின்‌ நிறத்திற்கு 
மாற்றம்‌ பெற்றிருந்த தோல்‌; கீலேயாத்தின்‌ கடுமையான வாழ்வினுடைய 
குளிர்‌ விரைப்பினால்‌ கடினப்படுத்தப்பட்டிருந்த, ஆஜானு பாகுவான 
மற்றும்‌ கட்டுமஸ்தான உடல்‌, ஒரு குதிரையைவிட விரைவாக 
ஓடக்கூடியவராகிய ஒரு உடல்‌. அவரது கண்களில்‌, ஜீவனுள்ள தேவன்மீதான 
அவரது வைராக்கியம்‌ பளிச்சிட்டது; அவரது தோள்களில்‌ இருந்து அவரது 
தளர்வான மேலங்கி தொங்கிற்று - அந்த முரடான ஆடையானது கம்பளி 
அல்லது தோலினால்‌ செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌ - அது அவரது அலுவலின்‌ 
அடையாள அட்டையாகவும்‌ அவர்‌ தமது அற்புதங்களில்‌ பலவற்றைக்‌ 
கொண்டுவரக்‌ கருவியாகவும்‌ பயன்பட்டது. 

தேவனுடைய வழிகள்‌ நமது வழிகளாக இருப்பதில்லை. மனிதர்‌ காண்கிற 
விதமாகத்‌ தேவன்‌ காண்குறதில்லை. நாம்‌ அடிக்கடி, “நான்‌ தகுதியானவனல்ல. 
கர்த்தருக்கென்று இதை அல்லது அதைச்‌ செய்ய நான்‌ ஆயத்தமாக இல்லை. 
அந்த நேர்த்தி எனக்கில்லை. நான்‌ கல்வி கற்றிருக்கவில்லை” என்று கூறுகிறோம்‌. 
இருப்பினும்‌ தேவன்மீது நிலைத்திருக்கும்‌ இருதயத்தையே அவர்‌ தேடுகிறார்‌, 

















17 


அது வைராக்கியத்தால்‌ பற்றியெறியும்‌ இருதயமாக - எலியாவின்‌ இருதயம்‌ 
போன்றதாக - இருக்க வேண்டும்‌. 

இப்போது, நயப்பாங்கற்றதாகக்‌ காணப்படும்‌ இந்த ஜீவி அரசருக்கு 
முன்பாக நின்று கொண்டு பின்வரும்‌ அறைகூவலை விடுப்பகைச்‌ சித்தரித்துப்‌ 
பாருங்கள்‌: “என்‌ வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும்‌ 
மழையும்‌ பெய்யாதிருக்கும்‌ என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிற நான்‌ அவருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” 
(1 இராஜாக்கள்‌ 17:1ஆ). 

எலியா விடுத்த அறைகூவலில்‌ உள்ள மூன்று விஷயங்களைப்‌ பற்றிக்‌ 
கவனியுங்கள்‌: 

(1) அது அரசரிடத்தில்‌ விடப்பட்ட அறைகூவலாக இருந்தது. 
இந்தத்‌ தேவபக்தியற்ற மதத்தை அழிப்பதற்கு எலியா, முதல்‌ நகர்வாக 
உச்சப்பதவியினிடத்திற்கே நேரடியாகச்‌ சென்றார்‌. 

(2) அது பாகாலுக்கு எதிரான அறைகூவலாக இருந்தது. பாகால்‌ என்பவன்‌ 
இயற்கைக்கான அவர்களின்‌ கடவுளாக இருந்தான்‌. பாகால்‌ பனியையும்‌ 
மழையையும்‌ கட்டுப்பாடு செய்ததாக அவர்கள்‌ நினைத்தனர்‌. செயல்‌ 
விளைவில்‌ எலியா, “மழையின்‌ மூலமாகப்‌ பதில்‌ அளிக்கும்‌ தேவனே தேவனாக 
இருக்கட்டும்‌!” என்று கூறினார்‌. 

(3) அது தனியாக நின்ற ஒரு மனிதரால்‌ விடப்பட்ட அறைகூவலாக 
இருந்தது. எலியாவைப்‌ பற்றிய நமது படிப்பில்‌, அடிக்கடி நாம்‌, அவர்‌ நண்பர்கள்‌ 
அல்லது துணையாளர்கள்‌ எவருமின்றி, உடன்‌ ஊழியர்கள்‌ எவருமின்றி அல்லது 
தமக்குப்‌ பலம்கொடுக்க ஆதரவுக்குழு எதுவுமின்றி - தனிமையில்‌ நிற்பதை, 
மாபெரும்‌ எதிர்ப்புகளுக்கு எதிராகத்‌ தனிமையில்‌ இருப்பதை, சாவுக்கேதுவான 
அபாயத்திற்கு எதிராகத்‌ தனிமையில்‌ நிற்பதைக்‌ காண்போம்‌. 





நம்மில்‌ பலர்‌ இந்த அம்சத்தில்‌ எலியாவுடன்‌ நம்மை அடையாளப்படுத்த 
முடியும்‌. அவ்வப்போது நாம்‌ வேலைசெய்யும்‌ இடத்தில்‌, நாம்‌ பள்ளிக்குச்‌ செல்‌ 
லும்‌ இடத்தில்‌, நமது அயலகத்தில்‌, ஒருவேளை நமது இல்லத்திலும்கூட, நாம்‌ 
ஆராதிக்கும்‌ சபையிலும்கூட தனிமையில்‌ நிற்க வேண்டி இருந்திருக்கலாம்‌. அது 
கடினமானதாக உள்ளது அல்லவா? 





இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு எதிராக எலியாவைக்‌ தனிமையில்‌ நிற்க 
வலிமையுள்ளவர்‌ ஆக்கியது எது? அவர்‌ தனிமையில்‌ இருக்கவில்லை என்பதே 
அதற்குப்‌ பதிலாக உள்ளது. நமது வேதவசனப்பகுதி, “... என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்‌ அவருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்றான்‌” என்று நமக்குக்‌ கூறுகிறது. எலியா தன்மீது நம்பிக்கை 
உடையவராக இருக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ யொகோவாவின்மீத நம்பிக்கை 
உடையவராக இருந்தார்‌. அவர்‌ எலியாவின்மீதல்ல, ஆனால்‌ இந்த அண்டத்தைப்‌ 





படைத்தவர்மீது சார்ந்திருந்தார்‌. 

இந்த மனிதரைப்பற்றிச்‌ சிறிதளவே அறிந்துள்ளோம்‌ என்று நாம்‌ 
கூறியிருக்கிறோம்‌, ஆனால்‌ பின்வரும்‌ ஒரு விஷயத்தை நாம்‌ உய்த்துணர 
முடியும்‌: அவர்‌, கர்த்தரை நேசித்துத்‌ தேவனுடைய வழிகளில்‌ தம்மை வளர்த்தி 
ருந்த பெற்றோர்களைக்‌ கொண்டிருந்தார்‌. அதை நான்‌ ஏன்‌ கூறுகிறேன்‌? 
அவர்கள்‌ அவருக்குக்‌ கொடுத்த பெயரின்‌ நிமித்தமாக. “எலியா” என்பது ஒரு 
கூட்டு வார்த்தையாக உள்ளது. “ஏல்‌” என்பது “தேவன்‌” என்பதற்கான எபிரெய 


18 


வார்த்தையாக உள்ளது. “யா” என்பது “யெகோவா” என்பதன்‌ குறுக்கப்பட்ட 
வடிவமாக உள்ளது. எபிரெய மொழியில்‌ “வீ” என்பது “எனது” அல்லது “என்னு 
டைய” என்ற உரிமைத்துவப்‌ பெயர்ச்சொல்லாக உள்ளது. அவரது பெயர்‌ 





“யெகோவா எனது தேவனாக இருக்கிறார்‌” என்ற நேரடி அர்த்தமுடையதாகும்‌. 
வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “பாகாலோ அல்லது ஆகாப்போ அல்ல, 
ஆனால்‌ யெகோவாவே எனது தேவனாக இருக்கிறார்‌” என்பதாகும்‌. 

அவரது பெயர்‌ யெகோவாவைச்‌ சார்ந்திருத்தலைச்‌ சுட்டிக்காண்பிக்கிறது. 
இந்த வேளையில்‌ அவர்‌ கூறியது, கர்த்தர்‌ மீது அவரது நம்பிக்கை இருந்தது 
என்பதையும்‌ நமக்குக்‌ கூறுகிறது: “... இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிற நான்‌.” இந்த வார்த்தைகளில்‌ ஆழ்ந்த அர்த்தம்‌ பொதி 
யப்பட்டுள்ளது. 





எலியா, “உங்கள்‌ புறதெய்வக்‌ கடவுள்களுக்கு நேர்மாறாக, யெகோவா 
மரித்தவராக அல்ல, ஆனால்‌ ஜீவனுள்ளவராக இருக்கிறார்‌” என்று கூறினார்‌. 

எலியா, “நான்‌ ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்‌. ஆகாபே, 
நான்‌ உனது முன்னிலையில்‌ நின்றாலும்‌, ௮௮/௪ பிரசன்னத்தை நான்‌ அறிந்தி 
ருக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 

எலியா, “நான்‌ அவருக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரன்‌ என்ற 
வகையில்‌, உன்னுடைய ஆணைகளின்படி அல்ல, ஆனால்‌ அவருடைய 
ஆணைகளின்படி செய்யவே நிற்கிறேன்‌. நான்‌ உனக்கு முன்பாக அவருடைய 
பிரதிநிதியாக நிற்கிறேன்‌” என்று கூறினார்‌. 

எலியா, “நான்‌ தேவனுக்குப்‌ பயப்படுகிறேன்‌; நான்‌ உனக்குப்‌ பயப்படுவ 
தில்லை” என்று கூறினார்‌. 

ஆம்‌, தேவன்‌ தமது மனிதரை இஸ்ரவேலில்‌ கொண்டிருந்தார்‌. 


முடிவுரை 

இப்போது நாம்‌ இந்தப்‌ பாடத்தை நமக்குத்‌ தனிப்பட்ட வகையில்‌ 
நடைமுறைப்படுத்துவோம்‌. 

இந்த விசேஷித்த காலங்களுக்குத்‌ தேவன்‌ இன்னும்‌ தமது விசேஷித்த 
மனிதர்கள்‌, பெண்கள்‌, சிறுவர்கள்‌ மற்றும்‌ சிறுமிகள்‌ தேவைப்படுபவராக 
இருக்கிறார்‌. அவர்‌ இன்னமும்‌, கடினமான நாட்களில்‌, தனிமையாக 
நிற்கவேண்டியிருப்பினும்‌ தமக்காக நிற்கக்கூடியவார்களைக்‌ தேடிக்கொண்டு 
இருக்கிறார்‌. தந்தையர்கள்‌, தாய்மார்கள்‌, கணவர்கள்‌, மனைவியர்கள்‌, மகன்கள்‌, 
மகள்கள்‌, வேலைகொடுப்பவர்கள்‌, வேலையாட்கள்‌, ஓய்வுபெற்றவர்கள்‌, 
மாணவர்கள்‌, சிறு பிள்ளைகள்‌, இளம்‌ வயதுடையவர்கள்‌, வயது வந்தவர்கள்‌, 
இளைஞர்கள்‌, முதியவர்கள்‌, நடுத்தர வயதுடையவர்கள்‌: உங்களைத்‌ தேவன்‌ 
தமது விசேஷித்த மக்களில்‌ ஒருவராக இருக்கும்படி விரும்புகிறார்‌. தேவனுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வானது எதை நிறைவேற்ற முடியும்‌ என்பதை, 
எலியாவின்‌ வாழ்வு நமக்குக்‌ காண்பிக்கிறது. 

மேலும்‌, எவ்வித முன்னுரிமையும்‌ இன்றி முற்றிலும்‌ அவருக்கு 
அர்ப்பணிக்றெவர்களையே, இடர்ப்பாடு இருப்பினும்‌ அவரது சித்தத்தைச்‌ 
செய்ய எப்போதும்‌ தயாராக இருப்பவர்களையே தேவன்‌ பயன்படுத்துகிறார்‌ 
என்பதையும்‌ எலியாவின்‌ வாழ்வு காண்பிக்கிறது. நீங்கள்‌ அப்படிப்பட்ட 
ஒருவராக இருக்க மனவிருப்பம்‌ கொண்டுள்ளீர்களா? 


19 





குறிப்பு 
இந்த சாபம்‌ யோசுவா 6:26ல்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 








காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 


இந்தப்‌ பாடத்தொடரில்‌ பல பாடங்களுக்கு எளிய காட்சி உதவிகள்‌ 


கருத்தாகக்‌ தெரிவிக்கப்படும்‌. முதல்‌ பாடத்தில்‌, எலியாவின்‌ நாட்களில்‌ என்ற 
வரைபடம்‌ அறிமுகப்படுத்தப்பட்டு, பின்பு இந்தப்‌ பாடத்தொடர்‌ முழுவதிலும்‌ 
உள்ள பாடங்களில்‌ குறிப்பிடப்படும்‌ நகரங்கள்‌ மற்றும்‌ நில அடையாளக்குறிகள்‌ 
ஆகியவற்றைக்‌ கண்டறியப்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌. 


அறிமுகம்‌ 


20 


1. 


A. 


B. 








பாட வரைகுறிப்பு 


பழைய ஏற்பாட்டில்‌ வழக்கத்தில்‌ இருந்து மிகவும்‌ மாறுபடும்‌ 
மனிதர்களில்‌ ஒருவரைப்‌ பற்றிய படிப்பு ஒன்றை நாம்‌ 
தொடங்குகிறோம்‌. 
1. புதிய ஏற்பாட்டில்‌ இவர்‌ முப்பதுக்கும்‌ அதிகமான முறைகள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. 
2. இயேசு மறுரூபமானபோது அவருடன்‌ தரிசனமானவர்களில்‌ 
எலியாவும்‌ ஒருவராக இருந்தார்‌. 
அவர்‌ ஒரு பூரணப்பட்ட நபராக இருந்தார்‌ என்றோ அல்லது மிக 
மேலான மனிதப்பிறவியாக இருந்தார்‌ என்றோ நாம்‌ நினைக்கக்‌ 
கூடாது, ஆனால்‌ அவர்‌ ஒரு விசேஷித்த காலத்திற்காக, தேவனு 
டைய விசேஷித்த மனிதராக இருந்தார்‌. 


எலியாவின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
A. 


எலியாவை நாம்‌ முற்றிலுமாக மதித்து உணருவதற்கு, அவரது 
காலங்களில்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ அவரை நாம்‌ கண்ணோக்க 
வேண்டும்‌. 

1. நாம்‌ 1 இராஜாக்கள்‌ 16:29 உடன்‌ தொடங்குவோமாக: 

8. இஸ்ரவேல்‌ நாடு இரண்டு இராஜ்யங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டிருந்தது. எலியா வடக்கு இராஜ்யத்தில்‌ 
ஊழியம்‌ செய்தார்‌. 

b. ஆகாப்‌ இஸ்ரவேல்மீது இருபத்தி இரண்டு ஆண்டுகள்‌ 
ஆட்சி செய்தார்‌. 

2. ஆகாப்‌ தமது வாழ்வில்‌ பல விஷயங்களை 
நிறைவேற்றியிருந்தார்‌, ஆனால்‌ அவற்றைப்பற்றிச்‌ சில 
விஷயங்களையே ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ நமக்குக்‌ 
கூறுகிறார்‌. 1 இராஜாக்கள்‌ 16:30, ஆகாபின்‌ ஆட்சி பற்றிய 
தேவனுடைய கண்ணோக்கக்‌ கருத்தை நமக்குத்‌ தருகிறது: 
“... தனக்கு முன்னிருந்த எல்லாரைப்டார்க்கலும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்தான்‌. ” 


௨. யெரொபெயாமைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக 
இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 12:28, 29, 31, 33). 

b. நாதாப்பைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 15:26, 27). 

௦. பாஷாவைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 15:29, 33, 34). 

0. ஏலாவைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:8-10). 

6. சிம்ரியைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:11, 15). 

£ீ. ஓம்ரியைக்‌ காட்டிலும்‌ மிகமோசமானவராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:23-26). 

3. ஆகாப்‌ யேசபேலைத்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 16:31). இஸ்ரவேல்‌ அரசர்களின்‌ தொடர்பாக, 
ஒரு திருமணம்‌ குறிப்பிடப்படுதல்‌ இதுவே முதல்‌ முறையாகும்‌. 
இது ஏன்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது? 

8. யேசபேல்‌ யாராக இருந்தாள்‌ என்பதனிமித்தம்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:20ஐக்‌ கவனிக்கவும்‌). 
அவள்‌ “சீதோனியரின்‌ ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ 
குமாரத்தி”யாக இருந்தாள்‌. அவள்‌ புறதெய்வ 
வணக்கக்காரியாக இருந்தாள்‌ (உபாகமம்‌ 7:1-5). அவளது 
தந்தை பாகலின்‌ ஆசாரியராக இருந்திருந்தார்‌. 

b. யேசபேல்‌ செய்தவற்றினிமித்தம்‌. அவள்‌ இஸ்ரவேல்‌ 
சமுகத்தில்‌ ஊழிய வைராக்கியத்துடன்‌ பாகாலுக்கு 
ஆராதனையை அறிமுகப்படுத்தினாள்‌. 

௦. யேசபேல்‌ தனது கணவர்‌ மீது செல்வாக்குச்‌ 
செலுத்தியதனிமித்தம்‌: 1 இராஜாக்கள்‌ 16:31-33. 
அவள்‌ பலமுள்ளவளாகவும்‌ ஆகாப்‌ பலவீனமான 
வராகவும்‌ இருந்தனர்‌. (நீங்கள்‌ யாரைத்‌ திருமணம்‌ 
செய்துகொள்கிறீர்கள்‌ என்பது ஒரு வேறுபாட்டை 
ஏற்படுத்துகிறது!) 

4. “ஆகாப்‌ ... இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களெல்லாம்‌ செய்ததைப்பாக்கிலும்‌ அதிகமாய்ச்‌ 
செய்துவந்தான்‌” (1 இராஜாக்கள்‌ 16:33). 

B. நாம்‌ காலங்களைக்‌ காணுகையில்‌, யெகோவாவுக்காக 
எவரொருவரும்‌ எழுந்துநிற்க முடிந்ததா இல்லையா என்று நாம்‌ 
வியப்படைகிறோம்‌. தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தமது மனிதரைக்‌ 
கொண்டிருந்தாரா? 

1. 1 இராஜாக்கள்‌ 16ம்‌ அதிகாரம்‌ ஒரு விசித்திரமான 
சிறிய வசனத்துடன்‌ முடிவடைறெது: 34ம்‌ வசனம்‌. 
தேவன்‌ இன்னமும்‌ ஜீவிக்றொர்‌; தேவன்‌ இன்னமும்‌ 
செயல்படுகிறார்‌! 


21 


2. 1 இராஜாக்கள்‌ 17:1ஐக்‌ கவனியுங்கள்‌. தேவன்‌ இஸ்ரவேலில்‌ 
குமது மனிதரைக்‌ கொண்டிருந்தார்‌, மற்றும்‌ எலியா என்பது 
அந்த மனிதரின்‌ பெயராக இருந்தது. 

11. இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதர்‌ 
A. எலியா யாராக இருந்தார்‌? 

1. அவர்‌ “கீலேயாத்தின்‌ குடிகளிலே இஸ்பியனாக” இருந்தார்‌. 

௨. “திஸ்பியன்‌” என்பது திஸ்பி என்ற மறைமுகமான ஒரு 
கிராமத்தில்‌ இருந்து வந்தவர்‌ என்று அர்த்தப்படுறெது. 

5. “தீலேயாத்‌” என்பது யோர்தான்‌ நதியின்‌ கிழக்குப்பகுதி 
யில்‌ இருந்த வனாந்தரமான, கரடுமுரடான கிராமப்பகுதி 
யாகும்‌. 





2. எலியா, “மயிர்‌ உடையைக்‌ தரித்து, வார்க்கச்சையைக்‌ தன்‌ 
அரையிலே கட்டிக்கொண்டிருந்த”” மனிதராக இருந்தார்‌ 
(2 இராஜாக்கள்‌ 1:8; காண்க சகரியா 13:4; மத்தேயு 3:4). 
B. இந்த நயப்பாங்கற்ற ஜீவி அரசரின்‌ முன்பாக நின்றுகொண்டு 
பின்வரும்‌ அறைகூவல்‌ விடுத்ததைக்‌ கண்ணோக்குங்கள்‌: 
1 இராஜாக்கள்‌ 17:1. 
1. இந்த அறைகூவல்‌ பற்றிய மூன்று விஷயங்களைக்‌ 


கண்ணோக்குங்கள்‌: 
௨௨ இது அரசருக்கு விடுக்கப்பட்ட அறைகூவலாக 
இருந்தது. 
b. இது பாகாலுக்கு எதிராக விடுக்கப்பட்ட அறைகூவலாக 
இருந்தது. 


௦. இது தனியாக நிற்கும்‌ ஒரு மனிதரால்‌ விடுக்கப்பட்ட 
அறைகூவலாக இருந்தது. 

2. இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு எதிரே தனியாக நிற்க 
எலியாவை வல்லமையுள்ளவர்‌ ஆக்கியது எது? எலியா கர்த்தர்‌ 
மீது நம்பிக்கையாயிருந்தார்‌. 

௨. அவரது பெற்றோர்‌, உண்மையான தேவன்மீது 
விசுவாசம்‌ கொண்டிருந்தனர்‌ என்பதை அவரது பெயர்‌ 
சுட்டிக்காண்பிக்கும்‌. 

b. அவர்‌ கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருந்தார்‌ என்பதை 
அவரது வார்த்தைகள்‌ சுட்டிக்‌ காண்பிக்கும்‌. 

௦. இவர்‌ இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதராக 
இருந்தார்‌. 

முடிவுரை 
A. தேவன்‌ இன்னமும்‌ விசேஷித்த காலங்களுக்குத்‌ தமது விசேஷித்த 
மக்கள்‌ தேவைப்படுபவராக இருக்கிறார்‌, ஆனால்‌ அவருக்கு 
முழுமையாக அர்ப்பணித்துள்ளவர்களை மாத்திரமே அவர்‌ 
பயன்படுத்த முடியும்‌! 
B. நீங்கள்‌ தேவனுடைய மனிதராக அல்லது மனுஷியாக வாழ 
மனவிருப்ப மாயிருக்கிறீர்களா? 


22 


2 
குண்ணீரை வற்றிப்யோகச்‌ 
செய்குது யார்‌? 
(1 இராகாக்ரள்‌ 17:1-15] 


உங்கள்‌ வீட்டில்‌ எப்போதாவது தண்ணீர்‌ வற்றிப்போன நிகழ்ச்சியை 
நீங்கள்‌ கொண்டிருந்து இருக்கிறீர்களா? ஒருவேளை தண்ணீர்க்‌ குழாயில்‌ 
உடைப்பு ஏற்பட்டிருக்கலாம்‌. ஒருவேளை பழுது பார்க்கும்‌ மனிதர்கள்‌ குழாய்‌ 
வழியொன்றைப்‌ பழுதுநீக்குவதற்காகத்‌ தண்ணீரை அடைத்திருக்கலாம்‌. 
ஒருவேளை குழாயில்‌ நீர்‌ உறைந்துபோயிருக்கலாம்‌. ஒருவேளை உங்கள்‌ மனைவி 
(அல்லது கணவர்‌) தண்ணீருக்கான வரியைச்‌ செலுத்த மறந்துபோயிருக்கலாம்‌! 

இது எப்போழுதாவது உங்களுக்கு நடந்திருந்தால்‌, மிகவும்‌ அசந்தர்ப்ப 
மான வேளையில்‌ இது நடந்திருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை: நீங்கள்‌ சவரம்‌ 
செய்துகொண்டிருந்து, அந்த வேலை பாதி நடந்திருந்தபோது, நீங்கள்‌ உங்கள்‌ 
முடியைக்‌ கழுவி, முடியில்‌ எல்லாம்‌ சோப்பு நுரை இருக்கும்போது, அல்லது 
நீங்கள்‌ ஒரு சாரல்‌ குளியல்‌ குளித்துக்கொண்டி ருந்தபோது மற்றும்‌ தலையிலிருந்து 
பாதங்கள்‌ வரையிலும்‌ சோப்பினால்‌ நீங்கள்‌ மூடப்பட்டிருக்கும்போது நடந்தி 





ருக்கலாம்‌! 

இது எப்போதாவது உங்களுக்கு நடந்திருந்தால்‌, நீங்கள்‌ உடனடியாக 
இரண்டு கேள்வியைக்‌ கொண்டிருந்து இருப்பீர்கள்‌: (1) “தண்ணீரை அடைத்தது 
யார்‌?” மற்றும்‌ (2) “ஏண்‌?” 

1 இராஜாக்கள்‌ 17:1-15ன்‌ சந்தர்ப்பப்பொருளில்‌ நாம்‌, “ஏன்‌?” என்ற 
கேள்வியை வலியுறுத்துவோமாக. அது கையாளக்‌ கடினமான சூழ்நிலை ஒன்றை 
நாம்‌ கொண்டிருக்கையில்‌ எழும்‌ கேள்வியாக உள்ளது. “கர்த்தாவே, இது ஏன்‌ 
நடைபெற வேண்டியுள்ளது?” “கர்த்தாவே, எனது பெற்றோர்‌ (அல்லது குழந்தை 
அல்லது நண்பர்‌) ஏன்‌ மரிக்க வேண்டிருந்தது?” “கர்த்தாவே, உமக்கு ஊழியம்‌ 
செய்வதற்கு என்னால்‌ இயன்ற அளவு மிகச்‌ சிறப்பாக முயற்சி செய்கிறேன்‌, 
எனவே எனக்கு இந்தப்‌ பயங்கரமான விஷயம்‌ ஏன்‌ நடக்கறது?” ஏன்‌? ஏன்‌? 
ஏன்‌? 

“ஏன்‌?” என்ற கேள்வியுடன்‌ நாம்‌ போராடுகையில்‌, ஏசாயா 55:8, ஜெ நம்‌ 
சிந்தையில்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌: 


“என்‌ நினைவுகள்‌ உங்கள்‌ நினைவுகள்‌ அல்ல; உங்கள்‌ வழிகள்‌ என்‌ வழிகளும்‌ 
அல்லவென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பூமியைப்பார்க்கிலும்‌ வானங்கள்‌ 
எப்படி உயர்ந்திருக்கிறகோ, அப்படியே உங்கள்‌ வழிகளைப்பார்க்கிலும்‌ 
என்‌ வழிகளும்‌, உங்கள்‌ நினைவுகளைப்‌ பார்க்கிலும்‌ என்‌ நினைவுகளும்‌ 
உயர்ந்திருக்றெது. ” 


23 


தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை. 
கற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு ஒரு முக்கியமான சத்தியமாக உள்ளது. 

நாம்‌, இந்த சத்தியத்தைத்‌ தொலைவில்‌ இருக்கும்படி பற்றிக்கொண்டிருக்கும்‌ 
வரையிலும்‌, நமக்கு அல்ல ஆனால்‌ மற்றவர்களுக்கு இது நடைமுறைப்படும்‌ 
வரையிலும்‌ இதை வழுவின்றி பற்றிக்கொண்டு இருக்கிறோம்‌. எடுத்துக்காட்டாக, 
உபதேச விஷயங்களைப்‌ பற்றி நாம்‌ பேசிக்கொண்டிருந்து, யாரேனும்‌ ஒருவர்‌ 
“அது எனக்கு எந்தக்‌ கருத்தையும்‌ ஏற்படுத்துவதில்லை” என்று கூறினால்‌, 
நாம்‌ உடனடியாக “தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய வழிகளாக இருப்ப 
தில்லை என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌” என்று கூறுகிறோம்‌. 
அவிசுவாசமுள்ள ஒரு நண்பர்‌, வாழ்வின்‌ சமநிலையற்ற தன்மைகளைப்‌ பற்றி 
விளக்கியுரைக்கும்படி நம்மிடத்தில்‌ கேட்டுக்கொண்டால்‌ நாம்‌, “தேவனுடைய 
வழிகள்‌ நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை” என்று மேலெழுந்தவாரியாகக்‌ 
கூறுகிறோம்‌. 

இருப்பினும்‌, நாம்‌ திட்டமிட்டபடி நமது வாழ்வு அமையாதபோது, 
நமது விசுவாசம்‌ முறிந்து போகும்‌ அளவுக்கு நீட்டப்படும்போது, நம்மால்‌ 
முடிந்த அளவு மிகச்சிறப்பாக நாம்‌ செயல்பட்டும்‌ ஒவ்வொரு விஷயமும்‌ 
தவறாகப்‌ போவதாகக்‌ காணப்படுகிறபோது, அன்பான ஒருவரை நாம்‌ இழந்து 
இருக்கிறபோது, நாம்‌ “ஏன்‌?” என்று கதறுகிறோம்‌. பொதுவாக, யாரேனும்‌ 
ஒருவர்‌ “அதை நியாயப்படுத்த வழியெதுவும்‌ இல்லை. தேவனுடைய வழிகள்‌ 
நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை. சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்‌ 
என்பதை மாத்திரம்‌ விசுவாசியுங்கள்‌” என்று கூறுவதைக்‌ கேட்பதில்‌ சிறிதளவே 
ஆறுதல்‌ உள்ளது. விஷயங்கள்‌ கைக்கு நெருக்கமாக இருக்கும்போது, இந்த சத்தி 
யத்தைக்‌ கண்ணோக்குகல்‌ மிகவும்‌ கடினமாக உள்ளது. 

இந்தப்‌ படிப்பில்‌ நாம்‌ ஒவ்வொரு பிரச்சனையையும்‌ தீர்த்து வைக்க 
மாட்டோம்‌, ஆனால்‌ 1 இராஜாக்கள்‌ 17:1-15 வசனப்பகுதியானது, நம்‌ 





யாவருக்கும்‌ கற்றுக்கொள்வதற்கான பாடங்களைக்‌ கொண்டுள்ளது. தண்ணீரை 
வற்றிபோகச்‌ செய்தது யார்‌ - மற்றும்‌ ஏன்‌? 


தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தண்ணீரை வற்றிப்போகச்‌ 
செய்தது ஏன்‌? (17:1) 

நமது வேதபாட வசனப்பகுதியில்‌ முதல்‌ பாகத்தில்‌ (1 இராஜாக்கள்‌ 17:1), 
நாம்‌ பின்வரும்‌ கேள்வியை கேட்போமாக: “தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தண்ணீரை 
வற்றிபோகச்‌ செய்தது ஏன்‌?” 

இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிப்பதற்கு நாம்‌, இஸ்ரவேலில்‌ நடந்தது என்ன 
என்பதை மறுகண்ணோட்டமிடுவது அவசியமாக உள்ளது. உபாகமம்‌ 7:1-6ல்‌ 
மோசே தேவனுடைய மக்களைப்‌ பின்வருமாறு எச்சரித்திருந்தார்‌: 


“நீ சுதந்தரிக்கப்போதிற தேசத்தில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைப்‌ 
பிரவேசிக்கப்பண்ணி, ... ஜாதிகளை உனக்கு முன்பாகத்‌ துரத்தி, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
அவர்களை முறிய அடித்து, அவர்களைச்‌ சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌; 
அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும்‌ அவர்களுக்கு இரங்கவும்‌ 


24 


வேண்டாம்‌. அவர்களோடே சம்பந்தம்‌ கலவா; உன்‌ மரி 
அலரா்கள்‌ குமரருக்குக்‌ கொடா மலும்‌, அவர்கள்‌ குமரத்திகளை உன்‌ 
குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌ இந. பராய, என்னைப்‌ ன்றும்‌, 
அந்நிய கதேவார்களைச்‌ சேவிக்கும்படி அவர்கள்‌ உண்‌ குமாரை 
விலகப்ப்ண்ஹுவா சன்‌; அப்பொழுது கார்த்தகுடைய கோரம்‌ உங்கள்மேல்‌ 
முண்டு, உங்களைச்‌ 5ல்‌ அபிக்கும்‌ ... 

“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பரிசுத்த ஜனம்‌, பூச்சக்கரத்திலுள்ள 
எல்லா ஜனங்களிலும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌ தமக்குச்‌ 
சொந்தமாயிருக்கும்படி தெரிந்துகொண்டார்‌. ”” (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது.) 


இருப்பினும்‌ இஸ்ரவேல்‌ தேவனுடைய எச்சரிக்கையை ஜாக்கிரதையாகக்‌ 
கவனிக்கவில்லை. ஆகாப்‌ அரியணையின்‌ மீது இருந்தார்‌ மற்றும்‌ அவர்‌ அருகில்‌ 
யேசபேல்‌ இருந்தாள்‌, அவள்‌ இஸ்ரவேலில்‌ பாகாலியத்தை அறிமுகப்படுத்திய 
பெனிக்கிய நாட்டு அரசியாக, யெகோவாவின்‌ மேடைகளைத்‌ தகர்த்து அவரது 
தூர்க்ககரிசிகளைக்‌ கொன்றவளாக இருந்தாள்‌. இஸ்ரவேல்‌ நினைவுக்கு உரிய 
விகிதத்தில்‌ ஆவிக்குரிய பேரழிவை எதிர்கொண்டிருந்தது. சில விஷயங்கள்‌ 
செய்யப்பட வேண்டியதாக இருந்தன. 

நாம்‌, “கர்த்தாவே நீர்‌ என்ன செய்வீர்‌? இஸ்ரவேலைத்‌ 
துடைத்துப்போடும்படிக்கு நீர்‌ வானத்தில்‌ இருந்து அக்கினியை அனுப்புவீரா?” 
என்று கேட்கிறோம்‌. 

தேவன்‌, “இப்போது இல்லை” என்று பதில்‌ அளிக்கிறார்‌. 

“நாடு முழுவதையும்‌ துடைத்துப்‌ போடும்படிக்கு வல்லமைநிறைந்த ஒரு 
படையை அனுப்புதல்‌ பற்றிய விஷயம்‌ என்ன?” 

“இப்போது இல்லை.” 

“பாகாலியத்தை எதிர்த்து முன்னோக்கிச்‌ செல்வதற்கு, விசுவாசம்‌ நிறைந்த 
பிரசங்கியார்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ ஆசாரியர்கள்‌ அடங்கிய வல்லமையான 
ஒரு கூட்டம்பற்றிய விஷயம்‌ என்ன?” 

“இப்போது இல்லை.” 

“அரசரின்‌ மதிப்பை ஆதாயப்படுத்தி - அவரை உம்மிடத்தில்‌ திரும்பக்‌ 
கொண்டுவர - பண்புமிக்க ஒரு பட்டச்சான்றிதம்‌ பெற்றவரைப்‌ பற்றிய விஷயம்‌ 
என்ன?” 

“இல்லை. எலியாவே என்‌ மனிதராக இருக்கிறார்‌” என்று தேவன்‌ 
கூறுகிறார்‌. 

“எலியாவா? நான்‌ அவரைப்பற்றி ஒருக்காலும்‌ கேள்விப்பட்டதில்லையே. 
அவரைக்‌ கண்ணோக்குவோம்‌. அங்கு இருக்கிற நயப்பாங்கற்றவராகக்‌ 
காணப்படுகிற நபரை நீங்கள்‌ குறிப்பிடவில்லை என்பது நிச்சயம்தானே? 
அவர்‌ பல மாதங்களாக முகச்சவரம்‌ செய்யாதவராக அல்லது 
முடிவெட்டிக்கொள்ளாதவராக இருப்பதுபோலக்‌ காணப்படுகிறார்‌ - மற்றும்‌ 
அவர்‌ அதே அளவு நீண்ட காலம்‌ குளிக்காதவர்‌ போலவும்‌ இருக்கிறார்‌! அவரது 
குரலும்‌ அவரது பேச்சும்‌ தகரத்தினால்‌ கீறுவது போல உள்ளது. அவர்‌ ஏன்‌ 
கர்த்தாவே, அவர்‌ ஏன்‌?” 

தேவன்‌, “எனது நினைவுகள்‌ உங்கள்‌ நினைவுகளாக இருப்பதில்லை, மற்றும்‌ 


25 


எனது வழிகள்‌ உங்கள்‌ வழிகளாக இருப்பதில்லை. இவெரே இஸ்ரவேலில்‌ எனது 
மனிதா” என்று பதில்‌ அளிக்கிறார்‌. 

அந்தக்‌ காட்சியானது, இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌ படிக்கும்‌ வசனப்பகுதிக்குத்‌ 
தொனியை அமைக்கிறது. தேவன்‌ இஸ்ரவேலில்‌ இருந்த ஆவிக்குரிய 
பிரச்சனையைக்‌ கையாளுவார்‌, ஆனால்‌ அவர்‌ அதைத்‌ தமது வழியில்‌, தமது 
காலத்தில்‌, தமது திட்டத்தின்படி கையாளுவார்‌. 

சென்ற முறை நாம்‌ நிறுத்தியிருந்த இடத்தில்‌ இருந்து நாம்‌ தொடங்குவோ 
மாக; எலியா ஆகாப்‌ முன்னால்‌ வந்திருந்தார்‌. ஆகாபிடத்தில்‌ எலியா பின்வரு 
மாறு கூறினார்‌: “என்‌ வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும்‌ 
மழையும்‌ பெய்யாதிருக்கும்‌ என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிற நான்‌ அவருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” 
(1 இராஜாக்கள்‌ 17:1). 

பலநாட்கள்‌ தண்ணீர்‌ இன்றி இருத்தல்‌ என்பது வசதியற்றதாக இருக்கும்‌. 
பல வாரங்கள்‌ தண்ணீர்‌ இன்றி இருத்தல்‌ என்பது ஒரு தொந்தரவாக இருக்கும்‌. 
பல மாதங்கள்‌ தண்ணீர்‌ இன்றி இருத்தல்‌ என்பது கடுமையானதாக இருக்கும்‌. 
அனால்‌ பல வருடங்கள்‌ தண்ணீர்‌ இன்றி இருத்தல்‌ என்பது பெருந்துன்பமாக 
இருக்கும்‌! அப்போது மரணம்‌ என்பது தவிர்க்க இயலாததாகும்‌; தண்ணீர்‌ இன்றி 
உயிர்வாழ்வு இருக்க இயலாது. இருப்பினும்‌ “வருஷங்கள்‌” என்பதாக உள்ளது. 
இந்தப்‌ பஞ்சம்‌ மூன்றரை ஆண்டிகள்‌ நீடித்திருந்ததாகப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
இருமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது லூக்கா 4:25; யாக்கோபு 5:17). 

ஒரு வறட்சி வரவேண்டும்‌ என்று தேவன்‌ ஆணையிட்டது ஏன்‌? அதற்குப்‌ 
பதில்‌ அளிப்பதற்கு நாம்‌, முதலில்‌ வேதாகமத்தின்‌ முற்பகுஇக்குச்‌ செல்வோ 
மாக. உபாகமம்‌ 7ம்‌ அதிகாரத்தில்‌, விக்கிரக ஆராதனைக்குள்‌ செல்ல வேண்டாம்‌ 
என்பது பற்றித்‌ தேவனுடைய எச்சரிக்கையைக்‌ கண்டோம்‌. இப்போது 
அதே புத்தகத்தின்‌ 11ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள தொடர்‌ எச்சரிக்கை ஒன்றைக்‌ 
கவனியுங்கள்‌: 























“உங்கள்‌ இருதயம்‌ வஞ்சிக்கப்படாமலும்‌, நீங்கள்‌ வழிவிலகி அந்நிய 
தேவார்களைச்‌ சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும்‌ இருக்கும்படி 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. இல்லாவிடில்‌ கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்மேல்‌ 
மூண்டு, மழை பெய்யாமற்போகவும்‌, தேசம்‌ தன்‌ பலனைக்‌ கொடம்‌ 
லிருக்கவும்‌ வானத்தை அடைத்துப்போடுவார; கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள்‌ சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவீர்கள்‌”” 
(வசனங்கள்‌ 16, 17; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). 


மனிதர்கள்‌ அடிக்கடி, தங்கள்‌ செயல்பாடுகளின்‌ விளைவுகளினால்‌ 
துன்புறுகின்றனர்‌ என்பது வாழ்வின்‌ உண்மையாக உள்ளது. “நீங்கள்‌ அதை 
உங்கள்மீது கொண்டுவந்தீர்கள்‌” என்ற சொல்‌ விளக்கத்தை நாம்‌ யாவரும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. அடிக்கடி - எப்போதும்‌ இல்லை என்றாலும்‌ 
அடிக்கடி - நமது இடர்ப்பாடுகளுக்கு நாம்‌ நம்மைத்‌ தவிரப்‌ பழிபோட வேறு 
எவரையும்‌ கொண்டி ருப்பதில்லை. 

இப்போது நாம்‌, புதிரின்‌ இன்னொரு துணுக்கைப்‌ பொருத்தி 
யமைப்பதற்கு, வேதாகமத்தின்‌ முடிவுப்பகுதிக்கு அண்மையில்‌ செல்வோ 


26 


மாக. யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய நிருபத்தில்‌, இந்த வரலாற்றைப்‌ 
பற்றி நாம்‌ வேறு எவ்விடத்திலும்‌ காண இயலாத ஒரு விபரத்தைக்‌ கூடுதலாகத்‌ 
தருகிறார்‌: “எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்பாடுள்ள மனுஷனாயிருந்தும்‌, 
மழைபெய்யாதுபடிக்குக்‌ கருத்தாய்‌ ஜெபம்பண்ணீனான்‌, அப்பொழுது 
மூன்றுவருஷமும்‌ ஆறுமாதமும்‌ பூமியின்மேல்‌ மழை பெய்யவில்லை” (யாக்கோபு 
5:17; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 

அந்தப்‌ பஞ்சம்‌ என்பது ஜெபத்திற்குப்‌ பதில்‌ என்ற வகையில்‌ வந்தது, அது 
உபாகமம்‌ 11:16, 17ல்‌ தேவன்‌, தாம்‌ என்ன செய்வதாக இருந்தார்‌ என்று அவர்‌ 
அச்சுறுத்திய ஜெபமாக இருந்தது. இது ஜெபத்தின்‌ வல்லமை பற்றிய மாபெரும்‌ 
உதாரணமாக உள்ளது! ஒரு முழு தேசத்தின்‌ பொருளாதாரமும்‌ மூன்றரை 
ஆண்டுகள்‌ காலத்திற்குத்‌ தகர்த்துப்போடப்பட்டது! 

நமது கேள்விக்கு நாம்‌ திரும்புவோமாக. தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தண்ணீரை 
ஏன்‌ வற்றிப்போகச்‌ செய்தார்‌ என்று நாம்‌ அவரைக்‌ கேட்பதாக இருந்தால்‌, அவர்‌ 
பின்வருமாறு பதில்‌ அளிக்கலாம்‌: (1) “ஏனென்றால்‌ மக்கள்‌ எனது குரலுக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ போனார்கள்‌ எனவே தண்டனைக்குப்‌ பாத்திரர்‌ ஆனார்கள்‌”; 





(2) “ஏனென்றால்‌ எனது விசுவாசம்‌ நிறைந்த ஊழியக்காரரான எலியா ஊக்க 
மாக ஜெபித்தார்‌, மற்றும்‌ நீதிமான்‌ செய்யும்‌ ஊக்கமான வேண்டுதல்‌ மிகவும்‌ 
பெலனுள்ளதாக இருக்கறது”; அல்லது (3) “நானே தேவன்‌ என்று காண்பிக்கவும்‌, 
எனது மக்கள்‌ மனந்திரும்பி என்னிடம்‌ திரும்பவும்‌, அவர்களின்‌ தவறான 





வழிகளை அவர்களுக்குக்‌ காண்பிக்கவும்‌!” 

நீங்களும்‌ நானும்‌ ஒருக்காலும்‌ தேவனுடைய வழிகளை முழுமையாகப்‌ 
புரிந்துகொள்ள இயலாது, ஆனால்‌ அவற்றைப்‌ பற்றிச்‌ சிந்தித்தலும்‌ ஆழ்ந்து 
சிந்தித்தலுமேகூட திகைப்பினால்‌ நிரப்பப்படுவதாக இருக்கறது. பின்வருவதைப்‌ 
பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌: மூன்றரை ஆண்டுகள்‌ காலத்திற்கு தண்ணீரை 
வற்றிப்போகச்‌ செய்தல்‌ என்ற எளிய, சூழ்நிலைக்கு ஏற்ற விஷயத்தைக்‌ 
காட்டிலும்‌ வேறு எந்த வகையில்‌ தேவன்‌ முழு தேசத்தின்‌ கவனத்தை அவ்வளவு 
செயல்வலிவாக ஈர்த்திருக்க முடியும்‌? 


கோரத்‌ ஆற்றின்‌ தண்ணீரைக்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ 
செய்தது ஏன்‌? (17:2-7) 

நாம்‌, “பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று” என்று 
வாசிக்கிறோம்‌ (வசனம்‌ 2). ஒரு வேளையில்‌ ஒரு அடிவைப்பை மாத்திரம்‌ 
செய்யும்படி எலியாவுக்குக்‌ கூறப்பட்டது. அவர்‌ ஆகாப்‌ முன்பாக நின்று 
தேவனுடைய செய்தியைக்‌ கூறியபோது, அடுத்து என்ன செய்வது என்பதை 
அறியாது இருந்தார்‌. “பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று.” 
அவர்‌ கோரத்‌ ஆற்றண்டைக்குச்‌ சென்று அங்கே ஏறக்குறைய ஓராண்டுகாலம்‌ 
இருந்தார்‌. அந்தக்‌ காலகட்டத்தின்‌ முடிவில்‌ கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு 
உண்டாயிற்று (வசனம்‌ 8), மற்றும்‌ அவர்‌ சாறிபாத்‌ ஊருக்குச்‌ சென்றார்‌. 
மூன்றரை அண்டுகள்‌ கால முடிவில்‌, “அநேகநாள்‌ சென்று, மூன்றாம்‌ வருஷ 
மாகையில்‌, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி”; என்று நாம்‌ 
மீண்டும்‌ வாசிக்கிறோம்‌ (1 இராஜாக்கள்‌ 18:1). 

அந்த அடிப்படையில்‌ இயங்குவதை நான்‌ விரும்புவதில்லை, நீங்கள்‌ 


27 


விரும்புகிறீர்களா? நான்‌ திட்டமிட விரும்புகிறேன்‌. செய்யவேண்டி யவற்றை 
முன்கூட்டியே திட்டமிட்டு வைப்பதை நான்‌ விரும்புகிறேன்‌. என்னால்‌ 
இயன்றவரையிலும்‌ சிறப்பாக, தொடக்கத்திலிருந்தே முடிவைக்‌ காண 
நான்‌ விரும்புகிறேன்‌. இருப்பினும்‌ வாழ்வில்‌ விஷயங்கள்‌ எப்போதுமே 
அதைப்போன்று இருக்க முடியாது. சிலவேளைகளில்‌ ஒரு நாளுக்கு ஒன்று, ஒரு 
வேளைக்கு ஒரு அடிவைப்பு என்றிருக்கிறது. 

எலியா தேவனால்‌ பயன்படுத்தப்படக்‌ கூடிய மனிதராக இருந்தார்‌, 
ஏனென்றால்‌ அவர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்துகொள்ளவும்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
விரும்பாதிருந்தார்‌. அவரால்‌, ஒரு வேளைக்கு ஒரு அடிவைப்பை எடுத்துவைக்க 
முடிந்தது. (“கர்த்தாவே நீர்‌ விரும்புகிற வழி அதுவானால்‌, அது எனக்கும்‌ 
சரியே.) 

2ம்‌ வசனத்திற்குத்‌ திரும்பும்‌ நாம்‌, இரண்டாவது அடிவைப்புக்குத்‌ 
தயாராகிறோம்‌. 





இரண்டாவது அடிவைப்புப்‌ பற்றி நீங்கள்‌ யூகிப்பது என்ன? எலியாவின்‌ 
சூழ்நிலையில்‌ இருப்பதாகக்‌ கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. நாம்‌ 
அரசருக்கு அறிவிப்பை ஏற்படுத்திவிட்டோம்‌. இப்போது என்ன? தேசிய 
தொலைக்காட்சியில்‌ செய்தித்துறையைச்‌ சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாநாடு 
நடத்துதல்‌? சுவரொட்டிகளை ஒட்டுதல்‌? முன்னணிச்‌ செய்தித்தாள்கள்‌ மற்றும்‌ 
சஞ்சிகைகளில்‌ பெரிய அறிவிப்பை இடுதல்‌? அல்லது கிறிஸ்துவுக்கு முந்திய 
காலத்திற்குச்‌ சமமானகைச்‌ செய்தல்‌: தெருக்கள்‌ மற்றும்‌ கிராமங்களில்‌ சென்று 
தேவனுடைய செய்தியை அறிவித்தல்‌? (அவர்‌ அழிவு மற்றும்‌ இருள்‌ பற்றிய 
தமது மிகச்சிறந்த செய்தியைத்‌ தயாரித்து இருக்க முடியும்‌ மற்றும்‌ யோனா 
நினிவே நகரத்தில்‌ பிற்பாடு செய்தகைச்‌ செய்திருக்கவும்‌ முடியும்‌: தெருக்களில்‌ 
சென்று “மனந்திரும்புங்கள்‌!” என்று சத்தம்‌ இடுதல்‌.) இது நியாயமானதாகக்‌ 
காணப்பட்டிருக்கும்‌. இருப்பினும்‌ மீண்டும்‌ தேவன்‌, “என்னுடைய வழிகள்‌ 
உங்களுடைய வழிகள்‌ அல்ல” என்று கூறுகிறார்‌. 

இரண்டாவது அடிவைப்பு என்னவாக உள்ளது? 3 மற்றும்‌ 4வது 





வசனங்களைக்‌ கவனியுங்கள்‌: 


“நீ இவ்விடத்தை விட்டுக்‌ கழ்த்திசையை நோக்கிப்‌ போய்‌, யோர்தானுக்கு 
நேராயிருக்றெ கோத்‌ ஆற்றண்டையில்‌ ஒளித்துக்கொண்டி ரு. அந்த ஆற்றின்‌ 
குண்ணீரைக்‌ குடிப்பாய்‌; அங்கே உன்னைப்‌ போஷிக்க, காகங்களுக்குக்‌ 


கட்டளையிடுவேன்‌. ”! 


நான்‌ எலியாவாக இருந்திருந்தால்‌, தேவன்‌ என்னிடத்தில்‌ “நீ சற்று நேரம்‌ 
உனது வழியில்‌ இருந்து வெளியே வந்து விஷயங்கள்‌ தங்கள்‌ இயல்பான 
ஓட்டத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 
கொஞ்சக்காலம்‌ உன்னை ஒளித்து வைக்கப்போகிறேன்‌” என்று கூறியிருந்தால்‌, 
நான்‌ எவ்வாறு மறுசெயல்‌ செய்திருப்பேன்‌ என்று கற்பனை செய்ய முடிகிறது. 

நான்‌, “ஓ, எங்கே? ஒரு இல்லம்‌? ஒரு கூடாரம்‌? எங்கே?” என்று பதில்‌ 
அளித்திருப்பேன்‌. 

“ஒரு ஆற்றக்சரை என்பதையே நான்‌ மனதில்‌ கொண்டுள்ளேன்‌. ” 

“ஒரு ஆற்றங்கரை? ... என்னால்‌ அதைக்‌ கையாள முடியும்‌. முன்னதாக நான்‌ 


28 


அதைத்‌ தோராயமாகத்‌ திட்டமிட வேண்டும்‌.” 

“நீ அந்த ஆற்றில்‌ இருந்து தண்ணீரைப்‌ பெற்றுக்கொள்வாய்‌. ” 

“அது சரியானதாகவே ஒலிக்கிறது. உணவைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? நான்‌ 
நிலத்திலிருந்து கிடைப்பதில்‌ வாழ வேண்டுமா?” 

“இல்லை, உணவளிப்பவர்‌ ஒருவரை நீ பெற்றிருப்பாய்‌.” 

“உணவளிப்பவர்‌? சமாரியாவின்‌ ஹியாட்‌ - ஹில்ட்டனா?”” 

“இல்லை, காகங்கள்‌. காகங்கள்‌ இனமும்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ வரும்‌, 
அவைகள்‌ உனக்கு அப்பமும்‌ இறைச்சியும்‌ கொண்டுவரும்‌. ” 

“காகங்கள்‌? அசுத்தமான காகங்கள்‌? மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
கீழ்‌ அசுத்தமானவையாக உள்ள அந்தப்‌ பறவைகளா? அவைகள்‌ தங்களின்‌ 
அருவருப்பான அலகுகளில்‌ அல்லது தங்களின்‌ அழுக்கான கால்களில்‌ எனது 
உணவைக்‌ கொண்டுவரப்போகின்றனவா?” 

“அது சரியே!” என்று தேவன்‌ கூறினார்‌. 

நீங்களும்‌ நானும்‌ இஸ்ரவேலில்‌ நமது மனிதனை இந்தவிதமாகவா பரா 
மரிப்போம்‌? அனேகமாக இருக்காது - அனால்‌ தேவனுடைய வழிகள்‌ நமது 
வழிகளாக இருப்பதில்லை. 

மற்ற ஒவ்வொருவரையும்‌ போலவே, இஸ்ரவேலில்‌ தேவனுடைய 
மனிதனுக்கும்‌ பாதுகாப்பும்‌ உணவுப்பொருட்களும்‌ தேவைப்பட்டன. அந்தப்‌ 
பாதுகாப்பையும்‌ உணவையும்‌ தேவன்‌ கொடுத்தார்‌, ஆனால்‌ அதை அவர்‌, 
எவ்வாறு கொடுக்கவேண்டும்‌ என்று மனிதன்‌ நினைக்கிறானோ அவ்வாறு 
கொடுக்கவேண்டிய அவசியமில்லை. நீங்கள்‌ தேவனுடைய உண்மை 
நிறைந்த பிள்ளையாக இருந்தால்‌, தேவன்‌ உங்களுக்குப்‌ பாதுகாப்பையும்‌ 
அளிப்புகளையும்‌ அருளிரக்கத்துடன்‌ தருகிறார்‌, ஆனால்‌ அந்த ஆசீர்வாதங்கள்‌ 
குறிப்பிடத்தக்கதல்லாத நீரோடைகள்‌ மற்றும்‌ அழுக்கான பறவைகள்‌ என்ற 
முகமூடியிட்டு வரலாம்‌. 

இப்போது 5ம்‌ வசனத்தின்‌ முதல்‌ பகுதியைக்‌ கவனியுங்கள்‌: “அவன்‌ போய்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்படியே [செய்தார்‌ி].” அது அழகானதாக இருப்ப 
தில்லையா? தேவன்‌ பேசியபோது, அவர்‌ கூறியவாறே எலியா செய்தார்‌. இந்தப்‌ 
பாடம்‌ இன்றைய நாட்களின்‌ உலகத்திற்கு எவ்வளவாகக்‌ தேவைப்படுகிறது! 
தேவன்‌ பேசுறெபோது, அவரது அறிவுறுத்தல்‌ நிறைவானதாக உள்ளது. அது 
எனக்குக்‌ கருத்தறிவை ஏற்படுத்தலாம்‌ அல்லது அது எனக்குக்‌ கருத்தறிவை 
ஏற்படுத்தாமல்‌ போகலாம்‌, ஆனால்‌ அது முக்கியமற்றதாக உள்ளது. தேவன்‌ 





அதைக்‌ கூறியிருக்கிறார்‌ என்பதே முக்கியமான விஷயமாக உள்ளது. அது 
எனக்குப்‌ போதிய அளவு நல்லதாக உள்ளது; அதை நான்‌ செய்வேன்‌! 


அவன்‌ போய்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு 
நேராயிருக்றெ கேரீத்‌ ஆற்றண்டையில்‌ தங்கியிருந்தான்‌. காகங்கள்‌ அவனு 
க்கு விடியற்காலத்தில்‌ அப்பமும்‌ இறைச்சியும்‌, சாயங்காலத்தில்‌ அப்பமும்‌ 
இறைச்சியும்‌ கொண்டுவந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின்‌ தண்ணீரைக்‌ 
குடித்தான்‌ (வசனங்கள்‌, 69. 


கோத்‌ ஆறு, எலியா வளர்ந்த பொதுவான பகுதியான, “யோர்தானுக்குக்‌ 
கிழக்கில்‌” [இது தமிழில்‌ “நேராயிருக்கிற” என்றுள்ளது] இருந்தது என்பதைத்‌ 


29 


தவிர நாம்‌ இந்த ஆற்றைப்‌ புற்றி வேறு ஒன்றும்‌ அறிவதில்லை. 

அந்த இடத்தை உங்கள்‌ சிந்தையில்‌ காண்பதற்குச்‌ சற்று நேரத்தை 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. அது அனேகமாகப்‌ புறம்பே சற்றுக்குறுயெ தொலைவில்‌ 
இருந்துகூடக்‌ காண முடியாத ஒரு கணவாயாக, அதினூடே ஓடும்‌ ஆற்றைக்‌ 
கொண்டதாக இருந்திருக்கலாம்‌. அந்த ஆற்றின்‌ இருகரைகளிலும்‌ பச்சைப்‌ 
புற்களும்‌, அனேகமாக ஒரு சில புதர்களும்‌ குறுகிய வளர்ச்சி கொண்ட 
மரங்களும்‌ இருந்திருக்கலாம்‌. மேலும்‌ அந்த ஆற்றின்‌ கரையருகில்‌ சிறு 
மிருகங்களின்‌ காலடித்தடங்கள்‌ நிச்சயமாக இருந்திருக்கலாம்‌. 

எலியா கேரீத்‌ ஆற்றண்டைக்குச்‌ சென்று அங்கே வாழ்ந்தார்‌ என்று 
வசனப்பகுது கூறுகிறது. அவர்‌ நீடித்துக்‌ தங்கும்படி அங்கே குடியமர்ந்தார்‌. இது 
பல மாதங்களுக்கு அவரது இல்லமாக இருந்தது. 

“கோரித்‌?” என்பது “துண்டிக்கப்பட்டிருத்தல்‌”” “பிரிந்திருத்தல்‌”” என்று 
அர்த்தப்படுகிறது. அது நாம்‌ படிக்கும்‌ இந்த வரலாற்றிற்குப்‌ பொருத்த 
மானதாக உள்ளது, ஏனெனில்‌ எலியா - கடுமையான கோடை காலம்‌, குளிரான 
பனிக்காலம்‌, உறையவைக்கும்‌ குளிர்காலம்‌, அகமகிழ்வூட்டும்‌ வசந்தகாலம்‌ 
என்ற - பல நாட்களாக, மற்ற எல்லாரிடத்திலும்‌ இருந்து பிரிக்கப்பட்டு, 
துண்டிக்கப்பட்டு இருந்தார்‌, கணவாயின்‌ இருபக்கங்களும்‌ அவரது அறையின்‌ 
இரு சுவர்களாகவும்‌, ஆகாயம்‌ அவரது மேற்கூரையாகவும்‌, புல்வெளி அவரது 








படுக்கையாகவும்‌, அவரது மேல்‌ அங்கி அவரது போர்வையாகவும்‌ இருந்தன. 

எலியா அங்கு எவ்வளவு நாட்கள்‌ இருந்தார்‌ என்று நாம்‌ உறுதியாக 
அறிவதில்லை. மொத்தத்தில்‌ அவர்‌ மூன்றரை ஆண்டுகள்‌ காலம்‌ மறைந்தி 
ருந்தார்‌. அவா்‌ சாறிபாத்‌ ஊரில்‌ இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக இருந்தார்‌ 
என்பதற்குச்‌ சில குறிப்புகளை நாம்‌ 1 இராஜாக்கள்‌ 18:1ல்‌ பெறலாம்‌. விஷயம்‌ 
அப்படியிருந்ததென்றால்‌, அவர்‌ கேரீத்‌ ஆற்றண்டையில்‌ ஒரு ஆண்டுக்கும்‌ சற்று 
அதிகமான காலம்‌ இருந்தார்‌ என்றாகிறது. 

சற்றே நின்று, அதைப்பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌. இங்கு செயல்பாட்டின்‌ 
மனிதர்‌ ஒருவர்‌, ஒரு ஆண்டுக்கும்‌ மேற்பட்ட காலத்திற்குச்‌ செயலற்று 
இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்‌. அது கடினமாக இருக்கும்‌ என்று 
நீங்கள்‌ அறிவதில்லையா? அது நமக்குக்‌ கடினமாக இருக்கிறது. ஓரிரு ஆண்டுகள்‌ 
வேலை செய்யாது இருப்பதை நாம்‌ விரும்புவதாகக்‌ கூறுகிறோம்‌, ஆனால்‌ 
செய்வதற்கு ஒன்றுமில்லாது ஒரு சிலநாட்களை நாம்‌ கொண்டிருக்கும்போது, 
நாம்‌ கிளர்ச்சியடைந்து, சுணக்கமாகி, வேலை செய்யத்‌ திரும்புவதற்குத்‌ 
தயாராகிறோம்‌. நாம்‌ ஓரிரு மாதங்கள்‌ படுக்கையில்‌ செலவழிக்க விரும்புவதாகக்‌ 
கூறலாம்‌, ஆனால்‌ சுகவீனத்தினால்‌ ஒருசில நாட்கள்‌ நாம்‌ படுக்கையில்‌ 
இருக்கும்படிக்‌ கட்டாயப்படுத்தப்படும்போது, நாம்‌ அதிலிருந்து எழுந்தி 
ருக்கவே விரும்புவோம்‌. நாம்‌ “செயல்படுகிற” மக்களாக இருக்கிறோம்‌; 
கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்விளைவற்ற நிலையை நாம்‌ வெறுக்கிறோம்‌. 
இருப்பினும்‌ சிலவேளைகளில்‌, சுகவீனத்தினால்‌, ஓய்வினால்‌ அல்லது வேலை 
மாற்றத்தினால்‌ அது நம்மீது வலிந்து இணிக்கப்படுகிறது. இந்தச்‌ சூழ்நிலைகள்‌ 
சிரமமானவைகளாக உள்ளன, ஆனால்‌ தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய 
வழிகளாக இருப்பதில்லை. தேவனுடைய அளிப்புகள்‌ நம்முடைய அளிப்புகளாக 
இருப்பதில்லை. தேவனுடைய கால அட்டவணைகள்‌ நம்முடைய கால 
அட்டவணைகளாக இருப்பதில்லை. 








30 


சில வேளைகளில்‌ நாம்‌ ஆற்றண்டையில்‌ - பிரிக்கப்பட்டு, துண்டிக்கப்பட்டு, 
ஒருவேளை செயலற்றுக்கூட - இருத்தல்‌ என்டது அவரது சித்தமாக இருக்கலாம்‌. 
அது சுலபமானதாக இருப்பதில்லை; ஆனால்‌ அது தேவனுடைய சித்த 
மாக இருந்தால்‌, அது நமது நன்மைக்கானதாகவே உள்ளது. நாம்‌ அதை 
ஏற்றுக்கொண்டு, இளைப்பாறி மற்றும்‌ அந்த அனுபவத்தில்‌ இருந்து கற்றுக்‌ 
கொள்ளுதல்கூட அவசியமானதாக உள்ளது. 

கோரத்‌ ஆற்றண்டையில்‌ அந்த மாதங்களைப்‌ பற்றி அதிகமாக அறிய நான்‌ 
விரும்புகிறேன்‌. கோரத்‌ ஆற்றண்டையில்‌ இருந்த அந்த நாட்களில்‌, வாரங்களில்‌ 
எலியா, தேவனிடத்தில்‌ ஜெபிக்கையில்‌ மற்றும்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கையில்‌, 
அவிக்குரிய வகையில்‌ வளர்ந்தார்‌ என்பது எனது யூகமாக உள்ளது. இருப்பினும்‌ 








அந்த விபரங்களை வேதாகமம்‌ தருவதில்லை. எலியா தேவனுடைய 
பிரசன்னத்தில்‌ இருந்தார்‌ (வசனம்‌ 1) மற்றும்‌ தமக்குத்‌ தேவன்‌ கூறியதைச்‌ 
செய்தார்‌ (வசனம்‌ 5) என்று மாத்திரமே அது கூறுகிறது. 

இப்போது, இவ்வரலாற்றின்‌ வினோதமான பாகத்திற்கு நாம்‌ வருகிறோம்‌. 
அங்கு எலியா, தாம்‌ செய்யும்படி தேவன்‌ கூறியகைச்‌ செய்துகொண்டிருந்தார்‌, 
தாம்‌ இருக்கும்படி தேவன்‌ கூறிய இடத்தில்‌ இருந்தார்‌ ... மற்றும்‌ தண்ண? 
வற்றி ”ோயற்ற்று “தேசத்தில்‌ மழை பெய்யாதபடியினால்‌, சிலநாளுக்குப்பின்பு 
அந்த ஆறு வற்றிப்போயிற்று” (வசனம்‌ 7). 

சித்தரிப்பை நீங்கள்‌ பெறுகிறீர்களா? ஆறுகள்‌ ஒரே இரவில்‌ உலர்ந்து 
போவதில்லை. அதற்குப்‌ பலநாட்கள்‌, ஒருவேளை பலவாரங்கள்கூட ஆகலாம்‌. 
ஒரு நாள்‌ எலியா ஆற்றில்‌ தண்ணீர்‌ அருந்துகையில்‌ ஏதோ சிலவிஷயம்‌ தவறாகி 
இருப்பதாக மனப்பதிவை அவர்‌ பெற்றிருக்கலாம்‌, ஆனால்‌ உண்மையில்‌ 
அது என்னவாக இருந்தது என்று அறியாஇிருக்கலாம்‌. அடுத்தநாளில்‌ அவர்‌, 
“ஒருவேளை அது எனது கற்பனையாக இருக்கலாம்‌, ஆனால்‌ ஆறு போதிய 
அளவு ஆழமில்லை, போதிய அளவு வேகமில்லை” என்று நினைத்தி 
ருக்கலாம்‌. அடுத்தநாளில்‌ அவர்‌, “அது எனது கற்பனையல்ல. இந்த ஆறு 
வற்றிப்போய்க்கொண்டுள்ளது!” என்று உணர்ந்து அறிந்தார்‌. 

அந்த ஆறு நாளுக்கு நாள்‌ சிறிதாவதையும்‌, சேறுநிறைந்த அழுக்கான 
ஆறாவதையும்‌, சிறு பறவைகளும்‌ மிருகங்களும்‌ அதைவிட்டுச்‌ சென்றதையும்‌ 
ஆழமற்ற குட்டைகளில்‌ சிறு மீன்கள்‌ துள்ளி இறப்பதையும்‌, கடைசியில்‌ உலர்ந்த 
ஆற்றுப்படுகையில்‌ தேக்கமடைந்த ஒருசிறு துளிகள்‌ மாத்திரம்‌ இங்குமங்கும்‌ 
எஞ்சியிருப்பதையும்‌ கண்டார்‌. 

இந்த வேளை யாவற்றிலும்‌, அடுத்த என்ன செய்வது என்பதை எலியா 
அறியாதிருந்தார்‌! அதை உங்கள்‌ மனதில்‌ அடிக்கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. 
ஆறு உலர்ந்து போகும்‌ வரையிலும்‌ மூன்றாவது படி என்ன என்பது 
வெளிப்படுத்தப்படவில்லை. 8ம்‌ வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌: “அப்பொழுது 
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ” 

இது விசுவாசத்திற்கான என்ன ஒரு பரீட்சையாக உள்ளது! “குனித்து 
நிற்குதல்‌” என்பது எலியாவுக்கு முதல்‌ பரீட்சையாக இருந்தது. அது கடினமா 
னதாக இருந்தது. “கருத்தறிவு எதையும்‌ ஏற்படுத்தாத நிலையில்‌, கேள்வியின்றி 
கீழ்ப்படிதல்‌” என்பது அவருக்கு இரண்டாவது பரீட்சையாக இருந்தது. அது 
மிகவும்‌ கடினமானதாக இருந்தது.இருப்பினும்‌ அவருக்கான மூன்றாவது 
பரீட்சை, எல்லாவற்றிலும்‌ மிகமிகக்‌ கடினமானதாக இருந்தது: அவர்‌ 


31 


இருக்கும்படி தேவன்‌ விரும்பிய இடத்தில்‌ அவர்‌ இருந்தார்‌, மற்றும்‌ தேவன்‌ 
விரும்பியதை அவர்‌ தம்மால்‌ முடிந்த அளவுக்கு மிகச்சிறப்பாகச்‌ செய்தார்‌ - 
மற்றும்‌ அவரது ஆறு வற்றிப்போயிற்று! 

நீங்கள்‌ அங்கிருந்திருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ அதைக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌ 
என்பதை நான்‌ அறிகிறேன்‌. ஒருவேளையில்‌ நீங்கள்‌ முழு வங்கி [கரை] 
கணக்கைக்‌ கொண்டிருந்தீர்கள்‌ - ஆனால்‌ பின்பு உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. 
ஒருவேளையில்‌ நீங்கள்‌ நல்லதொரு வணிகத்தைக்‌ கொண்டிருந்தீர்கள்‌ - ஆனால்‌ 
பின்பு உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. ஒருவேளையில்‌ நீங்கள்‌ நல்ல உடல்நலத்தை, 
ஆரோக்கியமான ஒரு உடலை, நல்லதொரு சிந்தையைக்‌ கொண்டிருந்தீர்கள்‌ - 
ஆனால்‌ உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. ஒருவேளையில்‌ நீங்கள்‌ கர்த்தருக்கென்று 
பயன்படுத்தக்‌ கூடிய தாலந்துகளைக்‌ கொண்டிருந்தீர்கள்‌ மற்றும்‌ அவருடைய 
ஊழியத்தில்‌ சந்தோஷமாகவும்‌ சுறுசுறுப்பாகவும்‌ இருந்தீர்கள்‌ - ஆனால்‌ 
உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. ஒருவேளையில்‌ நீங்கள்‌ பல நண்பர்களைக்‌ 
கொண்டிருந்தீர்கள்‌ ஆனால்‌ அவர்கள்‌ உங்களை விட்டு அகலவேண்டியதாயிற்று 





அல்லது மரித்துப்போனார்கள்‌ அல்லது நீங்கள்‌ வேரிடத்திற்கு மாறிப்போக 
வேண்டியதாயிற்று - உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. ஒருகாலத்தில்‌ நீங்கள்‌ நல்ல 
தொரு திருமணத்தைக்‌ கொண்டிருந்ததாக நினைத்தீர்கள்‌ - ஆனால்‌ உங்கள்‌ 
ஆறு வற்றிப்போயிற்று. நீங்கள்‌ உங்களால்‌ முடிந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக 
உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயத்தில்‌ வளர்த்தார்கள்‌ 





மற்றும்‌ நீங்கள்‌ நல்லதொரு பணியைச்‌ செய்ததாக நினைத்தீர்கள்‌ - ஆனால்‌ 
பின்பு உங்கள்‌ ஆறு வற்றிப்போயிற்று. 

எலியா இதைச்‌ செய்யவில்லை, ஆனால்‌ அவர்‌, “கர்த்தாவே கேரீத்‌ 
ஆற்றை நீர்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌?” என்று கதறியதாக நாம்‌ கற்பனை 
செய்துகொள்வோம்‌. கர்த்தருடைய முதல்‌ பதிலானது திகைப்புக்குரிய வகையில்‌ 
பின்வருமாறு இருந்திருக்கும்‌: “எலியாவே, நீ ஜெபித்த காரணத்தினால்‌ நான்‌ 
இதைச்‌ செய்தேன்‌.” வசனப்‌ பகுதியைக்‌ கவனியுங்கள்‌: “தேசத்தில்‌ மழை 
டொய்யாதுப்டியெனால்‌, சிலநாளுக்குப்பின்பு அந்த ஆறு வற்றிப்போயிற்று. ” 
தேசத்தில்‌ ஏன்‌ மழைபெய்யாதிருந்தது? ஏனென்றால்‌ எலியா அதற்காக 
ஜெபித்தார்‌ (யாக்கோபு 5:12). 

எப்போதுமில்லாவிட்டாலும்‌, சிலவேளைகளில்‌ தேவன்‌ நாம்‌ எதிர்பாராத 
வழிகளில்‌ நமது ஜெபங்களுக்குப்‌ பதில்‌ அளிக்கிறார்‌ என்பதால்‌ விஷயங்கள்‌ 
நமக்கும்‌ இவ்வாறு நடை பெறுகின்றன. நாம்‌, “தேவனே, எனக்குப்‌ பொறுமையைக்‌ 
தாரும்‌, ஆனால்‌ நீண்டகாலம்‌ எடுத்துக்கொள்ளாதிரும்‌” என்று ஜெபிக்கிறோம்‌. 
அல்லது: “எனக்கு விசுவாசத்தைத்‌ தாரும்‌, ஆனால்‌ என்னை வேதாகமத்தைப்‌ 
படிக்கும்படி செய்யாதிரும்‌” என்று ஜெபிக்கிறோம்‌. அல்லது: “எனக்குப்‌ பலத்தைத்‌ 
தாரும்‌ ஆனால்‌ என்னைத்‌ துன்புற விடாதிரும்‌” என்று ஜெபிக்கிறோம்‌. நாம்‌ திட்ட 
மிட்டபடியே விஷயங்கள்‌ எப்போதும்‌ நடப்பதில்லை. தேவனுடைய வழிகள்‌ 
நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை. 

இருப்பினும்‌, எலியாவுக்குத்‌ தேவனுடைய முழுமையான பதில்‌ அனேக 
மாகப்‌ பின்வருமாறு இருந்திருக்கும்‌: “எனது முழுமையான திட்டத்தின்‌ அடுத்த 
படிக்கு வேளைவந்துவிட்ட காரணத்தினால்‌ தண்ணீர்‌ வற்றிப்போயிற்று. 





கவலைப்படாதே; என்னில்‌ நம்பிக்கையாயிரு. எல்லாம்‌ சரியாக நடைபெறும்‌.” 


32 


சாறிபாத்‌ ஊரில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ 
வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌? (17:8-16) 
அது நம்மை, நமது வேதபாட வசனத்தின்‌ மூன்றாவது பகுதிக்குக்‌ 
கொண்டுவருகிறது (1 இராஜாக்கள்‌ 17:8-16), அங்கு நாம்‌, “சாறிபாத்‌ ஊரில்‌ 
தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌?” என்று கேட்கிறோம்‌. 


அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, 
அவா்‌: நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாறிபாத்‌ ஊருக்குப்‌ போய்‌, அங்கே 
தங்கியிரு; உன்னைப்‌ பராமரிக்கும்படி அங்கே இருக்கெ ஒரு விதவைக்குக்‌ 


கட்டளையிட்டேன்‌ என்றார்‌ (வசனங்கள்‌ 8, 9). 


இந்த வேளையில்‌, கர்த்தருடனான ஒரு கற்பனை உரையாடலை நான்‌ 
கண்டுபிடிக்கமாட்டேன்‌. மாறாக, நீங்கள்‌ எலியாவாக இருக்கிறீர்கள்‌ என்றும்‌ 
கர்த்தருடன்‌ நீங்கள்‌ கொண்டிருந்திருக்கக்‌ கூடிய வகையிலான உரையாடலை 
நீங்களை உய்த்துணரும்படியும்‌ நான்‌ விரும்புவேன்‌. பின்வரும்‌ உண்மைகளை 
உங்கள்‌ சிந்தையில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌: 

(1) தேவன்‌ இன்னமும்‌ எலியாவை அரசரிடம்‌ திரும்பிச்‌ செல்லவோ 
அல்லது பிரசங்கிக்கச்‌ செல்லவோ கேட்டுக்கொள்ளவில்லை. அவர்‌ எலியாவை 
இடம்மாறும்படி மாத்திரம்‌ கேட்டுக்கொண்டார்‌. (2) அவரைத்‌ தேவன்‌ 
பஞ்சத்தினால்‌ பாதிக்கப்பட்ட பகுதியில்‌ இருந்து புறம்பே கிழக்கில்‌ செல்‌ 
லும்படி கேட்டுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்‌ எலியாவை பஞ்சத்தினால்‌ 
பாதிக்கப்பட்ட பகுதியிலஜாடே வடகிழக்கில்‌ எழுபத்தி ஐந்து அல்லது நூறுமைல்‌ 
கள்‌ செல்லும்படி கேட்டுக்கொண்டார்‌. (3) அவர்‌ இஸ்ரவேலில்‌ இருந்து 
நேர்வடக்கில்‌ இருந்த பெனிக்கயொவின்‌ கடற்கரையோரத்தில்‌ இருந்த சாறிபாத்‌ 
என்ற ஒரு சிறுநகருக்குச்‌ செல்லும்படி தேவன்‌ பணித்தார்‌. இது பொதுவாக 
யேசபேல்‌ பிறந்து வளர்ந்த பகுதியாக இருந்தது! (4) அவர்‌ எலியாவை அங்கு ஒரு 
செல்வந்தரான மனிதரின்‌ மகிழ்வான இல்லத்தில்‌ தங்கச்‌ செய்யவில்லை. அவர்‌ 
எலியாவை அங்கு ஒரு விதவையின்‌ சிறுமைப்பட்ட குடியிருப்பில்‌ தங்கும்படி 
அளிப்புகளை ஏற்படுத்தினார்‌. 

இந்த உண்மைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஒன்றுகூட்டி வைத்தால்‌, நீங்கள்‌ 
“ஏன்‌?” என்று கதறுவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படி யென்றால்‌ பதில்‌ திரும்பவும்‌ 
வருகிறது: “எனது வழிகள்‌ உங்களுடைய வழிகளாக இருப்பதில்லை!” 

இந்தப்‌ புதிய அறிவுறுத்துதல்களுக்கு எலியா எவ்வாறு பதில்செயல்‌ 
செய்தார்‌? அவரது மனதில்‌ எந்தக்‌ கேள்விகள்‌ இருந்தாலும்‌, அவர்‌ தேவன்‌ 
கூறியதைச்‌ செய்தார்‌: “அப்படியே அவன்‌ எழுந்து, சாறிபாத்துக்குப்‌ போனான்‌” 
(வசனம்‌ 10). 

“அப்படியே அவன்‌ எழுந்து, சாறிபாத்துக்குப்‌ போனான்‌”! என்று 
தமிழில்‌ உள்ள இந்த ஐந்து வார்த்தைகளில்‌ எவ்வளவு விஷயங்கள்‌ 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது எலியாவுக்குப்‌ பலநாட்கள்‌ எடுத்துக்கொள்ளக்‌ 
கூடிய ஒரு பயணமாக இருந்தது. இது அவரை, ஒவ்வொருவரும்‌ வேட்டையாடிக்‌ 
கொண்டி ருந்த ஒரு எல்லைப்‌ பகுதியினூடான பயணமாக இருந்தது, அங்கு அவர்‌, 
உயிருடன்‌ இருந்தவர்களிலேயே மிகவும்‌ அஞ்சப்படவும்‌ வெறுக்கப்படவுமான 








33 


மனிதராக இருந்தார்‌, அங்கு அவர்‌ சுலபமாக அடையாளம்‌ கண்டுகொள்ளப்படக்‌ 
கூடியவராக இருந்தார்‌. இது தண்ணீரற்ற ஒரு கடினமான நீண்ட பயணமாக, 
நாள்‌ முழுவதும்‌ சூரியன்‌ சுட்டெரிக்கும்‌ பயணமாக இருக்கும்‌; பூமி இரும்பைப்‌ 
போலக்‌ கடினமாக, மாபெரும்‌ பிளப்புகள்‌ நிரம்பியதாக இருக்கும்‌; ஒவ்வொரு 
அடிவைப்பிற்கும்‌ புழுதி பறக்கும்‌. அவர்‌ தாவரங்களே இல்லாத, இறந்துபோன 
மிருகங்களின்‌ உலர்ந்த உடல்களும்‌ வெளிறிய எலும்புகளும்‌ சிதறிக்கிடக்கும்‌ ஒரு 
நிலப்பரப்பில்‌ பயணம்‌ செய்வார்‌. எலியா தமது பயணத்தின்போது ஏதேனும்‌ 





வீடுகளைக்‌ கடந்துசெல்வார்‌ என்றால்‌, அவர்‌ பசியும்‌ தாகமும்‌ கொண்ட 
பிள்ளைகளின்‌ கதறல்களினால்‌ எண்ணம்‌ குலைக்கப்படுவார்‌. “அப்படியே 
அவன்‌ எழுந்து, சாறிபாத்துக்குப்‌ போனான்‌” என்ற ஐந்து வார்த்தைகளில்‌ 
இவையாவையும்‌ மறைமுகமாக உணர்த்தப்பட்டுள்ளது. 

கரடுமுரடான அந்தப்‌ பயணம்‌ கடை சியில்‌ முடிவடைந்து அவர்‌ சாறிபாத்‌ 
ஊருக்கு வந்தார்‌. அவர்‌ அங்கு வந்தபோது, அது அவர்‌ கற்பனை செய்தி 
ருந்ததைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ மோசமானதாக இருந்தது, ஏனெனில்‌ ௪7 
இன்‌ தண்ணரையும்‌ தேவன்‌ வற்றிப்‌ செய்திருந்தார்‌ (வசனம்‌ 14ஐக்‌ 
கவனியுங்கள்‌)! 

அவரைப்‌ பராமரிப்பதற்குத்‌ தேவன்‌ ஆயத்தப்படுத்தியிருந்த விதவையையே 
அவர்‌ அங்கு முதன்‌ முதலாகக்‌ கண்டார்‌. அவள்‌ என்ன செய்துகொண்டிருந்தாள்‌? 
அவள்‌ தனக்கும்‌ தனது மகனுக்கும்‌ கடைசியாக ஒரு உணவைத்‌ தயாரிப்பதற்கு 
விறகுபொறுக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. இந்த விதவையிடம்‌ எதுவும்‌ இருக்க 
வில்லை; அவள்‌ பட்டினியின்‌ முனையில்‌ இருந்தாள்‌! தேவனுடைய வழிகள்‌ 
நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை! 

இந்த வரலாற்றின்‌ எஞ்சியபகுதியை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. எலியா 
அவளிடத்தில்‌ குடிப்பதற்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ கொண்டுவரும்படி 
கேட்டுக்கொண்டார்‌. அவள்‌ அதைக்‌ கொண்டுவரத்‌ திரும்பிய போது, அவர்‌ 





அவளிடத்தில்‌ அப்பம்‌ கேட்டார்‌. அவள்‌ தனது மிகக்‌ கொடிதான வறுமை 
யைப்‌ பற்றி வெளிப்படுத்தியபோது, அவளிடத்தில்‌ அவர்‌, தம்முடன்‌ அவள்‌ 
குனக்கிருப்பதைப்‌ பகிர்ந்துகொண்டால்‌, “கர்த்தர்‌ தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ 
கட்டளையிடும்‌ நாள்மட்டும்‌ பானையின்‌ மா செலவழிந்துபோவதும்‌ 
இல்லை; கலசத்தின்‌ எண்ணெய்‌ குறைந்துபோவதும்‌ இல்லை என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 
14). அது மிகச்சரியாக அவ்வாறே நடந்தது. 

சாறிபாத்‌ ஊரில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌? 

பின்வருபவை சில காரணங்களாக இருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை: 
(1) ஏனென்றால்‌, இஸ்ரவேலில்‌ இடர்ப்பாடு உண்மையில்‌ வடக்கில்‌ இருந்துதான்‌ 
வந்தது மற்றும்‌ அவர்கள்‌ அதன்‌ விளைவுகளைப்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பது பொருத்தமானதாக இருந்தது, (2) எலியா தேவனை முற்றிலும்‌ சார்ந்தி 
ருக்க வேண்டும்‌ என்பதை அவருக்குத்‌ தொடர்ந்து வலியுறுத்துவதற்காக, மற்றும்‌ 
(3) யெகோவாவே உண்மையான தேவனாக இருந்தார்‌ என்பதை ஒரு ஏழை 
விதவை நம்பி இணங்கச்‌ செய்வதற்காக. 





முடிவுரை 
வாழ்வில்‌ நமக்கு என்ன நடந்தாலும்‌, தேவன்‌ நம்மை மறந்துவிடுவ 


34 


தில்லை, நம்மைக்‌ கைவிட்டுவிடுவதில்லை, ஆனால்‌ இன்னமும்‌ அவர்‌ நம்மீது 
அன்புகூர்ந்து நம்மைப்‌ பராமரிக்கிறார்‌, நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ மற்றும்‌ நமக்குத்‌ 
தேவையானவற்றை அளிப்பார்‌ என்பதை நாம்‌ உணர்ந்தறிதல்‌ எவ்வளவு 
முக்கியமானதாக உள்ளது. 

சிலவேளைகளில்‌ நாம்‌ ஏசாயா 49:14ல்‌ இருப்பவர்களைப்‌ போல்‌ 
உணரலாம்‌: “கர்த்தர்‌ என்னைக்‌ கைவிட்டார்‌, ஆண்டவர்‌ என்னை மறந்தார்‌.” 
அப்படியென்றால்‌ நாம்‌, அடுத்த இரு வசனங்களை ஜாக்கிரதையாகக்‌ கவனிப்பது 
அவசியமாக உள்ளது: 


“ஸ்திரீயானவள்‌ தன்‌ கர்ப்பத்தின்‌ பிள்ளைக்கு இரங்காமல்‌, தன்‌ பாலகனை 
மறப்பாளோ? அவர்கள்‌ மறந்தாலும்‌, நான்‌ உன்னை மறப்பதில்லை. இதோ, 
என்‌ உள்ளங்கைகளில்‌ உன்னை வரைந்திருக்கிறேன்‌” (வசனங்கள்‌ 15, 16). 


இது, “நான்‌ இதை அல்லது அதை எனது உள்ளங்கையைப்‌ போல 
அறிந்திருக்கிறேன்‌. ” தமிழில்‌ உள்ள “உள்ளங்கை நெல்லிக்கனி போல” என்ற 
சொல்விளக்கத்தை நாம்‌ பெறும்‌ இடமாக இருக்கலாம்‌. தேவன்‌, “உன்னை 





நான்‌ எனது உள்ளங்கையைப்‌ போல அறிந்திருக்கிறேன்‌. நீ எப்போதும்‌ என்‌ 
மனதில்‌ இருக்கிறாய்‌, மற்றும்‌ நான்‌ உன்னை ஒருக்காலும்‌ மறப்பதில்லை!” என்று 
கூறுகிறார்‌. 

இங்கு எலியாவின்‌ அனுபவத்தில்‌ இருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளக்‌ கூடிய 
ஒருசில பாடங்கள்‌ உள்ளன: 

(1) நீங்கள்‌ புரிந்துகொள்ளாது இருக்கும்போதும்கூட, தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌. 

(2) நீங்கள்‌ புரிந்து உணராது இருக்கும்போதுகூட, தேவனிடத்தில்‌ நம்பிக்கை 
வையுங்கள்‌. 





(3) நீங்கள்‌ கொண்டுள்ளது எதுவானாலும்‌, நீங்கள்‌ கொண்டிருக்க 
விரும்புபவற்றை நீங்கள்‌ கொண்டிராது இருக்கும்போதும்கூடத்‌ தேவனுக்கு 
நன்றிசெலுத்துங்கள்‌. உங்கள்‌ தேவைகளைத்‌ தேவன்‌ அறிகிறார்‌, மற்றும்‌ அவர்‌ 
“தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவர்களுக்கு சகலத்தையும்‌ நன்மைக்கு ஏதுவாக 
நடத்துகிறார்‌” (ரோமர்‌ 8:28). 





குறிப்புகள்‌ 

!இவ்விடத்தில்‌ உள்ள எபிரெய வார்த்தை, “காகங்கள்‌” என்று மொழிபெயர்க்கப்பட 
வேண்டுமா அல்லது “வர்த்தகர்கள்‌” அல்லது “அரபியர்கள்‌” என்பது போன்ற மனித 
முகமையைச்‌ சுட்டிக்காட்டும்‌ சில வார்த்தைகளாக மொழிபெயர்க்கப்பட வேண்டுமா 
என்பது பற்றிச்‌ சல தர்க்கங்கள்‌ உள்ளன. நான்‌ அறிந்துள்ள வரையில்‌, எல்லா 
மொழிபெயர்ப்புகளும்‌, காகங்கள்‌ என்ற வார்த்தையையே கொண்டுள்ளன. எலியாவின்‌ 
வரலாற்றில்‌ உள்ள அற்புதரீதியான கூறுகளை ஒருவர்‌ ஏற்றுக்கொள்றொர்‌ என்றால்‌, 
இந்த எபிரெய வார்த்தையை “காகங்கள்‌” என்று மொழிபெயர்ப்பதை விட மாறுபட்ட 
வேண்டுகோள்‌ எதுவும்‌ இராது. “இவ்விடத்தில்‌ உள்ளூரில்‌ நன்கு அறியப்பட்ட உணவு 
சேவையாளர்‌ ஒருவரைப்‌ பதிலியாக இட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. “வேதபாட வசனத்தில்‌ 
“யோர்தானுக்கு முன்பாக” என்றுள்ளது. பழைய ஏற்பாட்டில்‌, இது பொதுவாக 
“யோர்தானுக்குக்‌ கிழக்கில்‌” என்று அர்த்தப்படுகிறது. அந்த அமைவிடம்‌ குறித்துக்‌ 


35 


கல்வியாளர்கள்‌ கருத்து ஒன்றுபடுவதில்லை. ஒரு எழுத்தாளர்‌, அது “சவக்கடலுக்கு 
வடக்கில்‌ ஒருசில மைல்கள்‌ தூரத்தில்‌” இருந்தது மற்றும்‌ அது “யோர்தானில்‌ மேற்கு முக 
மாகப்‌ பாய்ந்தோடியது” என்று கூறுகிறார்‌. 








காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 


“தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய வழிகளாக இருப்பதில்லை” என்ற 
வாசகம்‌ கொண்ட பெரிய அட்டை ஒன்றைத்‌ தயாரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. இந்தச்‌ 
சொற்றொடர்‌ இப்பாடத்தில்‌ முதன்முறையாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
இடத்தில்‌, அந்த அட்டையை உயாச்குப்‌ பிடித்து கூடியிருக்கும்‌ யாவரையும்‌ அதில்‌ 
உள்ளதை உரக்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள்‌. அவ்வப்போது நீங்கள்‌ 











அந்த அட்டையை உயர்த்திப்‌ பிடிப்பீர்கள்‌ என்றும்‌, அப்போது ஒவ்வொருவரும்‌ 





அந்த வார்த்தைகளைக்‌ கூற வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்கொள்ளுங்கள்‌. இந்தப்‌ 
பாடத்தில்‌ அந்தச்‌ சொற்றொடர்‌ தோன்றும்‌ ஒவ்வொரு வேளையையும்‌ 
குறித்துக்கொண்டு, ஒவ்வொரு வேளையிலும்‌ அந்த அட்டையை உயர்த்திப்‌ 
பிடியுங்கள்‌. 











பாட வரைகுறிப்பு 
1. இஸ்ரவேலில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌ 
(17:1)? 
A. இஸ்ரவேலில்‌ நடந்தது என்ன என்பதை நாம்‌ மறுகண்ணோட்டம்‌ 
இடுவோமாக. 

1. உபாகமம்‌ 7:1-6ல்‌ உள்ள, சுற்றிலும்‌ இருந்த மக்களினங்களில்‌ 
இருந்து கலப்புத்‌ இருமணம்‌ செய்துகொள்ள வேண்டாம்‌ 
என்ற எச்சரிக்கையைக்‌ கவனியுங்கள்‌. இந்த எச்சரிக்கை 
கைக்கொள்ளப்படவில்லை. ஆகாபின்‌ அருகில்‌ யேசபேல்‌ 
இருக்கிறாள்‌. 

2. தேவன்‌ தமது அச்சுறுத்துதல்களைச்‌ செயல்படுத்த 
என்ன செய்வார்‌? அவர்‌ ஆகாபினிடத்தில்‌ எலியாவை 
அனுப்பினார்‌: 1 இராஜாக்கள்‌ 17:1. “வருடங்கள்‌” 
என்றவார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌; மூன்றரை ஆண்டுகளாக 
மழைபெய்யாருந்தது லூக்கா 4:25; யாக்கோபு 5:17). 

B. இஸ்ரவேலில்‌ கண்ணீரைக்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌? 

1. தேவனுடைய எச்சரிக்கையை (உபாகமம்‌ 2) பின்தொடர்ந்த 
விஷயமாக இது உள்ளது (உபாகமம்‌ 11:16, 17). மழை 
பெய்யாதிருக்க வேண்டும்‌ என்று எலியா ஜெபித்தார்‌ 
(யாக்கோபு 5:17). தேவன்‌ உபாகமம்‌ 11ல்‌ என்ன செய்வதாக 
அச்சுறுத்தியிருந்தாரோ, அதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
அவர்‌ எலியா ஜெபித்தார்‌ என்பது தெளிவு. 

2. “ஏன்‌?” என்ற கேள்விக்குத்‌ தேவன்‌ பதில்‌ அளிக்கலாம்‌: 

௨. “ஏனென்றால்‌ எனது குரலுக்கு மக்கள்‌ கழ்ப்படியவில்லை 
மற்றும்‌ அவர்கள்‌ தண்டனைக்குப்‌ பாத்திரராக 


36 


இருக்கின்றனர்‌. ” 

ம. “ஏனென்றால்‌ எனது உண்மையுள்ள ஊழியக்காரனான 
எலியா ஊக்கமாக ஜெபித்தார்‌.” 

௦. “நானே தேவன்‌ என்று காண்பிக்க; எனது மக்கள்‌ மனந்தி 
ரும்பி என்னிடமாய்த்‌ திரும்பும்படிக்கு, அவர்களின்‌ 
வழிகளின்‌ தவறை அவர்களுக்குக்‌ காண்பிக்க.” கோத்‌ 
ஆற்றில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌. 

11. வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌? (17:2-7). 
A. ஆகாபுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட தற்குப்‌ பின்னர்‌, தேவன்‌ தமது 
திட்டத்தின்‌ இரண்டாவது படியைக்‌ கொடுத்தார்‌. 

1. எலியா ஒருவேளையில்‌ ஒரு அடிவைப்பைச்‌ செய்யும்படி 
கூறப்பட்டார்‌. 

2. இரண்டாவது அடிவைப்பு என்பது எதிர்பாராததாக இருந்து: 
“நீ கேரீத்‌ ஆற்றண்டை சென்று அங்கே காத்திரு” (வசனங்கள்‌ 
3, 4). 

3. செய்யும்படி தேவன்‌ கூறியதை எலியா செய்தார்‌ (வசனங்கள்‌ 
5, ௦. 

௨. “கோரத்‌” என்றால்‌ “துண்டிக்கப்பட்டிருத்தல்‌” அல்லது 
“பிரிந்திருத்தல்‌” என்று அர்த்தப்படுறெது. ஒரு ஆண்டு 
அல்லது அதற்குச்‌ சற்று அதிகமான காலம்‌, எலியா 
மற்ற எல்லாரிடத்திலும்‌ இருந்து துண்டிக்கப்பட்டு, அந்த 
ஆற்றின்‌ கரையில்‌ தங்கியிருந்தார்‌. 

5. செயலற்ற இந்தக்‌ காலம்‌ எலியாவுக்குக்‌ கடினமாக 
இருந்திருக்க வேண்டும்‌. 

B. பின்பு தேவன்‌ கேரீத்‌ ஆற்றின்‌ தண்ணீரை வற்றிப்போகச்‌ 
செய்தார்‌! 

1. எலியா எங்கிருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பினாரோ 
அங்கேயே இருந்தார்‌, ஆனால்‌ அங்கிருந்த தண்ணீர்‌ 
வற்றிப்போயிற்று! (வசனம்‌ 7). 

2. கேரீத்‌ ஆற்றில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது 
ஏன்‌? 

௨. ஏனென்றால்‌ எலியா அதற்காக ஜெபித்திருந்தார்‌ 
(வசனம்‌ 7; யாக்கோபு 5:17). சில வேளைகளில்‌ நமது 
ஜெபங்களுக்கு நாம்‌ எதிர்பாராத வகையில்‌ பதில்‌ 
அளிக்கப்படுகிறது. 

5. ஏனென்றால்‌ அடுத்த அடிவைப்பிற்கான வேளை வந்தி 
ருந்தது. நமது வாழ்வில்‌ நாம்‌, தேவன்‌ மீதும்‌ அவர்‌ 
நமக்காகக்‌ கொண்டுள்ள திட்டத்தின்‌ மீதும்‌ நம்பிக்கை 
வைக்கக்‌ கற்றுக்கொள்வது அவசியமாக உள்ளது. 

111. சாறிபாத்‌ ஊரில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது ஏன்‌? 
(17:8-16)? 
A. தேவன்‌ எலியாவை சாறிபாத்‌ ஊருக்குப்‌ போகும்படி கூறினார்‌ 
(வசனங்கள்‌ 8, 9). 


37 


1. 


2. 


சாறிபாத்‌ என்பது இஸ்ரவேலுக்கு நேர்‌ வடக்கில்‌ இருந்த 
பெனிக்கியா நாட்டின்‌ கடற்கரை ஓரத்தில்‌ இருந்த ஒரு 
சிறிய நகரமாகும்‌. இது எலியா இருந்த இடத்தில்‌ இருந்து 
வடகிழக்கில்‌, பஞ்சத்தினால்‌ தாக்கப்பட்டிருந்த பகுதி 
யினூடாக 75 முதல்‌ 100 மைல்கள்‌ வரை தூரமுள்ளதாக 
இருந்தது. எலியா இன்னமும்‌ சிறுமையான வாழ்வைக்‌ 
கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அவர்‌ அங்கு ஒரு 
விதவையின்‌ வீட்டில்‌ தங்கி இருக்க வேண்டியதாயிற்று. 
எலியா எவ்வாறு பதில்செயல்‌ செய்தார்‌? “அவர்‌ எழுந்து 
சென்றார்‌. ” 


B. எலியா அங்கு சென்றபோது, அங்கும்‌ கூடத்‌ தண்ணீர்‌ 
வற்றிப்போயிற்று! 


முடிவுரை 


38 


1. 


அவர்‌ யாருடன்‌ தங்கியிருக்க வேண்டியதாக இருந்ததோ, 
அந்த விதவை பட்டினியால்‌ மரித்துக்கொண்டி ருந்தாள்‌! 
சாறிபாத்‌ ஊரில்‌ தண்ணீரைத்‌ தேவன்‌ வற்றிப்போகச்‌ செய்தது 
ஏன்‌? 

௨. இஸ்ரவேலில்‌ இடர்ப்பாடுகள்‌ வடக்கில்‌ இருந்தே 
வந்திருந்தன; ஆகையால்‌, அந்த இடர்ப்பாடுகளின்‌ 
விளைவுகளை அவர்களும்‌ பகிர்ந்துகொள்ள 
வேண்டியதாக இருந்தது. 

5. எலியா முற்றிலுமாகத்‌ தேவனைச்‌ சார்ந்திருக்க வேண்டும்‌ 
என்பதை அவருக்குத்‌ தொடர்ந்து வலியுறுத்துவதற்காக. 

௦. யொகோவாவே உண்மையான தேவனாக இருக்கிறார்‌ 
என்பதை ஒரு ஏழை விதவை நம்பி இணங்கச்‌ 
செய்வதற்காக. 





வாழ்வில்‌ நமக்கு என்ன நடந்தாலும்‌, தேவன்‌ நம்மை மறந்துவிடுவ 
தில்லை, நம்மைக்‌ கைவிட்டுவிடுவதில்லை, ஆனால்‌ இன்னமும்‌ 
அவர்‌ நம்மீது அன்புகூர்ந்து நம்மைப்‌ பராமரிக்கிறார்‌, நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌ மற்றும்‌ நமக்குத்‌ தேவையானவற்றை அளிப்பார்‌ 
என்பதை நாம்‌ உணர்ந்தறிதல்‌ எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது 


(ஏசாயா 49:14-26)! 


இங்கு, 1 இராஜாக்கள்‌ 17:1-15ல்‌ இருந்து மாபெரும்‌ பாடங்களில்‌ 
ஒருசில உள்ளன: 


(1) நீங்கள்‌ புரிந்துகொள்ளாது இருக்கும்போதுகூட, தேவனுக்குக்‌ 


கீழ்ப்படியுங்கள்‌. 


(2) நீங்கள்‌ புரிந்து உணராது இருக்கும்போதும்கூட, 


தேவனிடத்தில்‌ நம்பிக்கை வையுங்கள்‌. 





(3) நீங்கள்‌ கொண்டுள்ளது எதுவானாலும்‌, நீங்கள்‌ 


கொண்டிருக்க விரும்புபவற்றை நீங்கள்‌ கொண்டிராது 
இருக்கும்போதும்கூடத்‌ தேவனுக்கு நன்றிசெலுத்துங்கள்‌. 


3 
பரலோகம்‌ ஒல்லத்க்ற்கு 
உதவுக்றது 


(1 இராகாக்கள்‌ 17: 8-16] 


உலையினூடே கடந்து செல்லுதல்‌ என்பது வேதாகமம்‌ அடிக்கடி 
பயன்படுத்துகிற விவரிப்பாக உள்ளது. இந்த கணத்திற்கு, உருக்கும்‌ உலை 
ஒன்றை அதன்‌ மிக வெப்பமான நிலையுடன்‌ கற்பனை செய்ய முயற்சி 
மேற்கொள்ளுங்கள்‌. உலோகமானது குமிழியிடும்‌ மொத்தையாகக்‌ 
குறைக்கப்படுகையில்‌, கசடு மேல்பகுதிக்கு வருகிறது மற்றும்‌ அது ஆடைபோல 
எடுக்கப்படுகிறது. இரவநிலையில்‌ உள்ள உலோகம்‌ பக்குவப்படுத்தப்பட்டு 
பின்பு எண்ணெய்‌ அல்லது உவர்‌ நீருக்குள்‌ அமிழ்த்தப்படுறெது. உலோகமா 
னது கரைசலுக்குள்‌ மூழ்கடிக்கப்படுகையில்‌, அது வேதனையில்‌ அலறுவதாகக்‌ 
காணப்படுகிறது. சுத்திகரிக்கும்‌ செயல்முறைக்குப்‌ பின்பு அந்த உலோக 
மானது அதிகமாக நீடித்து உழைப்பதாக, அதிகம்‌ நெகிழ்வுடையதாக, அதி 
கம்‌ பயன்படுத்தக்‌ கூடியதாக மற்றும்‌ அதிகம்‌ மதிப்பு உள்ளதாக இருக்கிறது. 
இருப்பினும்‌ அந்த நிலையை அடைவதற்கு அது உலைக்களத்தினூடே செல்ல 
வேண்டியதாக இருந்தது. 

இன்றைய நாட்களில்‌ உலையினூடே கடந்து செல்லுதல்‌ என்பதாக 
விவரிக்கப்படக்கூடிய விஷயம்‌ ஏதாவது உள்ளதென்றால்‌, அது இல்லமாக 





உள்ளது. இல்லம்‌ என்பது எப்படியிருக்க வேண்டும்‌ என்று வேதாகமம்‌ நமக்குக்‌ 
கூறுகிறது: அது வாழ்வு முழுவதற்குமான திருமணத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌ (மத்தேயு 19:3-9); அது அன்பு மற்றும்‌ பரஸ்பர 
ஊக்கம்‌ ஊட்டுதலுக்கான இடமாக இருக்க வேண்டும்‌ (எபேசியர்‌ 5:22-33; 6:1- 
4). இருப்பினும்‌, இன்றைய நாட்களில்‌ சமூகத்தில்‌, இல்லத்தை அழிப்பதாகக்‌ 
காணப்படுகிற புறம்பான அழுத்தங்கள்‌ எண்ணற்றவைகளாக உள்ளன. 
திருமணத்தின்‌ புனிதத்தன்மையை அல்லது இல்லத்தையும்‌ குடும்ப உறவுகளையும்‌ 
மதித்தல்‌ என்பது கொஞ்சமாகவே உள்ளது. நமது சகப்பணியாளர்கள்‌, விவாகரத்து 





மற்றும்‌ “சுதந்திரம்‌” என்பவை எவ்வளவு அற்புதம்நிறைந்தவைகளாக உள்ளன 
என்பது பற்றிய கருத்துக்களை நமக்கு விற்க விரும்புகின்றனர்‌. திருமணம்‌ மற்றும்‌ 
இல்லம்‌ போன்ற உண்மையில்‌ பொருட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களுக்கு 
மேலாக, உலகப்பொருள்‌ தொடர்பான விஷயங்கள்‌ அதிகமாக வலியுறுத்தப்‌ 
படுகின்றன. இதன்விளைவாக, மகிழ்ச்சியற்ற இல்லங்கள்‌, முறிந்துபோன 
இல்லங்கள்‌. கைவிடப்பட்ட இல்லங்கள்‌ ஆகியவை உண்டாகின்றன. 

பல இல்லங்கள்‌ உலையினூரடே கடந்து செல்லுகின்றன என்பது மோச 
மான செய்தியாக உள்ளது. உலையில்‌ உயிர்பிழைத்திருக்கும்‌ இல்லங்கள்‌ பலமான 
வைகளாக, மேன்மையானவைகளாக மற்றும்‌ அதிகம்‌ மதிப்புள்ளவைகளாக 





39 


இருக்கும்‌ என்பது நல்ல செய்தியாக உள்ளது! 

“அக்கினிச்‌ சூளை” அல்லது “உருக்கும்‌ கலசம்‌” என்பதே “சாறிராத்‌” என்பதன்‌ 
அர்த்தமாக உள்ளது, இது எலியா தேவனிடத்தில்‌ இருந்து தமக்கு அறிவுறுத்தல்‌ 
வரக்‌ காத்திருந்த நகரமாக இருந்தது. இந்த நகரத்தில்‌ பார்வையில்‌ படும்படியாக 
ஒரு உலோக உருக்காலை இருந்த காரணத்தினால்‌ இதற்கு இப்பெயர்‌ வந்தி 
ருக்கச்‌ சாத்தியக்கூறுள்ளது. சாறிபாத்‌ நகரம்‌ எலியாவுக்கு ஒரு உலையாக, அவர்‌ 
இன்னும்‌ இரண்டு ஆண்டுகள்‌ மறைவாகவும்‌ செயலற்றும்‌ இருக்க வேண்டிய 
வேளையில்‌ அவரைச்‌ சோதிக்கும்‌ இடமாக இருந்தது. இருப்பினும்‌ விசேஷ 
மாக சாறிபாத்தில்‌ எலியா தங்கியிருந்த ஒரு சிறு இல்லத்திற்கு ஒரு உலையாக 
இருந்தது (1 இராஜாக்கள்‌ 17:8-34). 

அந்த இல்லத்தையும்‌, அதன்‌ போராட்டங்களையும்‌ மற்றும்‌ அதற்குத்‌ 
தேவன்‌ உதவிய வகையையும்‌ குறித்து நாம்‌ ஆய்வுசெய்வோமாக. 








பரலோகத்தின்‌ அக்கறை 
கோரத்‌ ஆற்றில்‌ தண்ணீர்‌ வற்றிய பின்பு எலியா என்ன செய்தார்‌? 


அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு [எலியாவுக்கு] 
உண்டாயிற்று, அவர்‌: நீ எழுந்து, சீகோனுக்கடுத்த சாறிபாத்‌ ஊருக்குப்‌ 
போய்‌, அங்கே தங்கியிரு; உன்னைப்‌ பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற 
ஒரு விதவைக்குக்‌ கட்டளையிட்டேன்‌ என்றார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:8, 9). 


வேதவசனம்‌, “உன்னைப்‌ பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு 
விதவைக்குக்‌ கட்டளையிட டேன்‌” என்று கூறுகிறது. சாதாரணமாக இது, எலியா 
அங்கு சென்று சேரும்போது ஒவ்வொரு விஷயமும்‌ தயாராக இருக்கும்படிக்குப்‌ 
போதுமான ஆயத்தம்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌ என்று அர்த்தப்படுவதாக 
இருக்கும்‌, ஆனால்‌ இங்கு விஷயம்‌ அப்படி இருப்பதில்லை. ஒருவேளை இது, 
(கர்க்ககரிசனக்‌ கடந்தகால வினைச்‌ சொல்லைப்‌ பயன்படுத்துவதென்றால்‌) “நான்‌ 
ஒரு விதவையைக்‌ கேர்ந்தெடுத்திருக்கிறேன்‌ மற்றும்‌ உன்‌ மூலமாக அவளுக்குக்‌ 
கட்டளைசசீதிவேன்‌” என்று மாத்திரமே அர்த்தப்படலாம்‌. 

KJV வேதாகமத்தில்‌, உன்னை அதரிக்கும்படி, அங்குள்ள ஒரு விதவைப்‌ 
பெண்ணுக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறேன்‌” என்றுள்ளது. மூல எபிரெய வசனத்தி 
லும்‌ இவ்வாறே நேரடிப்பொருளில்‌ உள்ளது. “விதவைப்‌ பெண்‌” என்பது ஆங்கில 








மொழியில்‌ மிகையான கூற்றாக உள்ளது, ஆனால்‌ பழங்கால மொழிகளில்‌ 
அவ்வாறு இருப்பதில்லை. இது இந்தப்‌ பெண்ணின்‌ ஊறுபடத்தக்க இயல்பை 
அடிக்கோடிடுகிறது. அவள்‌ ஒரு பெண்ணாக இருந்தாள்‌ மற்றும்‌ அவள்‌ உணவை 
ஈட்டவேண்டியவர்‌ யாரும்‌ இல்லாதவளாக இருந்தாள்‌. 

10ம்‌ வசனம்‌, எலியாவின்‌ பதில்செயல்‌ பற்றிக்‌ கூறுகிறது: “அப்படியே 
அவன்‌ எழுந்து, சாறிபாத்துக்குப்‌ போனான்‌.” விரோதிகளின்‌ எல்லைப்‌ பகுதி 
யில்‌, எலியாவை ஒவ்வொருவரும்‌ வேட்டையாடிக்கொண்டிருந்த ஒரு பகுதி 
யில்‌, எழுபத்தி ஐந்து முதல்‌ நூறு மைல்கள்‌ வரையில்‌ எலியா கடந்து சென்று, 
பாகால்‌ வணக்கத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையைப்‌ பகுதிக்கே அவர்‌ செல்ல 
வேண்டியதாக இருந்தது. சாறிபாத்‌ என்பது தீரு மற்றும்‌ தோன்‌ ஆகியவற்றிக்கு 
இடையில்‌ கடற்கரை ஓரமாக இருந்த ஒரு சிறு நகரமாகும்‌. சாறிபாத்‌ நகரில்‌ 








40 


இருந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள்‌ நடந்து சென்றால்‌, அவர்‌ சீதோனைக்‌ 
காண்பார்‌, அது யேசபேலின்‌ சொந்த நகரமாக இருந்தது. இருப்பினும்‌ எலியா 
விவாதம்‌ செய்யாமல்‌ சென்றார்‌. 

“அந்தப்‌ பட்டணத்தின்‌ ஒலிமுகவாசலுக்கு அவன்‌ வந்தபோது, அங்கே ஒரு 
விதவை ...” (வசனம்‌10ஆ). இவள்தான்‌ தாம்‌ எதிர்பார்த்தவள்‌ என்று எலியா 
எவ்வாறு அறிந்தார்‌? ஒருவேளை ஏதோ ஒரு தெய்வீக செய்தியால்‌ அறிந்தி 
ருக்கலாம்‌, ஆனால்‌ அனேகமாக அவளது “விதவைக்குரிய உடைகளினால்‌, ”” தாம்‌ 
அவளுக்குக்‌ கொடுத்த பரீட்சை ஆகியவற்றினால்‌ அதை அவர்‌ அறிந்திருக்கலாம்‌, 
எந்த வகையிலும்‌, எலியா அந்த நகருக்கு வந்தபோது, தம்மைப்‌ பராமரிக்கத்‌ 
தேவன்‌ அருளியிருந்த ஒருத்தியை முதலாவதாகக்‌ காண்கிறார்‌. தேவனுடைய 
ஏற்பாடுகள்‌ திகைப்புக்கு உரியவைகள்‌ அல்லவா? 

இருப்பினும்‌ அந்த விதவை என்ன செய்துகொண்டி ருந்தாள்‌? 





அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக்கொண்டிருந்தாள்‌; ... அதற்கு அவள்‌: 
பானையில்‌ ஒரு பிடி மாவும்‌ கலத்தில்‌ கொஞ்சம்‌ எண்ணெயுமே அல்லாமல்‌, 
என்னிடத்தில்‌ ஒரு அடையும்‌ இல்லையென்று ... சொல்லுகிறேன்‌; இகோ, 
நானும்‌ என்‌ குமாரனும்‌ சாப்பிட்டுச்‌ செத்துப்போக, அதை எனக்கும்‌ 
அவனுக்கும்‌ ஆயுத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன்‌ 
என்றாள்‌ (வசனங்கள்‌ 10இ, 12). 


தேவன்‌ சாறிபாத்‌ ஊரில்‌ இருந்த தண்ணீரையும்‌ வற்றிப்போகச்‌ செய்தி 
ருந்தார்‌ (வசனம்‌ 14). உலகப்‌ பிரகாரமான எழுத்தாளர்களும்‌, பெனிக்கியா 
தேசம்‌ வரைக்கும்‌ இந்தப்‌ பஞ்சம்‌ சென்றடைந்திருந்த உண்மைக்குச்‌ 
சாட்சியளிக்கின்றனர்‌. இஸ்ரவேலை மோசம்டோக்கியிருந்த துன்மார்க்கத்திற்குப்‌ 
பெனிக்கியர்‌ தேசம்தான்‌ ஆதாரமூலமாக இருந்தது; அந்தத்‌ தேசமும்‌ துன்புற 
வேண்டும்‌ என்பது பொருத்தமானதாகவே இருந்தது. 

அந்த விதவை ஒரு சில விறகுகளைப்‌ பொறுக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌, அவள்‌ 
இறக்கத்‌ தயராக இருந்தாள்‌. அவள்‌ விறகுபொறுக்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ 
அவளது மகன்‌ எங்கிருந்தான்‌? ஒருவேளை அவன்‌ உணர்விழந்த நிலையில்‌ அவள்‌ 
திரும்பிவருவதற்காகக்‌ காத்திருந்து படுக்கையில்‌ கிடந்திருப்பான்‌. அவளது 
சிந்தையில்‌ இதுவே பூமியின்மீது அவளது கடைசி நாளாக இருந்தது. 

எலியா, சாறிபாத்‌ ஊருக்கு வந்து சேருவதற்கு, அபாயமான மற்றும்‌ 
இருதயத்தை முறித்துப்போடும்‌ எழுபத்தி ஐந்து முதல்‌ நூறு மைல்கள்‌ 
வரையிலான மைல்கள்‌ பயணம்‌ செய்திருந்தார்‌. அவர்‌ அங்கு வந்து சேர்ந்துபோது, 
அது சாத்தியமான வகையில்‌ அவர்‌ கற்பனை செய்திருந்திருக்கக்‌ கூடியதைக்‌ 
காட்டிலும்‌ மிகவும்‌ மோசமான சூழ்நிலையாக இருந்தது. நீங்கள்‌ எப்போதாவது, 
வேறொரு ஊருக்கு இடம்‌ பெயர்ந்து, அல்லது ஒரு புதிய பள்ளிக்குச்‌ செல்வதற்கு 
அல்லது ஒரு புதிய வேலையைத்‌ தொடங்குவதற்கு கடந்து சென்று, நீங்கள்‌ மிக 
மோசமான சூழ்நிலைக்கு ஆயத்தமாக இருப்பதாக நினைத்து இருக்கிறீர்களா? 
உங்களுக்கு நீங்களே, “அது மோசமானதாக இருக்கப்போகிறது!” என்று 
கூறிக்கொண்டீர்கள்‌. இருப்பினும்‌ நீங்கள்‌ அங்கு சென்றுபோது, நீங்கள்‌ கற்பனை 
செய்ததைக்‌ காட்டிலும்‌ விஷயம்‌ இன்னும்‌ அதிக மோசமானதாக இருந்தது. 

எலியாவே, சாறிபாத்துக்கு உங்கள்‌ வரவு நல்வரவாகுக! 


41 


இருப்பினும்‌, நாம்‌ அந்த விதவையிடம்‌ நமது கவனத்தைக்‌ குவிக்கத்‌ 
இரும்புவோமாக. அவள்‌ இளம்‌ வயதானவளாக இருந்தாள்‌ என்பதே எனது யூகமா 
கும்‌. நாம்‌ காணப்போகிறபடி, அவளது மகன்‌ இன்னமும்‌ அவளது கைகளில்‌ 
வைக்கப்‌ படக்கூடியவனாக இருந்தான்‌. அந்த நாட்களில்‌, பெண்கள்‌ மிகவும்‌ 
சிறுவயதிலேயே திருமணம்‌ செய்விக்கப்‌ பட்டனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ மிகவும்‌ 
இளவயதாக இருக்கையிலேயே தங்கள்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றுக்கொண்டனர்‌. 

அவள்‌ ஜீவன்‌ நிரம்பியிருந்த ஒரு சிறுபெண்‌ என்ற வகையில்‌ நான்‌ 
அவளைக்‌ காணுகிறேன்‌. அவள்‌ திருமணம்‌ முடித்திருந்தாள்‌ மற்றும்‌ ஒரு அழகிய 
ஆண்குழந்தையைக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளது வாழ்வு முழுவதும்‌ அவளுக்கு 
முன்பாக இருந்தது. பின்பு துன்பம்‌ தாக்கியது. அவளது கணவர்‌ இறந்து 
போனார்‌, அவர்‌ தமது வாழ்வின்‌ உச்சத்தில்‌ துண்டிக்கப்பட்டார்‌. அவள்‌ பராம 
ரிக்க ஒரு குழந்தையுடன்‌, வீட்டில்‌ பொருள்‌ ஈட்டுபவர்‌ இன்றி விடப்பட்டாள்‌. 
பின்பு பஞ்சம்‌ வந்தது. அவளிடம்‌ கொஞ்சமே எஞ்சியிருந்தது. அவள்‌ தனது அற்ப 
மான உணவுப்பொருள்களை நாளுக்குப்‌ பின்‌ நாளாக நீட்டித்தாள்‌. இப்போது 
ஒரு கைப்பிடி மாவும்‌ கொஞ்சம்‌ எண்ணெயும்‌ தவிர எல்லாம்‌ செலவாகிப்‌ 
போயிருந்தது. வயதில்‌ இளையவளாக இருந்தாலும்‌, அவள்‌ தோற்றத்தில்‌ முதி 
யவள்‌ போலிருந்திருக்க வேண்டும்‌. அவள்‌ வெளிறிப்போய்‌, அவளது கைகள்‌ 
தோல்‌ மூடப்பட்ட எலும்புகள்‌ போலிருந்தன. அவள்‌ நம்பிக்கை அற்றவளாக 
இருந்தாள்‌; அவள்‌ இறக்கத்‌ தயாராகிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

நாம்‌ பின்வரும்‌ சத்தியத்தை வலியுறுத்த நிகானிப்போமாக: பரலோகம்‌ 
IDS Wh LCT Ys உள்ளது! 

பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகள்‌ முழுவதிலும்‌, விதவைகள்‌ மீது 
பரலோகத்தின்‌ மாபெரும்‌ அக்கறை உள்ளது. யாத்திராகமம்‌ 22:22ம்‌ வசனம்‌, 
“விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌ ஒடுக்காமல்‌ இருப்பீர்களாக?” 
என்று கட்டளையிடுகிறது. உபாகமம்‌ 14, 16, 24, மற்றும்‌ 26ம்‌ அதிகாரங்கள்‌, 
அந்நியார்களுக்கும்‌, தகப்பன்‌ இல்லாதவர்களுக்கும்‌, விதவைகளுக்கும்‌ விசேஷ 
அளிப்புகளை ஏற்படுத்துகிறது. தனது மகனை இழந்துபோன நாயீன்‌ பட்டணத்து 
விதவையின்மீது இயேசுவின்‌ பரிவிரக்கத்தை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌ (லூக்கா 79. 
அந்த வரலாற்றில்‌ உள்ள பின்வரும்‌ வார்த்தைகளில்‌ அதிகமானவை பொதி 
யப்பட்டுள்ளன: “அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள்‌” (வசனம்‌ 12). யாக்கோபு 
1:27ல்‌, ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, “திக்கற்ற பிள்ளைகளும்‌ விதவைகளும்‌ 
படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிற” செயலானது மாசில்லாத 
சுத்தமான பக்தியின்‌ அத்தியாவசியமான பாகமாக உள்ளதென்று கூறுகிறார்‌. 








பரலோகமானது, விதவைகளின்மீது பொதுவான ஆர்வமுடையதாக 
மாத்திரம்‌ இருந்ததில்லை; பரலோகமானது இந்த விதவையைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பாக அக்கறையுடையதாக இருந்தது. 1 இராஜாக்கள்‌ 17ல்‌ நமக்குத்‌ 
தரப்படாத உட்கண்ணோட்டம்‌ லூக்கா 4ல்‌ நமக்குத்‌ தரப்பட்டுள்ளது. 
கப்பர்நகூமில்‌ அற்புதங்கள்‌ நிகழ்த்தும்படி இயேசுவுக்கு அறைகூவல்‌ 
விடப்பட்டது. அதற்கு அவர்‌ செயல்விளைவில்‌, அற்புதங்கள்‌ கண்மூடித்தன 





மாகச்‌ செய்யப்பட்டிருந்ததில்லை, ஆனால்‌ குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட வகையிலேயே செய்யப்பட்டன என்று பதில்‌ அளித்தார்‌. 
பின்பு அவர்‌ அந்த சத்தியத்தைப்‌ பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு 
விவரித்தார்‌: 


42 


“அன்றியும்‌ எலியாவின்‌ நாட்களிலே மூன்று வருஷமும்‌ ஆறுமாதமும்‌ 
வானம்‌ அடைபட்டு, தேசமெங்கும்‌ மிகுந்த பஞ்சம்‌ உண்டாயிருந்தபோது, 
இஸ்ரவேலருக்குள்‌ அநேகம்‌ விதவைகள்‌ இருந்தார்கள்‌. ஆயினும்‌ எலியா 
சீதோன்‌ நாட்டிலுள்ள சரெப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்‌ 
திற்கு அனுப்பப்பட்டானேயல்லாமல்‌ மற்றொருத்தியினிடத்திற்கும்‌ 
அனுப்பப்படவில்லை” லூக்கா 4:25, 26). 


எலியா சாறிபாத்‌ ஊருக்கு எலியாவுக்கு உதவி செய்வதற்காக மாத்திரமல்ல, 
ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட விதவைக்கு உதவிசெய்வதற்காகவும்‌ அனுப்பப்பட்டார்‌ 
என்று இயேசு கூறினார்‌. அவளைத்‌ தேவன்‌ தேர்ந்துகொண்டார்‌. அவளுடைய 
இடர்ப்பாடுகளைத்‌ தேவன்‌ அறிந்திருந்தார்‌. தேவன்‌ உதவி செய்ய 
விரும்பினார்‌. 

இப்போது உங்கள்‌ இல்லத்தில்‌ நீங்கள்‌ கடந்துசென்று கொண்டிருக்கிற 
இடர்ப்பாடுகளை நான்‌ அறிவதில்லை. நீங்கள்‌, ஒரு கிறிஸ்தவக்‌ கணவராக 
அல்லது மனைவியாக, ஒரு கிறிஸ்தவத்‌ தந்தையாக அல்லது தாயாக இருப்பதன்‌ 
அர்த்தம்‌ என்ன என்பதுடன்‌ போராடிக்கொண்டிருக்கலாம்‌. வேறு எவரும்‌ 
ஒருக்காலும்‌ மதித்துணர மாட்டார்கள்‌ என்ற பயங்கரமான அழுத்தங்களின்‌ மத்தி 
யில்‌, நீங்கள்‌ உங்கள்‌ துணைக்கு அல்லது உங்கள்‌ பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்க 
நேரமும்‌ சக்தியும்‌ கொண்டிருக்கும்‌ வகையில்‌ உங்கள்‌ முன்னுரிமைகளைத்‌ 
திட்டமிட முயற்சி செய்துகொண்டிருக்கலாம்‌. ஒருவேளை ஒரு துண்டுத்தாள்‌ 
மற்றும்‌ சர்வவல்லவராகிய தேவன்‌ முன்னிலையில்‌ நீங்கள்‌ ஏற்படுத்திய 
வாக்குறுதி ஆகியவை தவிர, உங்களுக்கும்‌ உங்கள்‌ துணைக்கும்‌ இடையில்‌ உள்ள 
உறவுமுறையானது மிகவும்‌ கொஞ்சமாகும்டி சேதப்பட்டிருக்கலாம்‌. ஒருவேளை 
தேவனுடைய குடும்பத்திற்கும்‌ உங்களுக்கும்‌ இடையிலான பிணைப்புகளைத்‌ 
துண்டிக்கும்படி யான அழுத்தங்கள்‌ உங்கள்‌ இல்லத்தில்‌ இருக்கலாம்‌. 

ஒருவேளை நீங்கள்‌, பல வாரங்களாக அல்லது மாதங்களாகச்‌ செலுத்தாது 
நிறுத்தி வைத்திருக்கும்‌ கட்டணங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌, மற்றும்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ தலைக்குமேல்‌ ஒரு கூரையை மற்றும்‌ மேஜையின்மீது உணவை எவ்வாறு 
ஈட்டுவது என்பதற்கான வழியைக்‌ காணாமல்‌ இருக்கலாம்‌. ஒருவேளை உடல்‌ 
நலமானது இல்லத்தின்‌ உறவுகள்‌ யாவற்றிலும்‌ ஊறுவிளைவித்து இருக்கலாம்‌. 
ஒருவேளை நீங்கள்‌ மனதிலே மிகவும்‌ ஆழமாகக்‌ காயப்படுத்தப்பட்டு, அது 
ஒருக்காலும்‌ ஆறாது என்று நீங்கள்‌ எண்ணிக்கொண்டிருக்கலாம்‌. ஒருவேளை 
நீங்கள்‌ உங்கள்‌ இளம்‌ வயதுப்பிள்ளைகளை எவ்வாறு சரியான வழியில்‌ - 
ஒரு கிறிஸ்தவ வழியில்‌ - கையாள்வது என்று புரியாத நிலையில்‌ இருக்கலாம்‌. 
ஒருவேளை நீங்கள்‌ ஏற்கனவே வளர்ந்துள்ள உங்கள்‌ பிள்ளைகளுக்காக, 
இனி கண்ணீர்‌ எதுவும்‌ எஞ்சியிருக்கவில்லை என்று நினைக்கும்‌ அளவுக்கு 
மிகவும்‌ அதிகமாகக்‌ கண்ணீர்‌ சிந்தியிருக்கலாம்‌. ஒருவேளை நீங்கள்‌ எவ்வாறு 
உணருகீறீர்கள்‌ மற்றும்‌ நீங்கள்‌ எதனூடே கடந்துசெல்லுகிறீர்கள்‌ என்பதை 
எங்குமுள்ள எவரொருவரும்‌ உண்மையில்‌ புரிந்துகொள்ள இயலாது என்று 
நீங்கள்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. 

தேவன்‌ அறிகிறார்‌, தேவன்‌ புரிந்துகொள்கிறார்‌, தேவன்‌ அக்கறையாக 
இருக்கிறார்‌ என்று உணர்ந்து அறிதல்‌ என்பது ஆச்சரியமானதாக இருப்பதில்‌ 
லையா? 


43 


பரலோகத்தின்‌ நிபந்தனைகள்‌ 

இப்போது பரலோகத்தின்‌ நிபந்தனைகளைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. 
பரலோகம்‌ உங்களுக்கு உதவ விரும்புகிறது, ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட 
வகையிலான இல்லத்திற்கு மாத்திரமே பரலோகம்‌ உதவ முடியும்‌. நாட்டில்‌ 
இருந்த எல்லா விதவைகளில்‌ இருந்தும்‌ இந்த விதவையைக்‌ தேவன்‌ தேர்ந்து 
கொண்டார்‌ என்று லூக்கா 4 மறைமுகமாக உணர்த்துகிறது (வசனங்கள்‌ 25, 
26). அவர்‌ மேம்போக்காக அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌, ஆனால்‌ விதிப்படி தேவன்‌ 
தமது தகேர்ந்துகொள்ளுதலை, பண்பின்‌ அடிப்படையில்‌ ஏற்படுத்துகிறார்‌, 
மற்றும்‌ இவ்விடத்திலும்‌ விஷயம்‌ அவ்வாறாகவே உள்ளது. நமது வசனப்பகுதி 
யில்‌ சித்தரிக்கப்பட்டுள்ள இல்லத்தின்‌ வகையைக்‌ கவனியுங்கள்‌: 

முதலாவதாக, இது கொடுக்கும்‌ இல்லமாக இருந்தது. 

எலியா, “நான்‌ குடிக்கிறதற்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ ஒரு பாத்திரத்தில்‌ 
எனக்குக்‌ கொண்டுவா? என்று கூறினார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:10), 
மற்றும்‌ அதைக்‌ கொண்டுவர அந்த விதவை சென்றாள்‌ (வசனம்‌ 11). அவள்‌ 
இறந்துகொண்டிருந்தாள்‌, ஆனால்‌ இங்கு, வனாந்தரமான பகுதியில்‌ நீண்ட 
பயணத்தினால்‌ தூசிபடிந்த ஒரு மனிதர்‌ இருந்தார்‌. அவருக்குத்‌ தண்ணீர்‌ 
தருவதை அவளால்‌ மறுக்க முடியவில்லை. 

சில இல்லங்கள்‌, பெற்றுக்கொள்ளும்‌ சூழ்நிலையைக்‌ கொண்டுள்ளன; மற்ற 
வைகளோ கொடுக்கும்‌ சூழ்நிலையைக்‌ கொண்டுள்ளன. இது கொடுக்கும்‌ 
சூழ்நிலையைக்‌ கொண்டிருந்த இல்லமாக இருந்தது. 

ஒருவேளை இயேசு, தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளுதல்‌ பற்றிப்‌ 
பேசியபோது, இந்த விதவையைத்‌ தமது சிந்தையில்‌ கொண்டிருந்து 
இருக்கலாம்‌: 


தீர்க்கதரிசி என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ 
தூர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான்‌; ... இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு 
ஒழு கலசம்‌ தண்ண மாத்திரம்‌ குடிக்கக்‌ கொடுக்கவும்‌ தன்பலனை 
அடையாமற்‌ போகான்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌ (மத்தேயு 10:41, 42; என்னால்‌ வலியுறுத்தப்படுநறெது). 


இரண்டாவதாக, இது விசுவாசத்தின்‌ இல்லமாக இருந்தது. 

அந்த விதவையினிடத்தில்‌ எலியா அப்பம்‌ கேட்டபோது, அவள்‌ பின்வரு 
மாறு கூறினாள்‌: “என்னிடத்தில்‌ ஒரு அடையும்‌ இல்லையென்று உம்முடைய 
தேவனாம்‌ அரர்த்தகுடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” (வசனம்‌ 
12; என்னால்‌ வலியுத்தப்படுகிறது). “கர்த்தர்‌” என்ற வார்த்தையானது 
தேவனுக்கான பரிசுத்தமான பெயரிலிருந்து மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது. 
சாறிபாத்‌ கானான்‌ நாட்டில்‌ இருக்கவில்லை என்றாலும்‌, அது அந்த நாட்டின்‌ 
அருகாமையில்‌ இருந்தது, மற்றும்‌ அதன்‌ குடிகள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனைப்‌ 
பற்றி அறியாதவர்களாக இருக்கவில்லை. பிற்பாடு அவளுக்குத்‌ தேவனே 
கட்டளையிட்டார்‌ என்பதால்‌, தனக்கு எலியா சொன்னகைச்‌ செய்யும்படிக்குச்‌ 
சென்றாள்‌. அந்த இடத்தில்‌ அவளது விசுவாசம்‌ அற்பமானதாக இருந்தது 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை, ஆனால்‌ அவள்‌ தனது வாழ்வையும்‌ தனது 
மகனுடைய வாழ்வையும்‌ உண்மையான தேவனுடைய கரங்களில்‌ 





44 


ஒப்புவிக்கக்கூடிய அளவுக்குப்‌ போதுமானதாக இருந்தது. 

இயேசுவின்‌ சொந்த ஊழியத்தின்போது ஒருமுறை, அவர்‌ சாறிபாத்தின்‌ 
இந்த விதவை வாழ்ந்திருந்த பொதுவான பகுதிக்குப்‌ பயணம்‌ சென்றார்‌. அங்கு 
அவர்‌, கானானியப்‌ பெண்‌ ஒருத்தியை எதிர்கொண்டார்‌. இந்தப்‌ புறஜாதிப்‌ 
பெண்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து, “ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, எனக்கு 
இரங்கும்‌, என்‌ மகள்‌ பிசாசினால்‌ கொடிய வேதனைப்படுகிறாள்‌” என்று 
கதறத்‌ தொடங்கினாள்‌ (மத்தேயு 15:22). அவளை இயேசு புறக்கணிப்பவராகக்‌ 
காட்சியளித்தார்‌, மற்றும்‌ சீஷர்கள்‌ அவரைப்‌ புறம்பே அனுப்பிவிட முயற்சி 
செய்தனர்‌; ஆனால்‌ அவள்‌ தனது மகளுக்காக இயேசுவினிடத்தில்‌ தொடர்ந்து 
கெஞ்சினாள்‌: “ஆண்டவரே, எனக்கு உதவிசெய்யும்‌!” (வசனம்‌ 25). கடைசில்‌ 
இயேசு அவளை அவமானப்‌ படுத்துவதாகக்‌ காணப்பட்டார்‌, ஆனால்‌ அவள்‌ 
செயல்‌ விளைவில்‌, “நான்‌ வேண்டுவதெல்லாம்‌ உமது வல்லமையில்‌ ஒரு துணிக்கை 
மாத்திரமே” என்று பதில்‌ அளித்தாள்‌ (வசனங்கள்‌ 26, 27). “இயேசு அவளுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, 'ஸ்இரீயே, உன்‌ விசுவாசம்‌ பொத நீ விரும்புகிறபடி. உனக்கு 
ஆகக்கடவது என்றார்‌” ” (வசனம்‌ 28; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). அந்தப்‌ 





புறதெய்வ வணக்க நகரத்தில்‌ உண்மையின்‌ தேவன்மீதான விசுவாசம்‌ எவ்வாறு 
மேம்படுத்தபட்டிருந்தது என்று எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ சாறிபாத்தின்‌ 
விதவையிடத்தில்‌ இருந்தது போலவே இந்தப்‌ பெண்ணிடமும்‌ அது நிலவியது. 

இன்றைய நாட்களில்‌ இன்னமும்‌ நமக்கு விசுவாசத்தின்‌ இல்லங்கள்‌ 
தேவைப்படுகின்றன. சங்கதக்காரர்‌, “உன்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு ஒப்புவித்து, 
அவர்மேல்‌ நம்பிக்கையாயிரு; அவரே காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌” என்று 
கூறினார்‌ (சங்கேம்‌ 37:5). 

மூன்றாவதாக இது ஒரு கீழ்ப்படிதல்‌ உள்ள இல்லமாக இருந்தது. 

எலியா தண்ணீர்‌ வேண்டும்‌ என்று கேட்டார்‌. அடுத்ததாக நாம்‌ பின்வரு 
மாறு வாசிக்கிறோம்‌: 


கொண்டுவர அவள்‌ போகிறபோது அவன்‌ அவளை நோக்கிக்‌ கூப்பிட்டு, 
கொஞ்சம்‌ அப்பமும்‌ உன்‌ கையிலே எனக்குக்‌ கொண்டுவா என்றான்‌. 
அதற்கு அவள்‌: பானையில்‌ ஒரு பிடி மாவும்‌ கலயத்தில்‌ கொஞ்சம்‌ 
எண்ணெயுமே அல்லாமல்‌, என்னிடத்தில்‌ ஒரு அடையும்‌ இல்லையென்று 
உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு சொல்‌ 
லுகிறேன்‌; இதோ, நானும்‌ என்‌ குமாரனும்‌ சாப்பிட்டுச்‌ செத்துப்போக, 
அதை எனக்கும்‌ அவனுக்கும்‌ ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு 
பொறுக்குகிறேன்‌ என்றாள்‌. அப்பொழுது எலியா அவளைப்‌ பார்த்து: 
பயப்படாதே; நீ போய்‌ உன்‌ வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து; ஆனாலும்‌ 
முதல்‌ அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையைப்‌ பண்ணி என்னிடத்தில்‌ 
கொண்டுவா; பின்பு உனக்கும்‌ உன்‌ குமாரனுக்கும்‌ பண்ணலாம்‌. கர்த்தர்‌ 
தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடும்‌ நாள்மட்டும்‌ பானையின்‌ மா 
செலவழிந்துபோவதும்‌ இல்லை; கலசத்தின்‌ எண்ணெய்‌ குறைந்துபோவதும்‌ 
இல்லை என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுறார்‌ என்றான்‌. 
அவள்‌ போய்‌, எலியாவின்‌ சொற்படி செய்தாள்‌ (வசனங்கள்‌ 11-15). 


இதை மதித்து உணருவதற்கு நாம்‌, முழுச்‌ சித்தரிப்பையும்‌ காண்பது 


45 


அவசியமாக உள்ளது. இந்த விதவை ஒரு யூதப்பெண்ணாக இருக்க 
வில்லை (அவள்‌ “உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய” என்று கூறியதைக்‌ 
கவனியுங்கள்‌). எங்கிருந்தோ ஒரு மனிதர்‌, தீர்க்கதரிசியின்‌ உடையை உடுத்தி 
யவராகத்‌ தோற்றம்‌ தந்தார்‌. அவள்‌ தனது மாவுப்பானை மற்றும்‌ எண்ணெய்க்‌ 
கலயத்தில்‌ இருந்து கண்களை எடுத்துத்‌ தேவனைக்‌ கண்ணோக்க வேண்டும்‌ என்று 
அறைகூவல்‌ விடுத்ததே அவர்‌ செய்த முதல்‌ விஷயங்களில்‌ ஒன்றாக இருந்தது. 
மனிதக்‌ கண்ணோக்கக்‌ கருத்தின்படி, நயப்பாங்கற்ற தோற்றம்‌ கொண்ட இம்‌ 
மனிகர்‌ கூறியது எவ்விதக்‌ கருத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை. இருந்தபோதிலும்‌, 
அவள்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்று அவளுக்குக்‌ கூறப்பட்டதோ அதை அவள்‌ 








செய்தான்‌! அவள்‌ கீழ்ப்படிதல்‌ உள்ளவளாக இருந்தாள்‌. 

இன்றைய நாட்களில்‌, தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதற்கு 
அர்ப்பணித்துள்ள இல்லங்கள்‌ நமக்கு எவ்வளவாகத்‌ தேவைப்படுகின்றன! 

நான்காவது, இது சுயநலமற்ற இல்லமாக இருந்தது. 

நாம்‌ இந்தச்‌ சிறு இல்லமானது சுயநலமற்றதாக இருந்தது என்று 
கூறுவதன்மூலம்‌ இதன்‌ விசேஷித்த பண்புகளைத்‌ தொகுத்துரைக்க முடியும்‌. 7. . 
மெக்டஃப்‌ என்பவர்‌, அக்கினியின்‌ தர்க்கதரிசியான எலியா என்ற தமது உன்னத 
மான புத்தகத்தில்‌, “வேதவசனத்தில்‌ ஒருசில இனணகளை மாத்திரமே 
கொண்டுள்ள விசுவாசம்‌ மற்றும்‌ சுயநலமற்றதன்மை ஆகியவற்றின்‌ 
ஒன்றிணைவுடன்‌ அவள்‌ எலியாவின்‌ வேண்டுகோளுக்கு இணங்கி, அவரது 
வருத்தத்தை நீக்கக்‌ கழ்ப்படிகலுடன்‌ துரிதப்படுறொள்‌ மற்றும்‌ தனது சமை 
யலறை நிலையடுக்கின்‌ கடைசிச்‌ சிறுதுளியை அவர்‌ பகிர்ந்து கொள்ள 
அனுமதிக்கிறாள்‌” என்று எழுதினார்‌.” 

வேதவசனங்களில்‌ நாம்‌ இன்னொரு விதவையைப்‌ பற்றி 
நினைவூட்டப்படுகிறோம்‌: மாற்கு 12ல்‌, தன்னிடம்‌ இருந்த இரண்டு 
செப்புக்காசுகளைக்‌ கர்த்தருக்குக்‌ கொடுத்த ஏழை விதவை. இன்றைய 
நாட்களில்‌ நம்மிடம்‌ உதவி கேட்கப்படும்போது, அடிக்கடி நாம்‌ நம்முடைய 
வசதியான வாழ்வை விட்டுக்‌ கொடுப்பதற்குத்‌ தயங்குகிறோம்‌, ஆனால்‌ இந்த 
விதவையும்‌ சாறிபாத்தின்‌ விதவையும்‌ தாங்கள்‌ வைத்திருந்த எல்லாவற்றையும்‌ 
கொடுத்தனர்‌. 

சுயநலமற்ற தன்மையில்‌ விஷயம்‌ எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது! 
நாம்‌ சுயநலமற்ற இல்லங்களை, ஒவ்வொருவரும்‌ தங்களைக்‌ குறித்தல்ல, ஆனால்‌ 
இல்லத்தில்‌ உள்ள மற்றவர்களைக்‌ குறித்து அதிகமான அக்கறை கொண்டுள்ள 
இல்லங்களை; ஒவ்வொருவரும்‌ தங்களைக்‌ காட்டிலும்‌ மற்றவர்களை அதி 
கம்‌ முக்கியத்துவமானவர்கள்‌ என்று மதிக்கிற இல்லங்களை அதிகமாகக்‌ 
கொண்டிருந்தால்‌ தேவன்‌ அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும்‌ (பிலிப்பியர்‌ 2:3); 
ஒவ்வொருவரும்‌ மற்றவர்களின்‌ சந்தோஷத்தைப்‌ பற்றி அக்கறை கொண்டுள்ள 
அதிகமான இல்லங்களை கொண்டிருந்தால்‌ தேவன்‌ நம்மை இன்னும்‌ அதிக 
மாக ஆசீர்வதிக்க முடியும்‌! 


பரலோகத்தின்‌ உறுதிப்பாடு 
எலியா, தனக்கு முதலில்‌ ஒரு அப்பத்தை ஏற்பாடு செய்யும்படி சாறிபாத்‌ 
தின்‌ விதவையிடம்‌ கேட்டுக்கொண்டபோது, “கர்த்தர்‌ தேசத்தின்மேல்‌ 
மழையைக்‌ கட்டளையிடும்‌ நாள்மட்டும்‌, பானையின்‌ மா செலவழிந்துபோவதும்‌ 





46 


இல்லை, கலசத்தின்‌ எண்ணெய்‌ குறைந்துபோதும்‌ இல்லை” என்று தேவன்‌ 
கூறியிருந்ததாக அவர்‌ அவளிடத்தில்‌ கூறினார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:14). அது 
அவளுக்குப்‌ பரலோகத்தின்‌ உறுதிப்பாடாக இருந்தது. அந்த உறுதிப்பாட்டைத்‌ 
தேவன்‌ மதித்துக்‌ கனப்படுத்தினாரா? 15 மற்றும்‌ 16ம்‌ வசனங்களை நாம்‌ 
தொடர்ந்து வாசிக்கிறோம்‌: 


அவள்‌ போய்‌, எலியாவின்‌ சொற்படி செய்தாள்‌; அவளும்‌, இவனும்‌, அவள்‌ 
வீட்டாரும்‌ அநேகநாள்‌ சாப்பிட்டார்கள்‌. கர்த்தர்‌ எலியாவைக்கொண்டு 
சொன்ன வார்த்தையின்படியே, பானையிலே மா செலவழிந்து போகவும்‌ 
இல்லை, கலசத்தின்‌ எண்ணெய்‌ குறைந்துபோகவும்‌ இல்லை. 


ஒவ்வொரு நாளும்‌, அவர்கள்‌ மாவுப்‌ பானையைக்‌ காலிசெய்து எண்ணெய்‌ 
இருந்த கலசத்தில்‌ இருந்து முழுவதும்‌ ஊற்றி எடுப்பார்கள்‌. அடுத்த நாளில்‌ 
அவர்களுக்கு அந்த நாளுக்குத்‌ தேவையானதற்கு அதிகமாக இருக்கும்‌. அந்த 
நாளில்‌ மாவுப்பானையும்‌ எண்ணெய்க்கலசமும்‌ காலியாக்கப்படும்‌, ஆனால்‌ 
அடுத்தநாளில்‌ அந்த நாளுக்குப்‌ போதுமானது இருக்கும்‌. ஒரே ஒரு அற்புதம்‌ 
மாத்திரம்‌ நடக்கவில்லை; ஒவ்வொரு நாளும்‌ அற்புதம்‌ நடந்தது. இந்தச்‌ சிறிய 
இல்லத்தைப்‌ பரலோகம்‌ எவ்விதமாக ஆ௫ர்வதுத்தது! 





பலவகையான உணவுகள்‌ இருக்கவில்லை என்பது உண்மையே. 
மாவு மற்றும்‌ எண்ணெய்‌ ஆகியவற்றில்‌ இருந்து நீங்கள்‌ எதைச்‌ சமைக்க 
முடியும்‌? உலர்ந்த சிறு ரொட்டிகள்‌. அவர்கள்‌ காலை உணவிற்கு உலர்ந்த 
சிறுரொட்டிகளையும்‌ தண்ணீரையும்‌ கொண்டிருந்தனர்‌, இரவு உணவிற்கு 
உலர்ந்த சிறுரொட்டிகளையும்‌ தண்ணீரையும்‌ கொண்டிருந்தனர்‌. நானும்‌ எனது 
குடும்பத்தாரும்‌ 1973ம்‌ ஆண்டில்‌ ஐரோப்பாவிற்கு, நாற்பத்தி ஐந்து நாட்கள்‌ 
பயணமாகச்‌ சென்றபோது, ஒரு தானில்‌ 5-10 டால செலவில்‌ Lira 
இருத்தல்‌ என்ற புத்தகத்தைப்‌ பயன்படுத்தி எங்கள்‌ உணவை உண்டதை நான்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌.” நாங்கள்‌, பாலாடைக்‌ கட்டிகள்‌, பழங்கள்‌ மற்றும்‌ 
ரொட்டி ஆகியவற்றை உபயோகித்தோம்‌. அந்தப்‌ பயணம்‌ முடிவதற்கு முன்னர்‌, 
எனது மூன்று சிறு மகள்களும்‌ ஒரு பாடலை இயற்றிவிட்டனர்‌: “காலையில்‌ 
பாலாடைக்கட்டி, மாலையில்‌ பாலாடைக்கட்டி, இரவு உணவு வேளையில்‌ 
பாலாடைக்கட்டி.” 

பல வகையான உணவுகள்‌ இல்லை என்றாலும்‌, அந்த ஆசீர்வாதத்தை 
விதவை மதிக்கத்‌ தவறினாள்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா? அவளது முகமா 
னது தனது இளமை மற்றும்‌ மலர்ச்சி ஆகியவற்றைத்‌ திரும்ப ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டகைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அவள்‌ 
தனது மகன்‌ இப்போது பலமாகவும்‌ ஆரோக்கியமாகவும்‌ மாறி, சூரிய ஒளியில்‌ 
சிரிக்கவும்‌ விளையாடவும்‌ தொடங்கியதை அவள்‌ கண்டதைப்‌ பற்றிக்‌ கற்பனை 
செய்து பாருங்கள்‌. அவள்‌ அந்த ரொட்டிகளைச்‌ சுடுகிறபோது பின்வருமாறு 
பாடுவகைச்‌ சித்தரித்துப்‌ பாருங்கள்‌: 


யெகோவா என்மீது அன்புகூருகிறார்‌! 
இதுவே எனக்குத்‌ தெரியும்‌ 
ஏனெனில்‌ இந்த ரொட்டிகள்‌ 


47 


அவ்வாறு எனக்குக்‌ கூறுகின்றன.” 


ஒருவர்‌, தாம்‌ விரும்புறெவற்றை அல்ல, ஆனால்‌ அவருக்குத்‌ 
தேவையானவற்றைக்‌ கொண்டிருத்தல்‌ என்பதே உண்மையில்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள நிலையாக உள்ளது. 

நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராக இருந்தால்‌, நீங்கள்‌ இப்போது நாம்‌ பேசியிருக்கிற 
வகையின்படி யான - விசுவாசத்தின்‌ நபராக, கொடுக்கிற நபராக, கீழ்ப்படிதலுள்ள 
நபராக, சுயநலமற்ற நபராக - நபராக இருந்தால்‌, தேவன்‌ உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
இல்லத்திற்கும்கூட குறிப்பிட்ட சில உறுதிப்பாடுகளை ஏற்படுத்தினார்‌ எனலாம்‌. 
லூக்கா 6:35, 38ஐப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌: 

... நன்மைசெய்யுங்கள்‌, கைமாறுகருதாமல்‌ கடன்‌ கொடுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ பலன்‌ மிகுதியாயிருக்கும்‌, உன்னதமானவருக்கு நீங்கள்‌ 
பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌; ... கொடுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்கும்‌ 
கொடுக்கப்படும்‌; அமுக்கிக்‌ குலுக்கிச்‌ சரிந்து விழும்படி. நன்றாய்‌ அளந்து, 
உங்கள்‌ மடியிலே போடுவார்கள்‌; நீங்கள்‌ எந்த அளவினால்‌ அளக்கிறீர்களோ 
அந்த அளவினால்‌ உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌. ” 


அது, சாறிபாத்‌ ஊரில்‌ இருந்த விதவைக்கு ஏற்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தம்‌ 
போன்று ஒலிப்பது இல்லையா? நாம்‌ கண்டுள்ளபடி, அந்த வாக்குத்தத்தத்தைத்‌ 





தேவன்‌ காத்துக்கொண்டார்‌. இப்போது இயேசு, “உங்களுக்கு நான்‌ அதே 
வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்துகிறேன்‌” என்று கூறுகிறார்‌! 

மத்தேயு 25ல்‌ நாம்‌ இதைபோன்றதொரு வாக்குத்தத்தத்தைக்‌ 
கண்டறிகிறோம்‌. 34ம்‌ வசனத்தில்‌ இயேசு, தம்‌ வலதுபுறத்தில்‌ இருப்பவர்களிடம்‌, 
“வாருங்கள்‌, என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம்‌ 





உண்டானது முதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்று கூறுகிறார்‌. அவர்கள்‌ ஏன்‌ அவ்வித 
மாக ஆசீர்வதிக்கப்பட்டனர்‌? இதற்கான ஒரு காரணம்‌ 35ம்‌ வசனத்தில்‌ 
தரப்பட்டுள்ளது: “பசியாயிருந்தேன்‌, எனக்குப்‌ போஜனங்கொடுத்தீர்கள்‌; தாகமா 
யிருந்தேன்‌, என்‌ தாகத்தைத்‌ கீர்த்தீர்கள்‌.”” 40ம்‌ வசனத்தில்‌ இயேசு, “மிகவும்‌ 
சிறியவராகிய என்‌ சகோதரரான இவர்களில்‌ ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ 





செய்தார்களோ, அதை எனக்கே செய்தீர்கள்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” என்று விளக்கப்படுத்துகிறார்‌. 

இல்லத்தின்‌ அன்றாடத்தேவைகள்‌ பற்றிப்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய ஒரு 
வாக்குத்தத்தத்தை இயேசு ஏற்படுத்துகிறார்‌: “முதலாவது தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளெல்‌ 
லாம்‌ உங்களுக்குக்கூடக்‌ கொடுக்கப்படும்‌” (மத்தேயு 6:33). “இவைகள்‌ எல்‌ 
லாம்‌” என்பது சந்தர்ப்பப்பொருளில்‌, உணவு, பானம்‌ மற்றும்‌ உடை என்ற 
வாழ்வின்‌ தேவைகளைக்‌ குறிக்கிறது. நீங்கள்‌ விரும்புகிற யாவற்றையும்‌ நீங்கள்‌ 
கொண்டி ராதிருக்கலாம்‌, ஆனால்‌ உங்களுக்குத்‌ தேவையானவற்றை நீங்கள்‌ 
கொண்டிருப்பீர்கள்‌. 

இன்றைய நாட்களில்‌ நமக்குத்‌ தேவனுடைய அளிப்புகள்‌, சாறிபாத்‌ ஊரின்‌ 
விதவையினுடைய விஷயத்தில்‌ இருந்ததுபோன்று அற்புதமானவைகளாக 


48 


இருப்பதில்லை. படைப்பிற்குப்‌ பின்பு, மனிதர்களின்‌ வரலாற்றில்‌ அற்புதங்களின்‌ 
மூன்று மாபெரும்‌ காலங்கள்‌ இருந்துள்ளன; அவற்றில்‌ ஓன்று, எலியா மற்றும்‌ 
அவரைத்‌ தொடர்ந்து வந்தவரான எலிசா ஆகியோரின்‌ காலமாக உள்ளது. இது 
எஞ்சிய கால வேளையில்‌ தேவன்‌ செயலற்று இருந்தார்‌ என்று அர்த்தப்படுவ 
தில்லை. எஞ்சிய காலவேளையில்‌ அவர்‌, தாம்‌ படைத்திருந்த உலகத்தில்‌, 
குமது மக்களுக்குத்‌ தேவையானவற்றை அளிப்பதற்கு அருளிரக்கத்துடன்‌ 
செயல்பட்டிருந்தார்‌. அதுபோலவே, இன்றைய நாட்களிலும்‌ தேவன்‌ அற்புதவித 
மாக அல்ல, ஆனால்‌ ஆருசசீரசசத்தடன்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
இன்றைய நாட்களில்‌ தேவன்‌ அற்புதவிதமாக செயல்படுவதில்லை என்றாலும்‌, 
அவர்‌ தமது மக்களுக்குத்‌ தேவையானவற்றை அளிக்க முடியும்‌ மற்றும்‌ 
அளிப்பார்‌. அவர்‌ நமக்குத்‌ தேவையானவற்றை அளிப்பார்‌. அவ்வாறு செய்வதாக 
அவர்‌ உறுதிப்பாடு ஏற்படுத்தியுள்ளார்‌! 





நீ பயப்படாதே, நான்‌ உன்னுடனே இருக்கிறேன்‌; திகையாதே, நான்‌ உன்‌ 
தேவன்‌; நான்‌ உன்னைப்‌ பலப்படுத்தி உனக்குச்‌ சகாம்யபண்ணுவேன்‌; என்‌ 


நீதியின்‌ வலது கரத்தினால்‌ உன்னைக்‌ தாங்குவேன்‌ (ஏசாயா 41:10). 


முடிவுரை 

சாறிபாத்‌ ஊரின்‌ விதவையினுடைய வரலாற்றில்‌ இருந்து, நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ நமக்கென்று தனிப்பட்ட வகையில்‌ ஒரு நடைமுறைப்‌ 
பயன்பாட்டை ஏற்படுத்துவோமாக. தேவன்‌ நம்‌ ஒவ்வொருவரையும்‌ 
ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. இருப்பினும்‌, தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்‌ 
என்றாலும்‌, நாம்‌ கீழ்ப்படிதல்‌ உள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. இயேசு, 
“என்னை ஆண்டவரே! ஆண்டவரே! என்று நீங்கள்‌ சொல்லியும்‌, நான்‌ சொல்‌ 
லுகிறபடி நீங்கள்‌ செய்யாமற்போகிறதென்ன?” என்று கேட்டார்‌ லூக்கா 
6:46). உங்கள்‌ வாழ்வு தேவன்‌ ஆசீர்வதிக்கக்கூடிய வகையிலானதான வாழ்வாக 





உள்ளதா? 


குறிப்புகள்‌ 

'காண்க ஆதியாகமம்‌ 38:14, 19; உபாகமம்‌ 24:17. “காண்க 1 இராஜாக்கள்‌ 17:19. 
37, R. MacDuff, Elijah the Prophet of Fire (Grand Rapids, Mich.: Baker Book House, 1956), 59. 
“கடந்தமுறை நான்‌ ஆய்வுசெய்தபோது, அந்தப்‌ புத்தகம்‌ உண்மையில்‌, ஒரு தாக்கு 45 
டாலர்‌ செலவில்‌ ஐரோட்டாவில்‌ இருத்தல்‌ என்று அழைக்கப்பட்டது! “இது, “காலையில்‌ 
சர்க்கரை” என்று பாடலின்‌ மெட்டில்‌ இயற்றப்பட்டது. “இந்தச்‌ சிறியயாடலை “இயேசு 
என்னை நே௫ிக்கிறார்‌” என்ற மெட்டில்‌ பாடமுடியும்‌. 








காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 
ஒரு எளிய ஆனால்‌ செயல்விளைவுள்ள குறிக்கோள்‌ பாடத்திற்கு, அந்த 
விதவை மாவைக்‌ கலக்கும்போது பாடியது பற்றி நீங்கள்‌ கூறும்போது, ஒரு 
பாத்திரத்தையும்‌ கரண்டியையும்‌ பயன்படுத்துங்கள்‌. அந்தச்‌ சிறிய பாடலை 
“இயேசு என்னை நேசிக்கிறார்‌” என்ற மெட்டில்‌ பாடும்போது, கரண்டியால்‌ 


49 


பாத்திரத்தினுள்‌ கலக்குங்கள்‌. நீங்கள்‌ ஒரு மைக்ரோபோனைப்‌ பயன்படுத்தினால்‌, 
அது சத்தத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி பாத்திரத்தை மைக்ரோபோனுக்கு 
அருகாமையில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 











பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. உலையினூடே கடந்து செல்லுதல்‌ என்பது வேதாகமம்‌ அடிக்கடி 
பயன்படுத்துகிற விவரிப்பாக உள்ளது. உலையினூடே கடந்து செல்‌ 
லுதல்‌ என்பது பயம்நிறைந்த ஒரு அனுபவமாக உள்ளது, ஆனால்‌ 
உலையில்‌ உயிர்பிழைத்திருக்கும்‌ விஷயமானது மிகவும்‌ பலம்‌ 
உள்ளதாக மாபெரும்‌ மதிப்புள்ளதாக இருக்கிறது. 

1. இன்றைய நாட்களில்‌ உலையினூடே கடந்து செல்லுதல்‌ 
என்பதாக விவரிக்கப்படக்‌ கூடிய விஷயம்‌ ஏதாவது 
உள்ளதென்றால்‌, அது இல்லமாக உள்ளது. உயிர்பிழைத்து 
இருக்கும்‌ இல்லங்கள்‌ பலமானவைகளாக உள்ளன! 

2. “சாறிபாத்‌” என்ற வார்த்தை “அக்கினிச்‌ சூளை” அல்லது 
“உருக்கும்‌ கலசம்‌” என்று அர்த்தப்படுகிறது. 

௨. சாறிபாத்‌ ஊரானது எலியாவுக்கு ஒரு உலையாக 
இருந்தது. 

b. குறிப்பாக அது சாறிபாத்‌ ஊரின்‌ விதவைக்கு ஒரு 
உலைக்களமாக இருந்தது. 

B. இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, தேவன்‌ சாறிபாத்‌ ஊரில்‌ இருந்த ஒரு 
சிறு இல்லத்தை எவ்வாறு ஆசீர்வதித்தார்‌ என்பதையும்‌ இன்றைய 
நாட்களில்‌ அவர்‌ நமது இல்லங்களை எவ்வாறு ஆசீர்வதிக்கக்கூடும்‌ 
என்பதையும்‌ கவனிப்போம்‌. 








[. பரலோகத்தின்‌ அக்கறை 
A. நாம்‌ படிக்கும்‌ வரலாற்றில்‌ சற்றே நாம்‌ பின்னோக்கித்‌ திரும்பிச்‌ 
செல்வோம்‌. 
1. கேரீத்‌ ஆறு வற்றிப்போனபோது, தேவன்‌ எலியாவை சாறிபாத்‌ 
ஊருக்கு அனுப்பினார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:8-10). 
2. அவர்‌ [எலியா] அங்கு சென்றபோது, தேவன்‌ எலியாவிடம்‌ 
யாரைப்‌ பற்றிக்கூறி இருந்தாரோ, அந்த விதவை இறப்பதற்குத்‌ 
தயாராகிக்‌ கொண்டிருக்கிறாள்‌ (1 இராஜாக்கள்‌ 17:10, 12)! 
B. இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌ இந்த விதவையின்மீது கவனம்‌ குவிப்போ 


மாக. 

1. அவளது வாழ்வில்‌ ஒவ்வொரு விஷயமும்‌ தீமையாக 
இருந்தது! 

2. பரலோகம்‌ அறிகிறது மற்றும்‌ பரலோம்‌ அக்கறை 
கொண்டுள்ளது! 


௨. பரலோகம்‌ எல்லா விதவைகளைக்‌ குறித்தும்‌ அக்கறை 
கொண்டுள்ளது (யாத்திராகமம்‌ 22:22; உபாகமம்‌ 14; 
16; 24; 26; லூக்கா 7:12; யாக்கோபு 1:27). 


50 


b. பரலோகம்‌ இந்த விதவையைக்‌ குறித்து குறிப்பாக 
அக்கறை கொண்டுள்ளது லூக்கா 4:25, 26). 

0. உங்கள்‌ இல்லத்தில்‌ நீங்கள்‌ எவ்விதமான இடர்ப்பாடுகளினூடே 
கடந்து சென்றுகொண்டு இருந்தாலும்‌, அதைப்பற்றிப்‌ பரலோகம்‌ 
அறிகிறது பரலோகம்‌ அக்கறை கொண்டுள்ளது! 

11. பரலோகத்தின்‌ நிபந்தனைகள்‌. இந்த இல்லத்திற்குப்‌ பரலோகம்‌ உதவ 
முடிந்தது, ஏனென்றால்‌: 

A. இது கொடுக்கும்‌ இல்லமாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 17:10, 11; 
காண்க மத்தேயு 10:41, 42). 

B. இது விசுவாசத்தின்‌ இல்லமாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 17:12; 
காண்க மத்தேயு 15:22-28; சங்கீதம்‌ 37:5). 

0. இது கீழ்ப்படிதல்‌ உள்ள இல்லமாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 
17:11-15). 

ம. இது சுயநலமற்ற இல்லமாக இருந்தது (காண்க மாற்கு 12; பிலிப்பியர்‌ 
2:3). 

111. பரலோகத்தின்‌ உறுதிப்பாடு 

A. எலியாஅந்த விதவையினிடத்தில்‌, முதலில்தனக்கு ஒரு அப்பம்‌ சுட்டுக்‌ 
கொண்டுவரும்படிக்‌ கேட்டுக்கொண்டபோது, பரலோகத்தின்‌ 
உறுதிப்பாட்டைக்‌ குறித்து அவர்‌ அவளிடத்தில்‌ கூறினார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 17:14). 

1. அந்த உறுதிப்பாட்டைத்‌ தேவன்‌ கனப்படுத்தினார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 17:15, 16). 

2. அவர்களின்‌ உணவில்‌ பல வகைகள்‌ இருக்கவில்லை, ஆனால்‌ 
அது அந்த விதவைக்குப்‌ பொருட்படுத்தப்படக்கூடிய 
விஷயமாக இருக்கவில்லை. அவளுடைய குடும்பம்‌ இப்போது 
பராமரிக்கப்பட்டிருந்தது! “ஒருவர்‌ தாம்‌ வரும்புறெவுற்றைக்‌ 
கொண்டிருத்தல்‌ என்பதல்ல, ஆனால்‌ ஒருவர்‌ தமக்குத்‌ 
சேவையானவுற்றைக்‌ கொண்டிருத்தல்‌ என்பதே உண்மையாக 
ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள நிலையாகும்‌.” 

B. நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராக இருந்தால்‌ மற்றும்‌ இங்கு நாம்‌ 
எடுத்துரைத்துள்ள வகையான நபராக இருந்தால்‌, தேவன்‌ 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ இல்லத்திற்கும்கூட குறிப்பிட்ட சில 
உறுதிப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 

1. தேவனுடைய பல வாக்குத்தத்தங்கள்‌, அவர்‌ இந்த 
விதவையிடம்‌ ஏற்படுத்தியிருந்த வாக்குத்தத்தம்‌ போன்றே 
ஒலிக்கின்றன. லூக்கா 6:35, 38; மத்தேயு 25:34, 35, 40. 
இல்லத்தின்‌ அன்றாடத்‌ தேவைகளைக்‌ குறித்து நாம்‌ பின்வரும்‌ 
வாக்குத்தத்தத்தைப்‌ பெற்றுள்ளோம்‌: மத்தேயு 6:33. 

2. இன்றைய நாட்களில்‌ நமக்குத்‌ தேவனுடைய அளிப்புகள்‌, 
எலியாவின்‌ நாட்களில்‌ இருந்தது போன்று அற்புதமான 
வைகளாக இருப்பதில்லை, ஆனால்‌ அவைகள்‌ இன்னும்‌ 
மிகவும்‌ உண்மையானவைகளாகவே இருக்கின்றன. தேவன்‌ 
தமது மக்களை இன்னமும்‌ பராமரிக்கறார்‌ (ஏசாயா 41:10)! 








51 


4 
கூரை உள்ளாக 
உருக்குலையும்போது 


மரணத்தையும்‌ சாத்தீயமற்ற பிற 
சூழ்நிலைகளையும்‌ எத்ர்கொள்ளுதல்‌ 
(1 இராகாக்கள்‌ 17:17-24) 


உங்களால்‌ கற்பனை செய்துபார்க்கக்‌ கூடிய மிகப்பயங்கரமான இயற்கைப்‌ 
பேரழிவு என்ன? எனது மனைவி ஜோ, கொலைசெய்யும்‌ சூறாவளிக்‌ காற்றின்‌ 
பாதையில்‌ இருக்கும்‌ பயத்துடன்‌ வாழுகறொர்‌. தனிப்பட்ட வகையில்‌, நான்‌ 
உங்களைச்‌ சுற்றிலும்‌ மண்ணைக்‌ குவித்துச்‌ சேர்க்கும்‌ கனத்த பூமியதிர்ச்சி ஒன்றில்‌ 
இருத்தல்‌ என்பது தலைமுடியைக்‌ குத்திட்டு நிற்கச்‌ செய்வதாக இருக்கும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. 

ஒரு கூரை இடிந்து விழுதலைப்‌ பெற்றிருத்தல்‌ என்பது பயமுறுத்தும்‌ 
பேரழிவுகளின்‌ உச்சத்திற்கு அருகாமையானதாக இருக்கும்‌. கிரேட்டர்‌ டல்லாஸ்‌ 
என்ற இடத்தில்‌ ஒருசில ஆண்டுகளுக்கு முன்பு, சபை ஆராதனை ஒன்றின்போது 
அது நடந்தது. குளிர்காலப்‌ புயல்‌ ஒன்று வெளியே வீசியடித்துக்‌ கொண்டிருந்தது. 
பனிக்கட்டியும்‌ உறைபனியும்‌, அவற்றின்‌ எடையானது மிகவும்‌ அதிகமாகும்‌ 
வரையில்‌ சமதளமான கூரையின்மீது சேர்ந்திருந்தன. இடீரென்று கூரை இடிந்து, 
ஆராதிப்பவர்கள்‌ மீது விழுந்து, ஒருவரைக்‌ கொன்று பலரைக்‌ காயப்படுத்திற்று. 
அது பயமுறுத்துவதாக இருந்திருக்க வேண்டும்‌! 

நமது சொந்த வாழ்வில்‌ எழும்‌ என்று நாம்‌ எதிர்பார்த்திராத சூழ்நிலைகள்‌ 
எழுகிறபோது, நாம்‌ எதிர்கொள்வோம்‌ என்று ஒருக்காலும்‌ முன்னெதிர்‌ 
நோக்கியிராத பிரச்சனைகளை நாம்‌ எதிர்கொள்ளும்போது, நமது வாழ்வின்‌ 
கூரைகள்‌ இடிந்து விழுகின்றன. எலியா மற்றும்‌ சாறிபாத்‌ ஊரின்‌ விதவை 
ஆகியோருக்குக்‌ கூரை இடிந்து விழுந்தபோது என்ன நடந்தது என்று நாம்‌ 
அவர்களின்‌ வரலாற்றில்‌ கண்ணோக்குவோமாக (1 இராஜாக்கள்‌ 17:17-24). 

இதற்கு அறிமுக வழியாக நாம்‌, “பரிசுத்த ஆவியானவருடைய வேதாகமத்‌ 
தின்‌ சுருக்கப்பதிப்பான” மாபெரும்‌ விசுவாசத்தின்‌ அதிகாரமான எபிரெயர்‌ 
11ஐக்‌ கண்ணோக்குவோமாக. இந்த அதிகாரம்‌, விசுவாசத்தின்‌ மாபெரும்‌ 
மனிதர்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது: ஆபேல்‌, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு, மோசே மற்றும்‌ பிறர்‌. இது, அவர்கள்‌ செய்யும்படித்‌ தேவன்‌ 
கூறியவற்றை அவர்கள்‌ ஊசவாசதீதிகாலே செய்தனர்‌ என்று மீண்டும்‌ மீண்டும்‌ 
வலியுறுத்துகிறது. கடைசியாக நாம்‌ 32ம்‌ வசனத்திற்கு வருகிறோம்‌: “பின்னும்‌ 
நான்‌ என்ன சொல்லுவேன்‌? கிதியோன்‌, பாராக்‌, சிம்சோன்‌, யெப்தா, தாவீது, 


52 


சாமுவேல்‌ என்பவர்களையும்‌, தீர்க்கதரிசிகளையுங்குறித்து நான்‌ விவரஞ்சொல்ல 
வேண்டுமானால்‌ காலம்‌ போதாது.” 32ம்‌ வசனத்தில்‌ வருகிற பின்வரும்‌ 
வார்த்தையைக்‌ குறித்துக்‌ கொள்ளுங்கள்‌: “இர்க்கதரிசிகளையுங்குறித்து. ” எலியா 
அந்த வகையில்‌ உள்ளடக்கப்படுவார்‌. இந்த மனிகர்கள்‌ “விசுவாசத்தினால்‌” என்ன 
செய்தனர்‌? எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, அவர்கள்‌ இராஜ்யங்களை 
வெற்றிகொண்டது, பட்டயக்கருக்குக்குத்‌ தப்பியது மற்றும்‌ யுத்தத்தில்‌ வல்ல 
வார்களானது ஆகியவற்றைப்‌ பற்றி நமக்குக்‌ கூறுகிறார்‌ (வசனங்கள்‌ 33, 34). 
35ம்‌ வசனம்‌ எவ்வாறு தொடங்குகிறது என்று கவனியுங்கள்‌: “ஸ்திரீகள்‌ 
சாகக்கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடெழுந்திருக்கப்‌ பெற்றார்கள்‌. ” 





இயேசுவும்‌ மற்றவர்களும்‌ மரித்தோரை உயிர்ப்பித்தது பற்றிய வரலாறுகளை 


நாம்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. இது முதன்முறையாக நடந்த நிகழ்வை நாம்‌ 
கண்ணோக்குவோமாக! 


உண்மை நிலை (17:17, 18) 
சாத்தியமற்ற சூழ்நிலைகள்‌ என்பவை வாழ்வின்‌ உண்மை நிலையாக 
உள்ளன. நீங்கள்‌ போதிய அளவு நெடுநாட்கள்‌ வாழ்வீர்கள்‌ என்றால்‌, அவற்றில்‌ 
பலவற்றை முகமுகமாய்‌ எதிர்கொள்ளுவீர்கள்‌. டெக்சாஸ்‌ மாகாணத்தில்‌ 
உள்ள கிளெபர்ன்‌ என்ற இடத்தின்‌ மையத்திலிருந்த சபைக்குழுமத்திற்கு நான்‌ 
பிரசங்கித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, ஒரு வாரத்தில்‌, இருதயம்‌ தொடர்பான 





பிரச்சனையை ஒருக்காலும்‌ கொண்டிருந்திராத எங்கள்‌ உறுப்பினர்களில்‌ ஒருவர்‌, 
மாரடைப்பினால்‌ இறந்துபோனார்‌. அடுத்த வாரத்தில்‌, அந்த சபைக்குழுமத்தில்‌ 
வளர்ந்திருந்த ஒரு இளம்‌ மனிதர்‌, டல்லாஸ்ஸில்‌ நடைபெற்ற ஐந்து கார்கள்‌ 
ஒன்றாக மோதிய விபத்தில்‌ சிக்கினார்‌. அவரது குழந்தை உடனடியாகக்‌ கொல்‌ 
லப்பட்டது, அவரது மனைவி அறுவைச்‌ சிகிச்சையின்போது இறந்துபோனார்‌, 
அவரது மூத்த மகள்‌ மோசமாகக்‌ காயப்பட்டாள்‌, அவரும்‌ அவரது மகனும்‌ 








மருத்துவமனையில்‌ சேர்க்கப்பட்டனர்‌. அடுத்த வாரத்தில்‌, சென்ட்ரல்‌ என்ற 
இடத்தில்‌ வளர்ந்திருந்த ஒரு இளைஞர்‌, தமது புத்திளம்‌ மனைவியுடன்‌ 
கிளெபொன்‌ குடியிருப்பு வளாகம்‌ ஒன்றில்‌ சுடப்பட்டு மரணம்‌ அடைந்தார்‌. 
ஒவ்வொரு குடும்பமும்‌ உணர்ந்த துன்பத்தின்‌ உணர்வு பற்றி நான்‌ உங்களுக்குக்‌ 
கூறத்தேவையில்லை. சாத்தியமற்ற சூழ்நிலைகள்‌ உண்மையானவைகளாக 
உள்ளன; அவைகள்‌ ஒவ்வொருவருடைய வாழ்விலும்‌ வருகின்றன. 

மரணம்‌ என்பது உண்மையானதாக உள்ளது. நாம்‌ மரணத்தைப்‌ பற்றி 
நினைக்க விரும்புவது இல்லை. நாம்‌ நமது எல்லா பலத்தைக்‌ கொண்டும்‌ 
அதனுடன்‌ போராடுகிறோம்‌. நம்மால்‌ இயன்ற வரை மிகச்‌ சிறப்பாக அதை 
நாம்‌ புறக்கணித்து விடுகிறோம்‌. அது நடக்கும்போது, அதை மூடிமறைக்க 
மனிதர்களுக்குப்‌ பணம்‌ செலுத்துகிறோம்‌. நம்மில்‌ பலர்‌ நம்மால்‌ இயன்ற 
அளவுக்குச்‌ சவ அடக்கங்களைத்‌ தவிர்க்கிறோம்‌. இருந்தபோதிலும்‌, மரணம்‌ 
என்பது ஒரு உண்மை நிலையாகவே உள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்னரே, 
சர்ப்பமானது பெண்ணை நோக்கி, “நீங்கள்‌ சாகவே சாவதில்லை” என்று 
கூறியது (ஆதியாகமம்‌ 3:4), ஆனால்‌ அவன்‌ [பிசாசானவன்‌] பொய்கூறினான்‌. 
பெண்ணும்‌ அவளது கணவரும்‌ பாவம்‌ செய்தனர்‌, மற்றும்‌ இந்த உலகத்திற்குள்‌ 





மரணம்‌ பிரவேசித்தது. எபிரெயர்‌ 9:27, “ஒரேதரம்‌ மரிப்பதும்‌, ... மனுஷருக்கு 
நியமிக்கப்பட்டி ருக்கிறபடி யே” என்று அறிவிக்கிறது. 


53 


நாம்‌ படிக்கும்‌ வரலாற்றில்‌ உள்ள [விதவைப்‌] பெண்‌ மரணத்தைப்‌ 
பற்றி அறிந்திருந்தாள்‌. முன்பு அவள்‌ தனது கணவரை இழந்திருந்தாள்‌. 
மற்ற விபரங்களை நாம்‌ அறிவதில்லை. ஒருவேளை அது அவளது இருதயத்தை 
முறிந்துபோகச்‌ செய்த இடீர்‌ மரணமாக இருந்திருக்கலாம்‌ அல்லது அது அவளது 
ஆவியை முறிந்துபோகச்‌ செய்த மெதுவான மரணமாக இருந்திருக்கலாம்‌; 
ஆனால்‌ அவள்‌ கன்‌ கணவரை இழந்து போயிருந்தாள்‌. பஞ்சத்தின்‌ காரண 





மாகப்‌ பிற்பாடு அவள்‌, தனது சொந்த மரணம்‌ மற்றும்‌ தனது மகனது மரணம்‌ 
ஆகியவற்றை முன்னோக்கியிருந்தாள்‌. தீர்க்ககரிசியாயெ எலியாவினிமித்த 
மாக அவள்‌ ஒரு ஒத்திவைப்பைக்‌ கொண்டிருந்தாள்‌. பின்பு 17ம்‌ வசனத்தில்‌ நாம்‌ 
பின்வருமாறு வாசிக்கிறோம்‌: “இவைகள்‌ நடந்தபின்பு, வீட்டுக்காரியாகிய அந்த 
ஸ்இரீயின்‌ மகன்‌ வியாதியில்‌ விழுந்தான்‌; அவனுடைய சுவாசம்‌ போகுமட்டும்‌ 
அவனுடைய வியாதி அதிகரித்துக்கொண்டே இருந்தது. ”” 

“இவைகள்‌ நடந்தபின்பு”: ஆசீர்வாதங்கள்‌ யாவற்றிற்கும்‌ பின்பு, மரணத்தில்‌ 
இருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, அவள்‌ தனது பையன்‌ நேராக மற்றும்‌ உயரமாக 
வளருவகைக்‌ கண்டபின்பு, இது நடைபெறுகிறது! 

“அவனுடைய சுவாசம்‌ போகுமட்டும்‌” என்பது, அந்தப்‌ பையன்‌ சுவாசத்தில்‌ 
பிரச்சனை ஓன்றைக்‌ கொண்டிருந்தான்‌ என்று சுட்டிக்காண்பிக்கலாம்‌. 
ஆஸ்துமா அல்லது அதுபோன்ற பிரச்சனைகளைக்‌ கொண்டுள்ள குழந்தைகளை 
உடையவர்கள்‌ அந்தச்‌ சாத்தியக்கூற்றைப்‌ பற்றிப்‌ பரிதபிக்க முடியும்‌. 
சுவாசிப்பதற்குப்‌ போராடுகிற ஒரு குழந்தையைக்‌ கவனிப்பதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகம்‌ பயங்கரமானது வேறு எதுவும்‌ இல்லை. 

அந்தச்‌ சுகவீனம்‌ எதுவாக இருந்தபோதிலும்‌, அந்தத்‌ தாயானவள்‌ தனது 
மகன்‌, நாளுக்குநாள்‌ மோசமாகிக்‌ கொண்டிருந்ததைக்‌ கவனித்தாள்‌. அந்த 
உயிரற்ற உடலை அவள்‌ தனது கைகளில்‌ ஏந்திக்‌ கொண்டு, முன்னும்‌ பின்னு 
மாக அதை அசைவாட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌, அவளது கன்னங்களில்‌ கண்ணீர்‌ 
வழிந்தோடிற்று, அவளது இருதயம்‌ உடைந்து போயிற்று. இந்தப்‌ பையன்‌ 
மாத்திரமே அவளது கணவனால்‌ அவளுக்குக்‌ கிடைத்திருந்த யாவுமாக 
இருந்தான்‌, இவனே அவளது எதிர்காலத்தின்‌ நம்பிக்கையாக, அவளது அன்பின்‌ 
மையமாக இருந்தான்‌. நீங்கள்‌ அங்கு இருந்தால்‌ அன்றி, அவளது பெருவருத்தத்‌ 
தின்‌ ஆழத்தை உங்களால்‌ புரிந்துகொள்ள இயலாது. 

துன்பம்தாக்கியிருந்தது. அவள்‌ சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையை முகம்‌ முகமாக 
எதிர்கொண்டு இருந்தாள்‌. எவரொருவரும்‌ உதவ இயலாது என்று அவள்‌ 
நினைத்திருக்க வேண்டும்‌. பலர்‌ இருந்த சூழ்நிலையில்‌, ஒருவேளை இப்போது 
நீங்கள்‌ இருக்கும்‌ சூழ்நிலையில்‌ அவள்‌ இருந்தாள்‌, உங்கள்‌ சிந்தையை நீங்கள்‌ 
இழந்துபோவீர்கள்‌ என்று நினைக்கும்‌ அளவுக்கு குறடானது அதிகம்‌ நெருக்க 
மாக நெருக்கமாக நெருங்குவதை உணர்ந்தீர்கள்‌. 











உங்களால்‌ என்ன செய்ய முடியும்‌? இழப்புக்கு ஆளான தாய்‌ பின்வருவதைச்‌ 
செய்தாள்‌: “அப்பொழுது அவள்‌ எலியாவை நோக்கி: தேவனுடைய மனுஷனே, 
எனக்கும்‌ உமக்கும்‌ என்ன? என்‌ அக்கிரமத்தை நினைக்கப்பண்ணவும்‌, என்‌ குமா 
ரனை சாகப்பண்ணவுமா என்னிடத்தில்‌ வந்தீர்‌! என்றாள்‌” (வசனம்‌ 18). 

அவள்‌, “தேவனுடைய மனுஷனே” என்று கூறியபோது, அவளது குரலில்‌ 
இருந்த சுடுசொல்லை கற்பனை செய்து பாருங்கள்‌. “வாழ்வைக்‌ கொடுக்கவே நீர்‌ 
இங்கு வந்தீர்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌,” “ஆனால்‌ மரணத்தைக்‌ கொண்டுவரவே 


54 


நீர்‌ இங்கு வந்தீர்‌ என்பது உறுதியாகிறது இதெல்லாம்‌ ஒரு கொடூரமான 
சூழ்ச்சியா?” 

இது இந்த விதவையை நாம்‌ முதன்முதலாகக்‌ கண்டபோது அவள்‌ 
மரணத்தைக்‌ கண்ணோக்கிய வகைக்கு நேர்மாறானதாக உள்ளது. அப்போது 
அவள்‌ தனக்கும்‌ தனது மகனுக்கும்‌ கடைசி உணவைக்‌ தயாரிக்க விறகுபொறுக்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அப்போது அவள்‌ மரணத்திற்குப்‌ பொறுமையுடன்‌ கூடிய 
சகிப்புத்தன்மையைக்‌ காண்பித்தாள்‌. சூழ்நிலையானது பலவாரங்களாகக்‌ கடந்து 
சென்றிருந்தது. அவள்‌, மரணம்‌ தவிர்க்க இயலாதது என்று நினைத்தாள்‌ மற்றும்‌ 
அந்தத்‌ தவிர்க்க இயலாத விஷயத்திற்கு அவள்‌ தன்னை ஒப்புக்கொடுத்திருந்தாள்‌. 
இருப்பினும்‌ இப்போது, மரணம்‌ என்பது எதிர்பாராததாக இருந்தது, அவள்‌ 
அதற்குத்‌ தயாராக இருக்கவில்லை, எனவே அவள்‌ எலியாவைச்‌ சொற்களால்‌ 
அடித்தாள்‌. 

சிலர்‌, தங்களால்‌ அன்புகூரப்பட்டவர்களின்‌ அருகில்‌ அமர்ந்து, அவர்கள்‌ 











உபத்திரவப்படுவதை நாட்கணக்கில்‌, வாரக்கணக்கில்‌, மாதக்கணக்கில்‌ 
சிலவேளைகளில்‌ வருடக்கணக்கில்‌ கவனிக்கின்றனர்‌. உபத்திரவம்‌ மற்றும்‌ 
வேதனை ஆகஷியவற்றிற்குப்‌ பின்பு, அவர்கள்‌ இறப்பதைக்‌ காணுதல்‌ என்பது 
ஏறக்குறைய நிம்மதியான விஷயமாக உள்ளது, குறிப்பாக அவர்கள்‌ இதற்கு 
ஆயத்தமாக இருந்தால்‌ அது நிம்மதியான விஷயமாக உள்ளது. இதற்கு மறு 
புறத்தில்‌, நாம்‌ நேசிக்கிற ஒருவரின்‌ பிரசன்னத்தை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்‌ 
பல ஆண்டுகளை நாம்‌ கொண்டிருக்கிறோம்‌ என்று நினைத்திருக்க, எதிர்பாராத 
வகையில்‌ மரணம்‌ வருகிறபோது, அது எப்படியெல்லாம்‌ நமது இருதயத்தை 
முறித்துப்‌ போடுகிறது! 

நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மரணம்‌ (குறிப்பாக திடீர்‌ மரணம்‌) 
நேரிடும்போது, குணமாக்கும்‌ செயல்முறையில்‌ பின்வரும்‌ படி நிலைகளினூடே 
நாம்‌ கடந்து செல்வதாக, மனோதத்துவ அறிஞர்கள்‌ நமக்குக்‌ கூறுகின்றனர்‌: 


அதிர்ச்சி 

உணர்வுகள்‌ விடுவிக்கப்படுதல்‌ 

மனத்தளர்ச்சி மற்றும்‌ தனிமை உணர்வு 
பெரும்வருத்தம்‌ அல்லது துயரம்‌ 

குற்ற உணர்வு 

வெறுப்புணர்வு மற்றும்‌ வெறுத்தல்‌ 

சாதாரண செயல்முறைகளுக்குத்‌ திரும்பப்‌ போராட்டம்‌ 


வ. உன இ Nm 


எல்லாரும்‌ இந்தப்‌ படிநிலைகளில்‌ ஒரே வரிசைமுறையிலோ அல்லது ஒரே 
வலிவுடனோ கடந்து செல்வதில்லை, ஆனால்‌ புலம்புதலினூடே எல்லாரும்‌ 
கடந்து செல்லுதலுக்கு இன்னமும்‌ தனிச்சிறப்பு மிக்க படிநிலைகள்‌ உள்ளன. 
நாம்‌ அவற்றுடன்‌ போராடும்போது வெட்கப்படக்‌ கூடாது. 

“வெறுப்புணர்வு மற்றும்‌ வெறுத்தல்‌” என்பது ஒரு படிநிலையாக உள்ளது. 
நாம்‌ கோபம்‌ கொள்கிறோம்‌. சூழ்நிலையின்‌ நியாயமற்ற தன்மையின்மீது நாம்‌ 
கோபமடையலாம்‌. நாம்‌ செய்யாத ஒரு விஷயத்திற்காக நம்மீதே நாம்‌ கோப 
மடையலாம்‌. இது நடக்க அனுமதித்ததற்காக மருத்துவர்கள்‌ மற்றும்‌ மருத்துவத்‌ 
தாதிகள்‌ மீது நாம்‌ கோபமடையலாம்‌. இது நடக்க அனுமதித்ததற்காகத்‌ தேவன்‌ 





2 


மீது நாம்‌ கோபமடையலாம்‌. நம்மைத்‌ தனிமையில்‌ விட்டுவிட்டு மரணம்‌ 
அடைந்தவர்மீதுகூட நாம்‌ கோபமடையலாம்‌. பின்வருவது ஒரு உண்மையாக 
உள்ளது: ஏதோ ஒரு இடத்தில்‌ நாம்‌ கோபம்‌ கொள்ளுவோம்‌. 

சாறிபாத்‌ ஊரின்‌ விதவை, கோபமடைந்தாள்‌, மற்றும்‌ அவள்‌ சொற்களால்‌ 
தாக்கினாள்‌. எலியாவே அவளது கோபத்திற்கான குறியாக இருந்தார்‌. ஏன்‌? 
எலியா அவளுக்கு என்ன செய்தார்‌? நன்மையைத்‌ தவிர வேறொன்றும்‌ அவர்‌ 
செய்யவில்லை. எலியாவின்‌ தேவன்‌ அவளுக்கு என்ன செய்தார்‌? நன்மையைத்‌ 
குவிர ஒன்றுமில்லை. இருப்பினும்‌, எலியா கைக்கு அகப்படுபவராக இருந்தார்‌, 
எனவே அவர்‌ அடிக்கப்படும்‌ பையனாக ஆனார்‌. செயல்விளைவில்‌ அவள்‌, 
“எனது பாவங்களுக்காக என்னைத்‌ தண்டிக்க நீர்‌ வந்தீர்‌, ஆனால்‌ என்னைக்‌ 
கொல்வதற்குப்‌ பதிலாக, நீர்‌ என்‌ மகனைக்‌ கொன்றுவிட்டீர்‌. நான்‌ செய்த 
பயங்கரமான சில விஷயங்களினால்‌ எனது மகன்‌ இறந்து போனான்‌” என்றே 
கூறினாள்‌. 

இது ஒரு பயங்கரமான இறையியல்‌ கோட்பாடாக உள்ளது, ஆனால்‌ இது 
ஒரு பொதுவான கருத்தாக உள்ளது. நமது வாழ்வில்‌ மோசமான விஷயங்கள்‌ 
ஏதேனும்‌ வருகிறது என்றால்‌, அது நாம்‌ செய்துள்ள சிலவற்றிற்காகத்‌ தெய்வீகப்‌ 
பழிவாங்குதலாக இருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌. நாம்‌, “ஏன்‌, 
கர்த்தாவே? இதைப்‌ பெறப்‌ பாத்திரனாவதற்கு நான்‌ என்ன செய்தேன்‌?” 
என்று கதறுகிறோம்‌. இது பல ஆண்டுகளாக ஒரு பொதுவான கருத்தாக 
இருந்துள்ளது. யோபுவின்‌ நாட்களில்‌ அவர்மீது மிகமோசமான பேரழிவுகள்‌ 
விழுந்திருந்தபடி யால்‌, அவர்‌ பாவிகளிலேயே மிகவும்‌ மோசமானவராக இருக்க 
வேண்டும்‌ என்று அவரது “சிநேகிதூர்கள்‌” நினைத்தனர்‌. பார்வையற்றவராக 
இருந்த ஒரு மனிதரைப்‌ பார்த்த இயேசுவின்‌ சீஷர்கள்‌, அவரிடத்தில்‌ 
[இயேசுவினிடத்தில்‌], “ரபீ; இவன்‌ குருடனாய்ப்‌ பிறந்தது யார்‌ செய்த பாவம்‌, 
இவன்‌ செய்த பாவமோ, இவனைப்‌ பெற்றவர்கள்‌ செய்த பாவமோ” என்று 
கேட்டனர்‌ (யோவான்‌ 9:2). இயேசு, அந்தச்‌ சூழ்நிலையைக்‌ கொண்டுவந்தது, 
அவன்‌ செய்த பாவமுமல்ல, அவனைப்‌ பெற்றவர்கள்‌ செய்க பாவமுமல்ல என்று 
கூறினார்‌ (வசனம்‌ 3). 

இந்தத்‌ தத்துவம்‌ உண்மையானதாக இருப்பதில்லை. உபத்திரவம்‌ 
மற்றும்‌ தனிப்பட்ட பாவம்‌ ஆகியவற்றிற்கு இடையில்‌ தானாக தொடர்பு 
எதுவும்‌ இருப்பதில்லை. பவுல்‌, “தனது மாம்சத்தில்‌ இருந்த முள்‌” பற்றிக்‌ 
குறிப்பிடும்போது, அது தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக 
அவருக்குக்‌ கொடுக்கப்பட்டி ருந்தது என்று வலியுறுத்தினார்‌ (2 கொரிந்தியர்‌ 12:7- 
9). நாம்‌ படித்துக்‌ கொண்டுள்ள வரலாறு அந்தக்‌ கருத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக 
உள்ளது. ஒருவர்‌, தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களின்‌ மையத்தில்‌ 
இருக்கக்கூடும்‌, மற்றும்‌ அப்போதும்கூடத்‌ துன்பம்‌ அவரைக்‌ தாக்கக்கூடும்‌. 
இங்கு, தேவன்‌ தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு இல்லம்‌ இருந்தது, இந்த 
இல்லத்தில்‌ தீர்க்கதரிசி வாழ்ந்தார்‌. இங்கு தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்த மற்றும்‌ 
அன்றாடம்‌ ஒரு அற்புதத்தால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்‌ இருந்தாள்‌. 
இருப்பினும்‌ துன்பம்‌ இன்னமும்‌ தாக்கியது. 

மரணமும்‌ மற்ற சாத்தியமற்ற சூழ்நிலைகளும்‌ உண்மையானவைகளாக 








உள்ளன. அவைகள்‌ எவரொருவரையும்‌ எந்த வேளையிலும்‌ தாக்கக்கூடும்‌, 
அவர்கள்‌ எவ்வளவு தேவபக்தியுடன்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ எவ்வளவு 


26 


விசுவாசத்துடன்‌ இருந்தாலும்‌, அதெல்லாம்‌ ஒரு பொருட்டே அல்ல. அவைகள்‌ 
உத்கள்‌ வீட்டாரையும்‌ தாக்கக்‌ கூடும்‌. 


பரிகாரம்‌ (18:19-21) 

நம்மையே நாம்‌ எலியா இருந்த இடத்தில்‌ வைத்துப்பார்க்க 
முயற்சிசெய்வோம்‌. நம்மில்‌ ஒருவரிடம்‌ இந்த விதவை, “நீங்கள்‌ ஏன்‌ இந்தக்‌ 
கொடிய விளையாட்டை என்னிடம்‌ விளையாண்டீர்கள்‌?” என்று அலறுவதாகக்‌ 
கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. நாம்‌ எவ்வாறு பதில்செயல்‌ செய்வோம்‌? 

ஒருவேளை நாம்‌ கோபத்தில்‌ பின்வருமாறு பதில்செயல்‌ செய்வோம்‌: 
“ஏன்‌, நன்றியில்லாத ஈனப்பிறவியே! நீ இன்று உயிர்வாழ்வது எப்படி என்பது 
பற்றி நீ என்ன நினைக்கிறாய்‌? நான்‌ மட்டும்‌ வராதிருந்தால்‌, உன்‌ மகன்‌ இரு 
ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இறந்து போயிருப்பான்‌ - நீயும்கூட அவ்வாறே 
இறந்து போயிருப்பாய்‌!” இருப்பினும்‌ எலியா இவ்வாறு பதில்‌ அளிக்கவில்லை. 

ஒருவேளை நாம்‌ அவளை வெட்கப்படுத்த முயற்சி செய்திருப்போம்‌: “நீ 
உனக்குக்‌ கடைத்துள்ள ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார்ப்பது அவசியமாக 
உள்ளது. குறைந்தபட்சம்‌ நீ உனது மகனை இரு ஆண்டுகள்‌ அதிகமாக உன்னு 
டன்‌ இருக்கக்‌ கொண்டிருந்தாயே. உன்னைக்‌ காட்டிலும்‌ மோசமான நிலையில்‌ 
மக்கள்‌ இருக்கின்றனர்‌. மேகத்திற்கு அப்பால்‌ உள்ள வெள்ளிக்கோட்டைப்‌ 
பார்‌!” மீண்டுமாக இது எலியாவின்‌ பதில்செயலாக இருக்கவில்லை, 

ஒருவேளை நாம்‌ இந்தப்‌ பெண்மணிக்குப்‌ பிரசங்கித்திருப்போம்‌, அவளது 
இறையியல்‌ கோட்பாட்டைத்‌ திருத்தி, தனிப்பட்ட பாவத்திற்கும்‌ தனிப்பட்ட 
உபத்திரவத்திற்கும்‌ எப்போதுமே நேரடித்‌ தொடர்பு இருப்பதில்லை என்று 
நிரூபிக்க இருபத்தி ஐந்து வசனப்பகுதிகளை அவளுக்குக்‌ கொடுத்திருப்போம்‌. 
மீண்டுமாக, இது எலியா செய்த விஷயமாக இருக்கவில்லை. 

சாத்தியமற்ற சூழ்நிலைகளின்‌ பிடியில்‌ மக்கள்‌ இருக்கும்போது, அவர்கள்‌ 
ஆமமான தர்க்கரீதியான கலந்துரையாடலுக்கு ஏற்ற மனநிலையில்‌ இருப்ப 
தில்லை. இதை நான்‌ பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கற்றுக்கொண்டேன்‌. 
ஜோவும்‌ நானும்‌, ஆக்லாஹாமா நகரத்தில்‌ வாழ்ந்திருந்தோம்‌, இது கல்லூரியில்‌ 
இருந்து வெளிவந்த உடன்‌ எங்களுடைய முதல்‌ ஊழியமாக இருந்தது. நாங்கள்‌ 
வசித்த தெருவில்‌ இருந்த ஹோமர்‌ மற்றும்‌ எடித்‌ பீவர்‌ என்ற முதிர்வயதான 
தம்பதியர்‌ எங்களுக்கு இரண்டாவது பெற்றோரைப்போல இருந்தனர்‌. 
ஒருநாள்‌ நாங்கள்‌ துன்பகரமான ஒரு தொலைபேசிச்‌ செய்தியைப்‌ பெற்றோம்‌: 
எடித்‌, டெக்சாஸின்‌ விக்தொ நீர்வீழ்ச்சியருகில்‌ ஒரு கார்‌ விபத்தில்‌ கொல்லப்‌ 
பட்டிருந்தார்‌. சவ அடக்க நாளன்று, ஜோவும்‌ நானும்‌ அந்த ஆராதனைக்குச்‌ 
செல்லக்‌ காரில்‌ பயணப்பட்டோம்‌. நாங்கள்‌ ஒருசில நிமிடங்கள்‌ முன்னதாகவே 
அங்கு சென்றுசேர்ந்தோம்‌. நான்‌ திகைப்படையும்படியாக, அந்த சவ அடக்கத்தில்‌ 
நான்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டேன்‌. அந்த வேளையில்‌ 
நான்‌ ஒருசில சவ அடக்கங்களை நடத்தியிருந்தேன்‌, ஆனால்‌ அந்த வாரத்தில்‌ 
நான்‌, “உலகத்தில்‌ உபத்திரவம்‌ இருப்பது ஏன்‌?” என்பது பற்றிப்‌ படித்திருந்தேன்‌. 
நான்‌ ஒருசில குறிப்புகளை ஏற்படுத்தினேன்‌ மற்றும்‌ - நான்‌ ஒரு தன்னடக்க 
மானவன்‌ என்ற வகையில்‌ - எடித்தின்‌ மரணம்‌ போன்ற துன்பகரமான 
நிகழ்ச்சிகள்‌ நடைபெறுவது ஏன்‌ என்று வேதாகமரீதியாக விளக்குவதில்‌ 
நிபுணத்துவம்‌ வாய்ந்த ஒரு பணியைச்‌ செய்ததாக உணர்ந்தேன்‌. அதன்பின்பு, 


57 


சவப்பெட்டியின்‌ அருகில்‌ நான்‌ நின்றிருக்கையில்‌, எடித்தின்‌ மகள்‌ என்னிடத்தில்‌ 
வந்தாள்‌. அவள்‌ எனக்கு நன்றி செலுத்திவிட்டு, “நான்‌ ஒரே ஒரு கேள்வி 
மாத்திரம்‌ கேட்க வேண்டும்‌. எனது தாய்‌ ஏன்‌ மரிக்க வேண்டியதாயிற்று?” என்று 
கேட்டாள்‌. மக்கள்‌ சாத்தியமற்ற சூழ்நிலைகளின்‌ பிடியில்‌ இருக்கிறபோது, 
அவர்கள்‌ ஆழமான தத்துவார்த்தரீதியான கலந்துரையாடல்களுக்கு ஏற்ற 
வகையிலான மனநிலையைக்‌ கொண்டி ருப்பதில்லை. 

அந்தப்‌ பெண்ணின்‌ துயரம்‌ வெளிப்படுத்தப்‌ பட்டதற்கு எலியாவின்‌ பதில்‌ 
என்னவாக இருந்தது? “உன்‌ குமாரனை என்னிடத்தில்‌ தா” (வசனம்‌ 19). அவர்‌ 
அவளுடன்‌ வாக்குவாதம்பண்ண முயற்சி செய்யவில்லை. அவர்‌ அவளைத்‌ 
திருத்தவில்லை. அவர்‌, “உன்‌ குமாரனை என்னிடத்தில்‌ தா” என்று மட்டும்‌ 
கூறினார்‌. 

தொடர்ந்து வரும்‌ வசனங்களில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளபடி, உதவிசெய்ய 
எலியா ஐந்து விஷயங்களைச்‌ செய்தார்‌, அது “சாத்தியமற்ற சூழ்நிலைகளில்‌” 
உதவுவதற்கு எவரொருவரும்‌ செய்யக்‌ கூடிய ஐந்து விஷயங்களாக 
இருக்கின்றன: 

(1) அவர்‌ அங்கிருந்தார்‌. இது எளிமையானதாகக்‌ காணப்படலாம்‌, ஆனால்‌ 
மற்றவர்களுக்கு உதவ முயற்சிசெய்வதில்‌ இகைக்காட்டிலும்‌ அதிகம்‌ முக்கியமா 
னது வேறு எதுவும்‌ இல்லை. நீங்கள்‌ அங்கு இருப்பது உங்களால்‌ கூறக்கூடிய 
எதைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ அர்த்தப்படுகிறது. என்ன கூறுவது என்று நீங்கள்‌ 
அறியாதிருந்தால்‌, ஒன்றும்‌ கூறாதீர்கள்‌ - ஆனால்‌ அங்கிருங்கள்‌. ஒரு தோளைச்‌ 
சுற்றி உங்கள்‌ கையைப்போட்டு, ஒரு தழுவுதல்‌ அல்லது கன்னத்தில்‌ ஒரு முத்தம்‌ 
கொடுங்கள்‌. 

மாரடைப்பினால்‌ எதிர்பாராத வகையில்‌ இறந்துபோன சென்ட்ரல்‌ 
சபையின்‌ உறுப்பினர்‌ பற்றி நான்‌ முன்னதாகக்‌ குறிப்பிட்டேன்‌. சவ அடக்கம்‌ 
நடந்து ஒருசில நாட்களுக்குப்‌ பின்பு, நான்‌ அவரது விதவையான மனைவியைச்‌ 
சந்திக்கச்‌ சென்றேன்‌. அவர்‌, “இதிலிருந்து நான்‌ சிலவற்றைக்‌ கற்றுக்கொண்டேன்‌. 
துன்பம்‌ வரும்போது என்ன கூறுவது என்பதை நான்‌ ஒருக்காலும்‌ அறிந்திருக்க 
வில்லை, மற்றும்‌ அது என்னைக்‌ கவலைக்குள்ளாக்கியது; ஆனால்‌ கடந்த ஒரு 











சில நாட்களில்‌, மக்கள்‌ என்ன கூறுகின்றனர்‌ என்பது அவ்வளவு முக்கியமான 
குல்ல என்பதை நான்‌ கண்டறிந்தேன்‌. மக்கள்‌ அங்கிருக்க வேண்டும்‌ என்பதே 
முக்கியமானதாக உள்ளது” என்று கூறினார்‌. 

பின்வருவதையும்‌ நான்‌ கூடுதலாகக்‌ கூறவேண்டும்‌: நீங்கள்‌ யாரையேனும்‌ 
உண்மையாகவே நே௫ப்பீர்கள்‌ என்றால்‌, அவர்களுக்குப்‌ பெருந்துன்பம்‌ ஒன்று 
நிகழ்ந்தபின்பு, எஞ்சியவர்கள்‌ தங்கள்‌ வேலைகளுக்குத்‌ திரும்பிச்சென்றபின்பு, 
விட்டுவிடப்பட்டவர்‌ தனிமையில்‌ அசைவாடும்போது நீங்கள்‌ சில வாரங்கள்‌ 
மற்றும்‌ சில மாதங்களுக்குப்பின்‌ அங்கு இருங்கள்‌. 

(2) அவர்‌ அந்த பெண்ணுடன்‌ பரிதபித்தார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ கதறியது 
பற்றிக்கூறும்‌ 20ம்‌ வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌. அந்த விதவையைப்‌ போன்றே 
அவரும்‌, இது ஏன்‌ நடந்தது என்று புரிந்து கொள்ளாதிருந்தார்‌. புலம்பும்‌ இந்தத்‌ 
தாயின்‌ பரிதவிப்பை அவர்‌ உணர்ந்தார்‌. “அழுகிறவார்களுடனே அழுங்கள்‌, 
என்று பவுல்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 12:15). 

(3) மற்றவர்கள்‌ துண்டாடிப்‌ போய்க்கொண்டிருக்கையில்‌ அவர்‌ அமைதியாக 
நிலைத்து நின்றார்‌. அவர்‌ துக்கத்தினால்‌ நிறைந்திருந்தாலும்‌, அந்த விதவையின்‌ 








58 


முன்னிலையில்‌ அவர்‌ அமைதியாக இருந்தார்‌. அவள்‌ தனது துக்கத்தில்‌ கதறியது 
(வசனம்‌ 18), மற்றும்‌ அவர்‌, “உன்‌ குமாரனை என்னிடத்தில்‌ தா” என்று மாத்திரம்‌ 
கூறியது (வசனம்‌ 19) ஆகியவற்றின்‌ நேர்மாறைக்‌ கவனியுங்கள்‌. 

நீங்கள்‌ சித்தபிரம்மையைக்‌ கூட்டிக்கொண்டால்‌ உங்களால்‌ உதவ இயலாது. 
நீங்கள்‌ உங்கள்‌ உணர்வுகளைக்‌ கட்டுப்படுத்த இயலாவிட்டால்‌, உடனே 
குனிமையாகச்‌ சென்று விடுங்கள்‌. உங்களைக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌, 
சசீன்பு உங்களை மறுபடியும்‌ பற்றிப்பிடித்தக்கொண்டவர்களாக திரும்பிவந்து 
ஆறுதல்‌ படுத்துங்கள்‌. 

(4) அவர்‌ தம்மால்‌ இயன்றகைச்‌ செய்தார்‌. அவர்‌ அந்தப்‌ பையனை எடுத்து, 





அவனைத்‌ தமது அறைக்குச்‌ சுமந்து சென்று, அவனைப்‌ படுக்கையின்மீது 
கிடத்தினார்‌. இதற்கு அவர்‌ சிலவற்றைச்‌ செய்ய வேண்டியிருந்தது. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்கழ்‌, மரித்த உடலைத்‌ தொட்ட ஒருவர்‌ சடங்காச்சாரரீதி 
யாக அசுத்தமாக இருந்தார்‌. பொதுவாக, மக்கள்‌ தங்களால்‌ தவிர்க்க முடியாதி 
ருந்தால்‌ தவிர, உயிரற்ற உடல்‌ ஒன்றைத்‌ தொடுவகைத்‌ தவிர்த்து விடுகின்றனர்‌. 
எலியா தம்மால்‌ உதவ முடிந்த விஷயத்தைச்‌ செய்வதற்குத்‌ தியாகம்‌ புரிந்தார்‌. 
வேதனையில்‌ இருப்பவர்களின்‌ சந்தைகளில்‌ இருந்து நாம்‌ எடுத்துப்‌ போட 
வேண்டிய விபரங்கள்‌ எப்போதுமே உள்ளன: கூப்பிட வேண்டிய தொலைபேசி 





அழைப்புகள்‌, கவனிக்க வேண்டிய ஏற்பாடுகள்‌, அளிக்க வேண்டிய 
போக்குவரத்து வசதிகள்‌. பாத்திரங்கள்‌ கழுவப்பட வேண்டி உள்ளன, உணவு 
சமைக்கப்பட்டு பரிமாறப்பட வேண்டியுள்ளது. ஒருவேளை நகருக்கு வெளியில்‌ 
இருந்து வரும்‌ மக்கள்‌ தங்குவதற்கு வீடு தேவைப்படுகிறது. கடந்த காலத்தில்‌, 
“என்ன செய்வதென்று எனக்குத்‌ தெரியவில்லை” என்பது உங்கள்‌ பதிலாக 
இருந்திருக்கலாம்‌. உங்களால்‌ செய்ய முடிந்தவை ஏதேனும்‌ செய்யப்படுவது 
அவசியம்‌ என்று நீங்கள்‌ அறிதறீர்களா? அப்படியென்றால்‌, உடனே அகைச்‌ 
செய்யுங்கள்‌. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான 74ம்‌ டைஜஸ்ட்‌ என்ற பத்திரி 
கையின்‌ இதழ்‌ ஒன்றில்‌, “உங்கள்‌ பாதணியைப்‌ பளபளப்பாக்க நான்‌ 
வந்தேன்‌” என்ற தலைப்புடன்‌ ஒரு கட்டுரை வெளியாயிற்று. ஒரு மனிதர்‌, 
மரணம்‌ ஒன்றிற்குச்‌ செல்லும்போது என்ன செய்வது என்பதை ஒருக்காலும்‌ 
அறியாதவராக இருந்தார்‌. பின்பு அவரது சொந்தக்‌ குடும்பத்தில்‌ மரணம்‌ 
ஒன்று ஏற்பட்டது, அவரது நண்பார்‌ ஒருவர்‌ அங்கு வந்து, குடும்பத்தினரின்‌ எல்‌ 
லாப்‌ பாதணிகளையும்‌ பளபளப்பாக்கினார்‌, எனவே அவர்கள்‌ சவ அடக்கத்‌ 





திற்குச்‌ செல்லத்‌ தயாரானார்கள்‌. பின்பு பாதணிகளைப்‌ பளபளபாக்கும்‌ ஒரு 
சிறு பெட்டியுடன்‌ அந்த மனிதர்‌, மரணம்‌ எங்கெல்லாம்‌ நடக்கிறதோ அந்த 
வீட்டிற்கெல்லாம்‌ சென்று, எல்லாப்‌ பாதணிகளையும்‌ சேகரித்து அவற்றைப்‌ 
பளபளப்பாக்கத்‌ தொடங்கினார்‌. 

(5) வருத்தத்தில்‌ இருந்த அந்தத்‌ தாயின்‌ சார்பாக எலியா தேவனிடத்தில்‌ 
சென்றார்‌ என்பது மிக முக்கியமானதாகும்‌. 20ம்‌ வசனத்தில்‌ அவர்‌ தமது 





கலக்கத்தைத்‌ தேவனிடத்தில்‌ ஊற்றினார்‌: “என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நான்‌ தங்கியிருக்க இடங்கொடுத்த இந்த விதவையின்‌ மகனைச்‌ சாகப்‌ 
பண்ணினதினால்‌ அவளுக்குத்‌ துக்கத்தை வருவித்தீரோ?” பின்பு அவர்‌, அந்தப்‌ 
பிள்ளையின்மீது மூன்றுதரம்‌ குப்புறவிழுந்தார்‌. நாம்‌ எலிசாவைப்‌ பற்றி 
வாசிக்கும்‌ பின்வரும்‌ வசனப்பகுதியில்‌ வருவதுபோன்று அவர்‌ செய்திருக்காலம்‌: 





59 


குன்‌ வாய்‌ பிள்ளையின்‌ வாயின்மேலும்‌, கன்‌ கண்கள்‌ அவன்‌ கண்களின்‌ 
மேலும்‌, தன்‌ உள்ளங்கைகள்‌ அவன்‌ உள்ளங்கைகளின்மேலும்‌ படும்படியாக 
(காண்க 2 இராஜாக்கள்‌ 4:34). அவர்‌ அவ்வாறு செய்கையில்‌, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்‌: “என்‌ தேவனாகிய கர்த்தாவே, இந்தப்‌ பிள்ளையின்‌ ஆத்துமா 
அவனுக்குள்‌ திரும்பிவரப்பண்ணும்‌” (வசனம்‌ 21). 

எலியா அந்தப்‌ பிள்ளையின்மீது தம்மைக்‌ இடத்திக்கொண்டது ஏன்‌ 
என்று நான்‌ அறிவது இல்லை. அதைப்பற்றி வேதாகமம்‌ நமக்கு எதுவும்‌ கூறுவ 
தில்லை. அவர்‌ அந்த உடலைச்‌ சூடாக்கும்படி அவ்வாறு செய்தாரா? ஒருவேளை 
அவ்வாறிருக்கலாம்‌ (காண்க 2 இராஜாக்கள்‌ 4:34). இது ஒருவேளை, வாய்க்கு 
வாய்வைத்து உணர்வூட்டுவதற்கான முதல்‌ முயற்சியாக இருந்ததா? நான்‌ 
சந்தேகப்படுகிறேன்‌. 

இதற்கு முன்னால்‌ ஒருக்காலும்‌ இது நடைபெற்றதில்லை என்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌, ஆபேலை தரையில்‌ கிடத்தி 
யிருந்தனர்‌, ஆனால்‌ ஆபேல்‌ உயிர்ப்பிக்கப்படவில்லை. எலியாவின்‌ 
நாள்வரைக்கும்‌ பல ஆயிரக்கணக்கான மக்கள்‌ இளைப்பாறும்படி 
கடத்தப்பட்டிருந்தனர்‌; அவர்களில்‌ ஒருவர்கூட உயிருடன்‌ திரும்பவில்லை. நாம்‌ 
அறிந்துள்ள வரையிலும்‌, மரித்தோரை உயிருடன்‌ எழுப்பும்படி தேவனிடத்தில்‌ 
கேட்கும்‌ துடுக்குத்தனத்தை யாரொருவரும்‌ கொண்டிருக்கவில்லை. சாத்திய 
மற்ற விஷயத்தை எலியா முயற்சித்துக்‌ கொண்டிருந்தார்‌. (நாம்‌, “சாத்திய 
மற்ற சூழ்நிலைகள்‌” பற்றிப்‌ பேசிக்கொண்டிருக்கிறோம்‌ என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌!) அவர்‌ கைக்கொள்வதற்கான முன்னுதாரணமோ அல்லது 
வழிகாட்டிப்‌ புத்தகமோ கொண்டிருக்கவில்லை. 

சாத்தியமற்ற சூழ்நிலைகளில்‌ நாம்‌ தலைதெறிக்க ஓடும்போது ஒரு 
வழிகாட்டும்‌ புத்தகத்தைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்புவதில்‌ 
லையா? ஒருவேளை நாம்‌, பொறுமை என்பது பற்றிய வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ 
ஒன்றைப்‌ பயன்படுத்த முடியும்‌: “இந்த நான்கு விஷயங்களைச்‌ செய்யுங்கள்‌, 
உங்கள்‌ பொறுமையானது மோசமான பிரச்சனையாகிவிட்டால்‌, ஐந்து மற்றும்‌ 
ஆறாம்‌ விஷயங்களைச்‌ செய்யுங்கள்‌”; அல்லது மரணத்தைப்‌ பற்றிய கருத்தைக்‌ 
கையாளும்‌ ஒரு வழிகாட்டிப்‌ புத்தகத்தைப்‌ பயன்படுத்த முடியும்‌: “ஒன்று, 
இரண்டு, மூன்று, மற்றும்‌ நான்கு ஆகிய படிநிலைகளை மேற்கொள்ளுங்கள்‌, 
நீங்கள்‌ உங்கள்‌ மகனை அல்லது தாயை இழந்திருந்தால்‌, ஐந்தாவது 
மற்றும்‌ ஆறாவது படிநிலைகளைதும்‌ மேற்கொள்ளுங்கள்‌.” இப்படிப்பட்ட 
வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ எதையும்‌ தேவன்‌ கொடுத்திருப்பதில்லை. அவர்‌ நமக்கு, 
பொதுவாகப்‌ பிரச்சனைகளைக்‌ கையாள்வதன்மீதான வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ 
ஒன்றைக்‌ கொடுத்திருக்கிறார்‌; அது வேதாகமம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இருப்பினும்‌ இது 1-2-8 வகையான வழிகாட்டிப்‌ புத்தகமல்ல. மாறாக இது 
கொள்கைகளின்‌ புத்தமாக உள்ளது. தேவன்‌, “உன்‌ பிரச்சனைக்கு இந்தக்‌ 
கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்‌ போதிய அளவுக்குப்‌ பெரியவனாக 
பெரியவளாக நீ இருக்கிறாய்‌” என்று கூறுகிறார்‌. 

மரித்தோரை உயிர்ப்பிப்பது எவ்வாறு என்பது பற்றிய வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ 
எதையும்‌ எலியா கொண்டிராததால்‌, அவர்‌ செய்த செயலானது “உங்களால்‌ 
முடிந்ததைச்‌ செய்யுங்கள்‌” என்ற தலைப்பின்‌ கீழிருந்து வந்ததாக இருக்கலாம்‌. 
அவர்‌ தமது உடலின்‌ வெப்பத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளலாம்‌ என்பது அவருக்கு 





60 


நியாயமானதாகக்‌ காணப்பட்டிருக்கலாம்‌, எனவே அதை அவர்‌ செய்தார்‌. மற்றும்‌ 
அந்தப்‌ பையன்‌ உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு, விளைவுகள்‌ அவர்‌ மனதை ஈர்த்தி 
ருக்கலாம்‌, அதாவது இதைப்‌ பற்றி எலிசாவிடம்‌ கூறுமளவுக்கு அவர்‌ மனதை 
ஈர்த்திருக்கலாம்‌, மற்றும்‌ இதனால்தான்‌ எலிசாவும்‌ பிற்பாடு இதையே செய்தார்‌ 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌ (2 இராஜாக்கள்‌ 4). இது அவ்வாறு செய்யப்பட 
வேண்டியதாக இருந்ததா? அனேகமாக இல்லை. இயேசு வந்தபோது, அவர்‌ 
மக்களிடம்‌ வெறுமனே பேசினார்‌ மற்றும்‌ மக்கள்‌ மரித்தோரில்‌ இருந்து 
உயிர்பெற்று எழுந்தனர்‌ (04. லூக்கா 7:14; முதலியன). 

இது நம்மை, வல்லமையின்‌ உண்மையான ஆதாரமூலத்திடம்‌ 
கொண்டுவருகிறது: எலியா அந்தப்‌ பிள்ளையின்மீது தம்மைக்‌ கடத்தியதல்ல, 
ஆனால்‌ அதற்கு மாறாக, எலியாவின்‌ ஜெபமே ஆதாரமூலமாக இருந்தது: 
“என்‌ தேவனாகிய கர்த்தாவே, இந்தப்பிள்ளையின்‌ ஆத்துமா அவனுக்குள்‌ 
தரும்பிவரப்பண்ணும்‌.”” இந்த நிகழ்ச்சியின்‌ அற்புதமான அம்சம்‌ பின்வரும்‌ 
வலிவார்ந்த செய்தியை மறைத்துப்போட அனுமதித்துவிடாதீர்கள்‌: எலியா 
பிரச்சனையைத்‌ தேவனடசத்நெகு எடுத்துச்‌ சென்றார்‌. 

மூன்று அல்லது அதற்குச்‌ சற்றேறக்குறையலான ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
எலியாவின்‌ வாழ்வில்‌, ஜெபமானது மழையை நிறுத்தியிருந்தது. அடுத்த 
அதிகாரத்தில்‌ நாம்‌, ஜெபமானது பரலோகத்தில்‌ இருந்து அக்கினியைக்‌ 
கொண்டுவந்ததையும்‌ மழையை மறுபடியும்‌ பெய்யச்‌ செய்ததையும்‌ 
காண்போம்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசி ஜெபத்தில்‌ நம்பிக்கை வைத்திருந்தார்‌ - மற்றும்‌ 
அவர்‌ ஜெபித்தார்‌. ஜெபத்தில்‌ வல்லமை உள்ளது. 

சாத்தியமற்ற சூழ்நிலை எதிலாவது நீங்கள்‌ இப்போது இருக்கிறீர்களா? 
உங்கள்‌ சூழ்நிலையுடன்‌ நேரடியாகக்‌ கையாளக்கூடிய வசனம்‌ இதோ: 
“மனுஷரால்‌ இது கூடாததுதான்‌; தேவனாலே எல்லாம்‌ கூடும்‌” (மத்தேயு 
19:26; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). மரணத்தையும்‌ மற்ற சாத்திய 
மற்ற சூழ்நிலைகளையும்‌ நீங்கள்‌ எதிர்கொள்ளும்போது, ஜெரிதக்சகர்‌. 
முழங்காற்படியிட்டு ஜெபியுங்கள்‌. ஜெபிக்க மிகவும்‌ கடினமாயிருக்கும்போது, 
ஜெபியுங்கள்‌. நீங்கள்‌ ஜெபிக்க வேண்டும்‌ என்று உணராது இருக்கும்போது, 
ஜெபியுங்கள்‌. “என்‌ சித்தத்தின்படியல்ல, உம்‌ சித்தத்தின்படி யே ஆகக்கடவது” 
என்று ஜெபியுங்கள்‌. நீககள்‌ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பீர்கள்‌ 
என்று ஜெபிக்க மறக்க வேண்டாம்‌. 

வாழ்வின்‌ பிரச்சனைகளினால்‌ சலிப்படைந்திருந்த ஒரு கிறிஸ்தவத்‌ தந்தையும்‌ 
பள்ளி ஆசிரியரும்‌ ஆக இருந்த ஒருவரைப்‌ பற்றி நான்‌ வாசித்தேன்‌. அவர்‌, 
“நான்‌ எனது மாணவர்களுக்காகவும்‌ எனது பிள்ளைகளுக்காகவும்‌ ஜெபித்தேன்‌, 
ஒன்றும்‌ நடக்கவில்லை. பின்பு நான்‌ எனது மாணவர்களின்‌ ஆசிரியருக்காகவும்‌ 
எனது பிள்ளைகளின்‌ தந்தைக்காகவும்‌ ஜெபித்தேன்‌, விஷயங்கள்‌ மேன்மை 
யாகின” என்று எழுதினார்‌. 











விளைவுகள்‌ (18:22-24) 
இரண்டு அடிப்படை விளைவுகள்‌ இருந்தன. முதலாவது, பெலம்‌ 
ஆகாயப்படுத்தப்பட்டது. 
நிகழ்வுகளின்‌ இந்த வரிசையிலிருந்து அந்தத்‌ தாய்‌ பெலத்தை 
ஆதாயப்படுத்திக்கொண்டாள்‌. அவளது இருதயத்தில்‌ இருந்த விசுவாசம்‌ மறு 


61 


உறுதிப்படுத்தப்பட்டது. தாயிடம்‌ மகன்‌ திரும்ப ஒப்படைக்கப்பட்ட பிறகு 24ம்‌ 
வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌: “அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்க, நீர்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ என்றும்‌, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தை உண்மை என்றும்‌, இதினால்‌ இப்போத்‌ அறிர்கிருகி றன்‌ என்றாள்‌.” ” 
(என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது.) அந்த விதவை இதற்கு முன்‌ ஆச்சரியமான 
விஷயங்களைக்‌ கண்டிருந்தாள்‌, ஆனால்‌ இது மறுக்க இயலாத உறுதிப்பாடாக 
இருந்தது! 

இந்தப்‌ பெண்‌ யூதத்துவத்திற்கு மாற்றப்பட்டாள்‌ என்றும்‌, இவள்‌ 
தர்க்கதரிசியான யோனாவுக்கு தாயானாள்‌ என்றும்‌ யூதப்‌ பாரம்பரியம்‌ 
கூறுகிறது. விஷயம்‌ இப்படியிருந்தாலும்‌ இல்லை என்றாலும்‌, இந்த 
விதவையானவள்‌, சாத்தியமற்ற சூழ்நிலையில்‌ இருந்து வெளிவந்து, கர்த்தருக்குள்‌ 
பலத்த விசுவாசம்‌ கொண்டாள்‌ என்று நான்‌ அறிகிறேன்‌. 

இருப்பினும்‌, அந்தத்‌ தாய்‌ பலப்படுத்தப்பட்டதுடன்‌ விஷயம்‌ 
முடிந்துவிடவில்லை; எலியாவும்‌ பலப்படுத்தப்பட்டார்‌ என்பது மறைமுக மாய்‌ 
உணர்த்தப்படுகிறது, அவர்‌ தமது மூன்றரை ஆண்டுகால மறைவான வாழ்விலிருந்து 
முன்னிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிக பலம்‌ உள்ளவராக வெளியே வந்தார்‌. 
அடுத்த அதிகாரத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளபடி, அரசருக்கு முன்‌, எல்லா 
மக்களுக்கு முன்‌ மற்றும்‌ பாகாலின்‌ தீர்க்கதசிரிகள்‌ 450 பேர்‌ ஆகியோருக்கு 





முன்பாக அக்கினிப்பரிசோதனைக்காக அவர்‌ தனி ஆளாக நிற்பார்‌. 
இருப்பினும்‌ அது எலியாவைப்‌ பயமுறுத்தாது. அவர்‌ இதற்கு முன்‌ ஒருவரும்‌ 
ஒருக்காலும்‌ செய்திராத விஷயமாக, யெகோவா தேவனின்‌ உதவியுடன்‌ தானே 
மரணத்தை வெற்றிகொண்டிருந்தார்‌! வாழ்வு மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றுடன்‌ 
போராடிக்கொண்டிருக்கும்‌ ஒருவருக்கும்‌ மற்றும்‌ உயிர்‌ மீண்டுவந்ததைக்‌ கண்டு 
இருக்கும்‌ ஒருவருக்கு, அக்கினி கீழே இறங்கும்படி செய்தல்‌ போன்றது எவ்வளவு 
சிறிய விஷயமாக உள்ளது? 

நம்மில்‌ எவரும்‌ வாழ்வின்‌ சாத்தியமற்ற பிரச்சனைகளை விரும்புவ 
தில்லை. நம்மில்‌ எவரும்‌ அவற்றை வேண்டுமென்றே கேட்டுக்கொள்வதில்லை. 
இருப்பினும்‌ நாம்‌ பின்வரும்‌ விஷயத்தை உய்த்து உணர வேண்டியது அவசிய 
மாக உள்ளது: சாத்தியமற்ற சூழ்நிலைகளை நாம்‌ தேவனுடைய உதவியுடன்‌ 
சந்தித்திருக்கும்போது, நாம்‌ இன்னும்‌ அதிக பலமுள்ளவர்களாக, வாழ்வானது 
அடுத்து எதைக்‌ கொண்டுவந்தாலும்‌ அகைச்‌ சந்திக்கக்‌ கூடிய அளவு மேலான 
வர்களாக ஆகிறோம்‌. 





நாம்‌, இந்த வரலாற்றின்‌ முடிவைக்‌ கண்ணோக்குவோமாக. பலன்கள்‌ 
பெற்றுக்‌ கொள்ளப்பட்டன என்பது இரண்டாவது விளைவாக உள்ளது. ரோமர்‌ 
8:28, “அன்றியும்‌, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த்‌ 
தேவனிடத்தில்‌ அன்புகூருறெவர்களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக 
நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌” என்று கூறுகிறது. அந்த சத்தியத்திற்கு இந்த 
வரலாறு ஒரு அழகிய விவரிப்பாக உள்ளது. ஒருமுறை இந்த வசனப்பகுதியின்‌ 
மீது நான்‌ பிரங்கித்து முடித்த பின்பு, கேட்டுக்கொண்டிருந்தவர்களில்‌ ஒருவர்‌, 
“சந்தோஷமான முடிவுகளைக்‌ கொண்ட வரலாறுகளை நான்‌ விரும்புகிறேன்‌” 
என்று கூறினார்‌. இந்த வரலாறு ஒரு சந்தோஷமான முடிவைக்‌ கொண்டுள்ளது: 
“கர்த்தர்‌ எலியாவின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌; பிள்ளையினுடைய ஆத்துமா 





அவனுள்‌ திரும்பிவந்தது; அவன்‌ பிழைத்தான்‌. அப்பொழுது எலியா பிள்ளையை 


6.2 


எடுத்து, மேல்வீட்டிலிருந்து அவனைக்‌ கழ்வீட்டிற்குள்‌ கொண்டுவந்து, அவனை 
அவன்‌ தாயினிடத்தில்‌ கொடுத்து: பார்‌ உன்‌ பிள்ளை உயிரோடி ருக்கிறான்‌ என்று 
சொன்னான்‌” (வசனங்கள்‌ 22, 23). 

எலியா அந்தப்‌ பையனைப்‌ படிகளில்‌ கீழிறக்கி அழைத்து வருகையில்‌ 
அந்தத்‌ தாயின்‌ திகைப்பை கற்பனை செய்து பாருங்கள்‌! எலியாவின்‌ 
வார்த்தைகளில்‌ உள்ள எளிமையைக்‌ கண்ணோக்குங்கள்‌: “பார்‌ உன்‌ 
பிள்ளை உயிரோடிருக்றொன்‌” என்று கூறினார்‌. அவர்‌, “தரன்‌ என்ன செய்தி 
ருக்கிறேன்‌ என்று பார்‌” என்று கூறவில்லை, ஆனால்‌ “பார்‌, உன்‌ பிள்ளை 
உயிரோடிருக்கிறான்‌” என்றே கூறினார்‌. ஓ, அந்தச்‌ சிறிய இல்லத்தில்‌ சந்தோஷம்‌ 
மீண்டும்‌ ஆளுகை செய்திருக்க வேண்டும்‌! மீண்டும்‌ கண்ணீர்‌ பெருக்கெடுத்தி 
ருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை, ஆனால்‌ இம்முறை அவைகள்‌ சந்தோஷத்தின்‌ 
கண்ணீர்களாக இருந்தன. 

ஜெபமானது எப்போதும்‌ நமக்கு அன்பானவர்களை மீட்டுத்தரும்‌ என்று 
நான்‌ கூறவில்லை, ஆனால்‌ ஜெபமானது நம்மை சமாளிக்கக்‌ கூடியவர்களாக, 
வெற்றியுள்ளவர்களாக ஆக்கும்‌. 1985ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதத்தில்‌, டல்லாஸ்‌, 
போர்ட்வொர்த்‌ பகுதியில்‌ குடியிருந்தவர்களாகிய நாங்கள்‌, ஒரு பெண்ணின்‌ 
மகனைக்‌ கொன்றுவிட்டு பலசரக்குக்‌ கடையொன்றில்‌ களவு செய்திருந்த சில 
மனிதர்களின்‌ வரலாற்றைப்‌ பின்தொடர்ந்தோம்‌. இந்த நிகழ்ச்சி அந்தக்‌ கடையில்‌ 
இருந்த தொலைக்காட்சிக்‌ கண்காணிப்புக்கருவியில்‌ பதிவுசெய்யப்பட்டிருந்தது, 
அது தொலைக்காட்சியில்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ காண்பிக்கப்பட்டது. பிற்பாடு 
நாங்கள்‌ தொலைக்காட்சியில்‌, அந்தப்‌ பெண்‌, மருத்துவமனையில்‌ உணர்வற்றுக்‌ 
கிடந்த தனது மகனுடன்‌ பேசிய காட்சியைக்‌ கண்டோம்‌. பின்பு அவளது மகன்‌ 
இறந்த பிற்பாடு அவளிடத்தில்‌ பேட்டிக்காணப்பட்ட தையும்‌ கண்டோம்‌. அவள்‌ 
தனது மகன்‌ இறப்புக்குத்‌ தயாராக இருந்ததில்‌ தனக்கிருந்த நம்பிக்கையைத்‌ 
தெரியப்படுத்தினாள்‌ மற்றும்‌ அவள்‌ சமாதானமாக இருந்தாள்‌. தொலைக்காட்சி 
அறிவிப்பாளர்‌ கூறிய இரண்டு விஷயங்கள்‌ எனது கவனத்தை ஈர்த்தன: 
(1) அவளது பலம்‌ அவளைச்‌ சுற்றிலும்‌ இருந்த எல்லாரையும்‌ ஆச்சரியத்தில்‌ 
ஆழ்த்தியது மற்றும்‌ (2) அவள்‌ ஆழ்ந்த தேவபக்தியுள்ள பெண்ணாக இருந்தாள்‌. 
ஆம்‌, வாழ்வு கொண்டுவரும்‌ எவ்விதமான சாத்தியமற்ற சூழ்நிலையையும்‌ 
சந்திக்கத்‌ தேவன்‌ உங்களுக்கு உதவக்கூடும்‌. 

இருப்பினும்‌, நாம்‌ இன்னும்‌ ஒரு அடிவைப்பு அதிகமாகச்‌ செல்ல வேண்டும்‌. 
தனது பிள்ளையை இழந்த சாறிபாத்‌ ஊரின்‌ விதவைக்கும்‌ இன்றைய நாட்களில்‌ 
தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிப்பவர்களுக்கும்‌ இடையில்‌ நாம்‌ ஒரு 
இணைவைக்‌ கொண்டுவருவோமாக. 1 தெசலோனிக்கேயர்‌ 4ல்‌ பவுல்‌ பின்வரு 
மாறு கூறுகிறார்‌: 








அன்றியும்‌, சகோதரரே, நித்திரையடைந்தவர்களினிமித்தம்‌ 
[அதாவது மரித்தவர்களினிமித்தம்‌] நீங்கள்‌ நம்பிக்கையற்றவர்களான 
மற்றவர்களைப்போலகத்‌ துக்கித்து, அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 
இயேசுவானவர்‌ மரித்து பின்பு எழுந்திருந்தாரென்று விசுவாசிக்கிறோமே; 
அப்படியே இயேசுவுக்குள்‌ நித்திரையடைந்தவர்களையும்‌ தேவன்‌ 
அவரோ கடக்‌ கொண்டு வருவார்‌... பின்பு உயிரோடிருக்கும்‌ நாமும்‌ 
கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக, மேகங்கள்மேல்‌ அவர்களோடே கூட 


63 


ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ 
கார்த்தருடனேகூட இருப்போம்‌ (வசனங்கள்‌ 13, 14, 17; என்னால்‌ 
வலியுறுத்தப்படுநறெது). 


எலியா அந்தப்‌ பையனைச்‌ சுமந்துகொண்டு கீழே இறங்கி வந்து அந்தப்‌ 
பையனின்‌ தாயிடம்‌ அவனைக்‌ கொடுத்தது போலவே, இயேசு திரும்பவும்‌ 
வரும்போது, அவர்‌ தம்முடன்‌ இருக்கிற நமக்கு அன்பானவர்களைக்‌ 
கொண்டுவருவார்‌! அவர்களைச்‌ சந்திக்க நாம்‌ ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்‌ 
படுவோம்‌. நாம்‌ விசுவாசம்‌ நிறைந்தவர்களாக இருந்தால்‌, என்றென்றைக்கும்‌ 
கர்த்தருடனே கூட இருப்போம்‌. அது என்ன ஒரு மறு இணைவாக இருக்கும்‌! 
“அகையால்‌, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள்‌ ஒருவரையொருவர்‌ தேற்றுங்கள்‌” 
(1 தெசலோனிக்கேயர்‌ 4:18). 


முடிவுரை 
இந்தப்‌ பாடங்களில்‌ நாம்‌ கண்டுள்ளவற்றில்‌ பெரும்பான்மையானவற்றைத்‌ 
தொகுத்துக்கூறும்‌ ரோமர்‌ 8:28க்கு நாம்‌ திரும்புவோமாக: “அன்றியும்‌, 
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த்‌ தேவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்தி 
ருக்கிறோம்‌. ” துன்பத்தைத்‌ தேவன்‌ வெற்றியாகக்‌ திருப்ப முடியும்‌. இருப்பினும்‌ 
இவ்வசனப்பகுதியில்‌ இரண்டு நிபந்தனைகள்‌ உள்ளதைக்‌ கவனியுங்கள்‌: 
“அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த்தேவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்கு.” நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ தமது முழு இருதயத்தோடும்‌, 
தமது முழு ஆத்துமாவோடும்‌ தமது முழுமனதோடும்‌ தமது முழு பெலத்தோடும்‌ 
தேவனிடத்தில்‌ அன்புகூர வேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌, கீழ்ப்படிதல்‌ மூலமாக 
(மாற்கு 16:16) அவரது சுவிசேஷ அழைப்பிற்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ 
(2 தெசலோனிக்கேயர்‌ 2:14). ஒவ்வொருவரும்‌ தமது வாழ்வை ௮௮7த நோக்கத்‌ 
திற்கு இணக்கமாக்க வேண்டும்‌. இயேசு, “நீங்கள்‌ என்னிடத்தில்‌ அன்பாயிருந்தால்‌ 
என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 14:15). 
உங்கள்‌ வாழ்வில்‌ கூரை உள்ளாக உருக்குலையும்போது, நீங்கள்‌ 
மரணத்தையும்‌ சாத்தியமற்ற பிற சூழ்நிலைகளையும்‌ எதிர்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதிக்கக்‌ கூடும்படிக்கு நீங்கள்‌ அவருடைய 
நிபந்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? 





குறிப்புகள்‌ 

'இவ்வரலாற்றில்‌ “அவனுடைய சுவாசம்‌ போகுமட்டும்‌” என்ற சொற்றொடரானது 
“அவன்‌ இறந்து போனான்‌” என்பதற்கான மங்கலக்‌ கூற்றாகக்‌ காணப்படுகிறது. இந்த 
விதவை தனது வார்த்தைகளினால்‌ மிகச்சரியாக எதை அர்த்தப்படுத்துகிறாள்‌ என்பது 
பற்றிக்‌ கேள்வி உள்ளது. அவளது கூற்றின்‌ தொடக்கமானது, எபிரெய மொழியில்‌ 
“உமக்கும்‌ எனக்கும்‌ என்ன?” என்றே நேரடியாக அர்த்தப்படுறெது. அவள்‌, எலியா ஒரு 
பரிசுத்தராக (“தேவனுடைய மனிதராக”) இருக்கிறார்‌ என்றும்‌, அதற்கு நேர்மாறாக 
அவள்‌ ஒரு பாவி என்று வெளிப்படுத்தப்பட்டு இருப்பதால்‌ அவளது பாவங்களுக்குத்‌ 


தண்டனையாக அவளது மகன்‌ மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டான்‌ என்றும்‌ 


64 


கூறியிருக்கலாம்‌. எவ்வகையிலும்‌, எலியா ஏதோ ஒருவகையில்‌ பொறுப்பாளியாகிறார்‌ 
என்பதே மறைமுகமான கருத்தாக உள்ளது. “இதைச்‌ சுட்டிக்காண்பிக்கும்படி யான கருத்து 
எதுவும்‌ எபிரெய மொழி வேதாகமத்தில்‌ இல்லை, ஆனால்‌ செப்துவஜிந்த்‌ வேதாகமம்‌ 
பின்வரும்‌ கருத்தைக்‌ கூடுதலாகக்‌ கூறுகிறது: “அவர்‌ அந்தப்‌ பிள்ளையின்‌ வாய்க்குள்‌ 
ஊதினார்‌. ” “இந்தப்‌ பாரம்பரியக்கூற்றானது, 24ம்‌ வசனத்தில்‌ “உண்மை” என்று மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ள எபிரெய வார்த்தையில்‌ இருந்து “அமித்தாய்‌” என்ற வார்த்தை 
வடிவமைக்கப்பட்டது என்ற உண்மையின்‌ அடிப்படையில்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 
அமித்தாய்‌ என்பது யோனாவின்‌ தந்தையினுடைய பெயராக இருந்தது (யோனா 1:1). 
அற்பமான இந்த அடிப்படையில்‌ இருந்து, இந்த விதவை அமித்தாய்‌ என்பவரைத்‌ 
திருமணம்‌ செய்திருந்தாள்‌ என்றும்‌ மற்றும்‌ அவளது மகன்தான்‌ யோனா என்றும்‌ சிலர்‌ 
யூகிக்கின்றனர்‌. 








காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 


துக்கத்தின்‌ படிநிலைகள்‌ பற்றி ஒரு வரைபடம்‌ வரைதல்‌ மதிப்புள்ளதாக 
இருக்கலாம்‌. அந்தப்‌ படிநிலைகள்‌ இந்தப்‌ பாடத்தில்‌ சுருக்கமாக மாத்திரமே 
குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌, வரைபடம்‌ காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தால்‌, 
கூட்டத்தில்‌ இருப்பவர்களில்‌ சிலருக்கு அது உதவியாக இருக்கும்‌. அந்தப்‌ 
படிநிலைகளினூடே செயல்படுகையில்‌ வெட்கப்பட அவசியம்‌ இல்லை 
என்பதை வலியுறுத்துங்கள்‌. 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 
A. அறிமுகப்படுத்தும்‌ வழியாக நாம்‌, எபிரெயர்‌ 11:32-32ஐ வாசிப்போ 
மாக. பின்பு நாம்‌ “ஸ்திரீகள்‌ சாகக்கொடுத்த தங்களுடையவர்களை 
உயிரோடெழுந்திருக்கப்‌ பெற்றார்கள்‌” என்ற பகுதியை முதன்‌ 
முறையாகக்‌ கண்ணோக்குவோம்‌. 
B. நமது பாடம்‌: 

1. கூரையானது உள்ளாக உருக்குலையும்போது, அது பயங்கர 
மான விஷயமாக இருக்கக்‌ கூடும்‌. 

2. உண்மைநிலை, பரிகாரம்‌ மற்றும்‌ விளைவுகள்‌ ஆயெவற்றைக்‌ 
காண்பதற்கு நாம்‌ 1 இராஜாக்கள்‌ 17:17-24க்குச்‌ 
செல்வோமாக. 

1. உண்மை நிலை (17:17, 18) 
A. மரணத்தைப்‌ பற்றி நினைக்க நாம்‌ விரும்புவதில்லை, ஆனால்‌ அது 
ஒரு உண்மை நிலையாக உள்ளது. 

1. பிசாசின்‌ பொய்‌: ஆதியாகமம்‌ 3:4. 

2. உண்மை: எபிரெயர்‌ 9:27. 

B. இந்தப்‌ பெண்‌ மரணத்தின்‌ உண்மை நிலையை அறிந்தாள்‌. 

1. அவளது கணவர்‌ இறந்து போயிருந்தார்‌. 

2. எலியா அங்கு வந்தபோது அவளும்‌ அவளது மகனும்‌ இறக்கத்‌ 
தயாராக இருந்தனர்‌, ஆனால்‌ ஒத்திவைப்பு ஒன்று இருந்தது. 


65 


66 


3. இப்போது அவளது மகன்‌ இறந்துபோகறொன்‌ (வசனம்‌ 17). 
0. அவளது பதில்‌ செய்கையைக்‌ கவனியுங்கள்‌ (வசனம்‌ 18). 

1. நாம்‌ முதலில்‌ அவளைச்‌ சந்தித்தபோது மரணத்தைப்‌ 
பற்றி அவளுக்கு இருந்த எண்ணப்போக்கில்‌ இருந்து இது 
எவ்வளவு நேர்மாறானதாக உள்ளது! அந்த வேளையில்‌ அவள்‌ 
ஒப்புக்கொடுத்தவளாக இருந்தாள்‌; இப்போது அவள்‌ கோபம 


டைந்தவளாக இருக்கிறாள்‌. 
௨. மரண நிகழ்வுக்குப்‌ பின்பு குணமாகும்‌ செயல்முறையின்‌ 
படிநிலைகள்‌: 
(1) அதிர்ச்சி 


(2) உணர்வுகள்‌ விடுவிக்கப்படுதல்‌ 
(3) மனத்தளர்ச்சி மற்றும்‌ தனிமை உணர்வு 
(4) பெரும்‌ வருத்தம்‌ அல்லது துயரம்‌ 
(5) குற்ற உணர்வு 
(6) வெறுப்புணர்வு மற்றும்‌ வெறுத்தல்‌ 
(7) சாதாரண செயல்‌ முறைகளுக்குத்‌ திரும்பப்‌ 
போராட்டம்‌ 
b. இங்கு நாம்‌ “வெறுப்புணர்வு மற்றும்‌ வெறுத்தல்‌” 
என்பதைக்‌ காண்கிறோம்‌. 

2. அவள்‌ எலியாவுக்கு எதிராகக்‌ கதறுகிறாள்‌. நாம்‌ மனதிலும்‌ 
உடலிலும்‌ வேதனை உள்ளவர்களாக இருக்கும்போது, 
பிற்பாடு நாம்‌ கூறியதாக அல்லது செய்ததாக நம்மால்‌ நம்ப 
இயலாத விஷயங்களைக்‌ கூறுகிறோம்‌ மற்றும்‌ செய்கிறோம்‌. 

11. பரிகாரம்‌ (17:19-21) 
A. எலியா எவற்றைச்‌ செய்யவில்லை: 
1. அவர்‌ கோபத்துடன்‌ திருப்பிக்‌ கடுஞ்சொல்‌ கூறவில்லை. 
2. அவர்‌ அவளது ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார்க்கும்படி 


கூறவில்லை. 
3. அவர்‌ அவளது இறையியல்‌ கோட்பாட்டைத்‌ திருத்த 
வில்லை. 
B. அந்த சூழ்நிலையில்‌ உதவுவதற்கு எலியா செய்த ஐந்து 
விஷயங்கள்‌: 


1. அவர்‌ அங்கிருந்தார்‌. 

௨. அனேகமாக இதைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ முக்கியமானது 
வேறு எதுவும்‌ இருப்பதில்லை. என்ன கூறுவது என்று 
நீங்கள்‌ அறியாதிருப்பினும்‌ நீங்கள்‌ அங்கிருங்கள்‌. 

ம. பல வாரங்கள்‌ மற்றும்‌ மாதங்கள்‌ ஆன பின்பும்‌ 
அங்கிருக்க மறக்காதீர்கள்‌. 

2. அவளது வேதனையை அவர்‌ உணர்ந்தார்‌. 

௨. நடந்திருந்த விஷயம்‌ குறித்து அவர்‌ ஆழமாக வேதனை 
அடைந்தார்‌ (20ம்‌ வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌). 
“அமழுகிறவர்களுடனே அழ” தயக்கம்‌ கொள்ளாதீர்கள்‌ 
(ரோமர்‌ 12:15). 


5. உங்கள்‌ “அழுகையை” கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்தி 
ருங்கள்‌. 

3. மற்றவர்கள்‌ துண்டுகளாகச்‌ சிதறியபோது அவர்‌ அமைதியில்‌ 
நிலைத்திருந்தார்‌ (18 மற்றும்‌ 19௮ வசனங்களை நேரெதிராக 
ஒப்பிடுங்கள்‌). 

௨. சித்தப்பிரமையுடன்‌ சிறிது நீங்கள்‌ கூடுதலாக்கினால்‌, 
நீங்களே பிரச்சனையின்‌ பாகமாக விடுவீர்கள்‌, தீர்வின்‌ 
பாகமாகமாட்டீர்கள்‌. 

5. 20ம்‌ வசனம்‌ தனித்திருக்கையில்‌ செய்யப்பட்டது. 

4. அவர்‌ தம்மால்‌ செய்யக்கூடியகைச்‌ செய்தார்‌. 

௨. அவர்‌, அவளிடத்தில்‌ இருந்து பிள்ளையை 
வாங்கிக்கொண்டு, அவனைப்‌ படுக்கையின்மீது 
கிடத்தினார்‌. துக்கப்படுகிற வீட்டாரை அமைதியடைய 
செய்வதற்கு எப்போதும்‌ நாம்‌ அக்கறை கொள்ள 
முடியும்‌. 

b. அவர்‌ தொடர்ந்து வேறு என்ன செய்தார்‌ என்று 
கவனியுங்கள்‌. 

5. மிகமுக்கியமாக, அவள்‌ சார்பில்‌ அவர்‌ தேவனிடம்‌ சென்றார்‌ 
(வசனம்‌ 20). 

௨. எலியா அந்தப்‌ பிள்ளையின்மீது மூன்றுதரம்‌ படுத்துக்‌ 





கிடந்த ஆர்வம்‌ மிக்க விபரத்தை நாம்‌ கொண்டுள்ளோம்‌ 
(வசனம்‌ 21). 

(1) அதற்கு முன்னால்‌, எவரொருவரும்‌ மரித்தோரில்‌ 
இருந்து எழுப்பப்பட்டிருந்ததில்லை. என்ன 
செய்வது என்பதற்கு முன்னுதாரணம்‌ எதையும்‌ 
எலியா கொண்டிருக்கவில்லை. 

(2) அவர்‌ அனேகமாக, தமக்கு அறிவுக்குட்பட்டதாகக்‌ 
காணப்பட்டதை செய்தார்‌ எனலாம்‌ (அதாவது 
கும்மால்‌ இயன்றதைச்‌ செய்தல்‌). 

5. ஜெபத்தில்‌ அவர்‌ தேவனிடம்‌ சென்றார்‌ என்பதே வல்ல 
மையின்‌ உண்மையான ஆதாரமூலமாக இருந்தது. 

(1) நீங்கள்‌ உங்களைச்‌ சாத்தியமற்ற சூழ்நிலையில்‌ 
இருப்பதாகக்‌ காணும்போது, மத்தேயு 19:26ஐ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 

(2) ஜெபத்தின்‌ காரணமாக எலியாவின்‌ வாழ்வில்‌ 
மாபெரும்‌ விஷயங்கள்‌ நடைபெற்றன 
(எடுத்துக்காட்டாக, மழை பெய்யாது 
இருப்பதற்கான ஜெபம்‌). அவர்‌ ஜெபத்தின்‌ வல்ல 
மையில்‌ நம்பிக்கை கொண்டிருந்தார்‌! 

௦. நீங்கள்‌, மரணம்‌ மற்றும்‌ சாத்தியமற்ற சூழ்நிலைகளை 
எதிர்கொள்ளும்‌ போது, ஜெபிக்க மறவாதீர்கள்‌. 
111. விளைவுகள்‌ (17:22-24) 
A. பலம்‌ ஆதாயப்படுத்தப்பட்டது. 





67 


1. 


அந்தப்‌ பெண்‌, உண்மையான தேவனுக்குள்‌ கொண்டிருந்த 
விசுவாசம்‌ பலப்படுத்தப்பட்டது (வசனம்‌ 24). எலியாவும்‌ 
பலப்படுத்தப்பட்டார்‌. இப்போது அவர்‌ பாகாலின்‌ 
தீர்க்ககரிசிகளை எதிர்கொள்ளத்‌ தயாராக இருக்கிறார்‌. 
தேவனுடைய உதவியுடன்‌, வாழ்வின்‌ சாத்தியமற்ற 
சூழ்நிலைகளை வெற்றிகரமாகச்‌ சந்தித்தல்‌ என்பது நம்மையும்‌ 
பலப்படுத்த முடியும்‌. 


B. பலன்கள்‌ பெற்றுக்கொள்ளப்பட்டன (ரோமர்‌ 8:28௮அ). 


முடிவுரை 


1, 


2 


அந்தப்‌ பெண்ணின்‌ மகன்‌ அவளுக்கு திரும்பத்‌ தரப்பட்டான்‌ 
(வசனங்கள்‌ 22, 23). 

ஜெபம்‌ என்பது எப்போதுமே, நாம்‌ நேசிப்பவர்களின்‌ 
வாழ்வை மீட்டுத்‌ தராது, ஆனால்‌ ஜெபமானது, 
வாழ்வு எதைக்‌ கொண்டுவந்தாலும்‌, அதைச்‌ சமாளிக்க 
நம்மைப்‌ பெலப்படுத்தும்‌. மற்றும்‌, நாம்‌ தேவனுக்கு 
உண்மையுள்ளவர்களாக இருந்தால்‌, நாம்‌ இயேசுவின்‌ 
மறுவருகையை முன்னெதிர்‌ பார்த்திருக்க முடியும்‌ 
(1 தெசலோனிக்கேயர்‌ 4:13, 14, 17). 


“அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட வர்களாய்த்‌ தேவனிடத்தில்‌ 
அன்புகூருநெவர்களுக்கு” இந்த வாக்குத்தத்தங்கள்‌ உள்ளன (ரோமர்‌ 8:28). 


68 


2 
மூவருக்கும்‌ வளை 


(1 இஒராலாக்கள்‌ 18:1-40) 


1 இராஜாக்கள்‌ புத்தகம்‌ 18ம்‌ அதிகாரமானது வேதாகமத்தில்‌ 
உள்ளவற்றிலேயே மிகவும்‌ மன எழுச்சியூட்டக்கூடிய அதிகாரங்களில்‌ ஒன்றாகும்‌. 





இது வண்ணமயமான பிரசங்கத்‌ தலைப்புகளை ஏவக்கூடிய ஒரு அதிகாரமாக 
உள்ளது: “தேவர்களின்‌ யுத்தம்‌,” “கர்மேல்‌ மலையில்‌ காட்ச,” “அக்கினி கொண்டு 
பதில்‌ அளிக்கிற தேவன்‌.” “இரு கருத்துக்களிடையே நொண்டி நடத்தல்‌” அல்லது 
“முடிவெடுக்கும்‌ வேளை!” என்பதை நான்‌ விரும்புகிறேன்‌. 

இந்த மாபெரும்‌ அதிகாரம்‌, நேருக்கு நேராக மோதுதல்களின்‌ வரிசை 
ஒன்றைச்‌ சித்தரிக்கிறது. எலியா, ஒன்று அல்லது அதற்கு அதிகமான 
தனிநபர்களால்‌ திரும்பத்‌ திரும்ப நேருக்கு நேராக மோதப்படுகிறார்‌. 


ஒரு தெய்வீக எதிர்கொள்ளுதல்‌ (18:1, 2௮) 
முதலாவதாக நாம்‌, தேவனுக்கும்‌ எலியாவுக்கும்‌ இடையிலான தெய்வீகத்‌ 
தின்‌ எதிர்கொள்ளுதல்‌ ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌: 


அநேகநாள்‌ சென்று, மூன்றாம்‌ வருஷமாகையில்‌, கர்த்தருடைய வார்த்தை 
எலியாவுக்கு உண்டாக: “நீ போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி; நான்‌ தேசத்‌ 
தின்மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடுவேன்‌” என்றார்‌ (வசனம்‌ 1). 


“மூன்றாம்‌ வருஷமாகையில்‌” என்பது அனேகமாக, எலியா சாறிபாத்‌ ஊரில்‌ 
இருந்த காலத்தைக்‌ குறிக்கலாம்‌. பஞ்சம்‌ மூன்றரை ஆண்டுகள்‌ நீடித்திருந்தது 
லூக்கா 4:25; யாக்கோபு 5:17). பாகால்‌ மழையை உண்டாக்க முடியாது 
என்பதை மூன்று ஆண்டுகளுக்கும்‌ மேலாக மக்கள்‌ கண்டிருந்தனர்‌. தேவன்‌ 
தம்‌ மக்களைத்‌ தம்மிடத்தில்‌ திருப்பிக்கொள்வதற்கு இதுவே சரியான வேளை 
என்று முடிவுசெய்தார்‌, எனவே மீண்டும்‌ ஒருமுறை “கர்த்தருடைய வார்த்தை 
எலியாவுக்கு உண்டாகியது. ” தேவன்‌ தமது திட்டத்தின்‌ அடுத்த படிநிலைக்குத்‌ 
தயாராக இருந்தார்‌. 

வழக்கம்போலவே, தேவன்‌ பேசுகையில்‌ எலியா கழ்ப்படிந்தார்‌: 





“அப்பொழுது எலியா ஆகாபுக்குத்‌ தன்னைக்‌ காண்பிக்கப்போனான்‌” (வசனம்‌ 
2௮). 


ஒரு அருளிரக்கமுள்ள எதிர்கொள்ளுதல்‌ (18:2ஆ-16) 
எலியாவும்‌ ஆகாபும்‌ எவ்வாறு சந்தித்துக்‌ கொண்டனர்‌ என்பதைக்‌ பக்க 
வரலாறு ஓன்று கூறுகிறது (வசனங்கள்‌ 2ஆ-16). எலியாவுக்கும்‌ கர்த்தரில்‌ 
விசுவாசியாக இருந்த ஓபதியா என்பவருக்கும்‌ இடையில்‌ ஒரு எதிர்கொள்ளுதல்‌ 
நடந்தது. 


69 


ஆகாப்‌, தமது மிருகங்களுக்குப்‌ புல்வெளியைக்‌ கண்டறியும்படி 
தமது ஊழியனாயெ ஒபதியா என்பவரை அனுப்பினார்‌. ஒபதியா அதைத்‌ 
தேடிக்கொண்டிருக்கையில்‌, அவர்‌ எலியாவைச்‌ சந்தித்தார்‌. அவரிடத்தில்‌ 
எலியா, “இதோ, எலியா வந்திருக்கிறான்‌” என்று அவரது எஜமானருக்குச்‌ சொல்‌ 
லும்படி கூறினார்‌ (வசனம்‌ 11). இது ஓபதியாவைப்‌ பதற்றம்‌ அடையச்‌ செய்தது, 
ஏனெனில்‌ எலியா திடீரென்று தோன்றவும்‌ பின்பு விரைவாக மறையவும்கூடிய 
வழியைக்‌ கொண்டிருந்தார்‌. ஆகாப்‌ வரும்போது எலியா மறைந்து விடுவார்‌ 
மற்றும்‌ ஆகாப்‌ கோபத்தில்‌ தம்மைக்‌ கொன்றுவிடுவார்‌ என்று ஒபதியா 
அஞ்சினார்‌ (வசனங்கள்‌ 9-12). இருப்பினும்‌ எலியா, “இன்றைக்கு என்னை 
அவனுக்குக்‌ காண்பிப்பேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற 
நான்‌ அவருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” என்று அவருக்கு உறுதி 
யளித்தார்‌ (வசனம்‌ 15). 


ஒரு அரசத்துவ எதிர்கொள்ளுதல்‌ (18:17-20) 
இந்தச்‌ சந்திப்பானது அரசத்துவ எதிர்கொள்ளுதல்‌ ஒன்றிற்கு வழிநடத்தி 
யது: “அப்பொழுது ஒபதியா போய்‌, ஆகாபைச்‌ சந்தித்து அவனுக்கு அதை 
அறிவித்தவுடனே, ஆகாப்‌ எலியாவைச்‌ சந்திக்கப்‌ போனான்‌” (வசனம்‌ 16. 





மூன்றுக்கும்‌ மேலான அந்த ஆண்டுகளில்‌ முதன்முறையாக ஆகாபும்‌ எலியாவும்‌ 
முகமுகமாகச்‌ சந்தித்தனர்‌. 

இந்த எதிர்கொள்ளுதலை மதித்து உணருவதற்கு, 2ம்‌ வசனத்தின்‌ முடிவுப்‌ 
பகுதிக்குத்‌ திரும்பிச்‌ செல்லுங்கள்‌: “பஞ்சமோவெனில்‌ சமாரியாவிலே 
தொ 322: (என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது.) நாட்டில்‌ விஷயங்கள்‌ 
மோசமாகியிருந்தன. ஒரு சாபத்தை ஒன்றுமற்றதாக ஆக்குவதற்கு அந்த 
சாபத்தை இட்டவரை அழித்தல்‌ ஒரு வழியாக இருந்தது என்று பழங்கால மக்கள்‌ 
நம்பினர்‌. ஆகவே அந்த ஆண்டுகளில்‌ ஆகாப்‌, எலியாவை எல்லா இடங்களிலும்‌ 
தேடிக்கொண்டிருந்தார்‌. எலியாவிடம்‌ ஒபதியா “உம்மைத்‌ தேடும்படி என்‌ 
ஆண்டவன்‌ மனுஷரை அனுப்பாத ஜாதியும்‌ ராஜ்யமும்‌ இல்லை” என்று 
கூறினார்‌ (வசனம்‌ 10). இப்பொது எலியா, ஆகாபைச்‌ சந்திக்க இன்னும்‌ 
ஒருமுறை திரும்பத்‌ தோன்றினார்‌. 

ஆகாப்‌ குதிரையின்மேல்‌ வீற்றிருப்பதைக்‌ கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. 
ஆகாபுக்கு முன்பாக அவர்‌ மிகவும்‌ வெறுத்த விரோதியான எலியா, தமது 
கால்களை அகற்றிக்கொண்டு தமது இரு கைகளையும்‌ தமது இடுப்பில்‌ 
வைத்துக்கொண்டு, தமது அழுக்கான உடைகளுடனும்‌ பறட்டையான 
முடியுடனும்‌ நிற்கிறார்‌! அவரை நோக்கி ஆகாப்‌, தமது பற்களைக்‌ 
கடித்துக்கொண்டு, “இஸ்ரவேலைக்‌ கலங்கப்பண்ணுகிறவன்‌ நீயல்லவா” 
என்றார்‌ (வசனம்‌ 17). வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “கருகிப்போன 
புல்வெளிகளையும்‌ செத்துப்போன மரங்களையும்‌, [இறந்த] மிருகங்களின்‌ 
வெளிறிய எலும்புகளையும்‌, பசியாக உள்ள மக்களின்‌ கதறல்களையும்‌ 
நீ காண்டுறாயா? இது அத்தனையும்‌ உன்‌ தவறுதான்‌. நீ இந்த நாட்டில்‌ 
கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டாய்‌!” ஆகாப்‌ தமது சொந்தப்‌ பாவமே நாட்டில்‌ 
பெருந்துன்பத்தைக்‌ கொண்டுவந்திருந்தது என்று ஒப்புக்கொள்வதற்கு மாறாக, 
இஸ்ரவேலில்‌ இருந்த துன்பங்கள்‌ எல்லாவற்றிற்காகவும்‌ அவர்‌ எலியாவின்மீது 
குற்றம்சுமத்தினார்‌. 
70 








அது தனிவகைப்பட்டதாக உள்ளது அல்லவா? ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
இருந்தே, மனிதர்கள்‌ தங்கள்‌ இடர்ப்பாடுகளுக்குப்‌ பிறரைக்‌ குற்றம்‌ 
சுமத்தியுள்ளனர்‌. மூர்க்கமான கோபத்தினால்‌ ஜன்னல்‌ கதவில்‌ கைமுட்டியால்‌ 
ஓங்கிக்‌ குத்தி, தனது கை வெட்டப்பட்டதால்‌ அதைப்‌ பிடித்துக்கொண்டு, 
இரத்தம்‌ வழியும்‌ மணிக்கட்டுடன்‌, “நீ என்னை என்ன செய்ய வைத்துவிட்டாய்‌ 








என்று பார்‌!” என்று கூறிய ஒருவரின்‌ மனைவிக்கு நான்‌ ஆலோசனை 
கூறினேன்‌. 

எலியா பயந்திருக்கவில்லை. அதற்குப்பதிலாக அவர்‌ அந்தக்‌ குற்றத்தை 
அதற்கு உரியவரிடமாகத்‌ திரும்பினார்‌: “இஸ்ரவேலைக்‌ கலங்கப்பண்ணுகிறவன்‌ 





தான்‌ அல்ல; கர்த்தரின்‌ கட்டளைகளை விட்டு பாகால்களைப்‌ 
பின்பற்றினதினால்‌ நீகும்‌ உம்முடைய தகப்பன்‌ வீட்டாருமே இஸ்ரவேலைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறவர்கள்‌”” (வசனம்‌ 18; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 
வேறு வார்த்தைகளில்‌ சொல்வது என்றால்‌, அவர்‌ “இந்த கலக்கம்‌ உமது சொந்தப்‌ 
பாவத்தினாலேயே உம்மீது வந்துள்ளது” என்றார்‌. 

ஒரு முக்கியமான கருத்தைக்‌ கவனிப்பதற்குச்‌ சற்றே நாம்‌ தாமதிப்போ 
மாக. அவ்வப்போது மக்கள்‌, சபையில்‌ வேதவசனரீதியல்லாத நடைமுறைகளை 
அறிமுகப்படுத்த முயற்சி செய்கின்றனர்‌. மற்றவர்கள்‌ மறுக்கும்போது, அந்தப்‌ 
புதுமையை அறிமுகப்படுத்துபவர்கள்‌, “நீங்கள்‌ கலங்கச்‌ செய்பவர்களாக 
மாத்திரமே இருக்கிறீர்கள்‌!” என்று கூறுகின்றனர்‌.” எலியா, “இல்லை! தேவனு 
டைய வழிகளைக்‌ கைவிடுபவர்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலைக்‌ கலங்கச்‌ 
செய்பவர்களாக உள்ளனர்‌!” என்று பதில்‌ அளிப்பார்‌. 

அகாபுக்கு எலியா, “இப்போதும்‌ கர்மேல்‌ பர்வதத்திலே 
இஸ்ரவேலனைத்தையும்‌, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ நானூற்றைம்பதுபேரையும்‌, 
யேசபேலின்‌ பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நானூறுபேரையும்‌ என்னிடத்தில்‌ கூட்டிக்கொண்டுவர ஆட்களை அனுப்பும்‌” 
என்று அறிவுறுத்தினார்‌ (வசனம்‌ 19). 

கார்மேல்‌ மலை, மத்தியத்‌ தரைக்கடற்கரையில்‌, கலிலேயாக்‌ 
கடலுக்கு மேற்கில்‌ அமைந்துள்ளது.” பல காரணங்களுக்காக இந்த இடம்‌ 
தேர்ந்துகொள்ளப்பட்டிருக்கலாம்‌. இது பலரால்‌ ஒரு பரிசுத்தமான இடம்‌ 
என்று கருதப்பட்டிருந்தது. இது தேவனுக்குச்‌ செய்யப்பட்ட உண்மையான 
ஆராதனைக்குப்‌ பதிலாக விக்கிரக ஆராதனை இடம்‌ பெற்றிருந்த “ஒரு உயர 
மான இடமாக” இருந்தது. இது எலியாவுக்கு தேவையாயிருந்த எல்லாவற்றையும்‌ 
கொண்டிருந்த ஒரு வியூகத்துவ இடமாக இருந்தது. 

இஸ்ரவேல்‌ முழுவதும்‌ தேவனைவிட்டுப்‌ புறம்பே செல்வதில்‌ 
ஈடுபட்டிருந்தபடியால்‌, ஒவ்வொரு குடும்பத்தின்‌ பிரதிநிதிகளும்‌ 
அங்கு இருக்க வேண்டும்‌ என்று எலியா விரும்பினார்‌. விசேஷ 
மாக கள்ளத்‌ தீர்க்ககரிசிகள்‌ அங்கிருக்க வேண்டும்‌ என்று எலியா விரும்பினார்‌: 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 450 போர்களும்‌, பாகாலுக்குச்‌ சரியான பெண்வடிவ 
மான ஆசேராவின்‌ தோப்பு விக்கிரகத்தின்‌ கஇர்க்கதரிசிகள்‌ 400 பேர்களும்‌. 
இந்தப்‌ பிந்திய குழுவினர்‌, “யேசபேலின்‌ பந்தியிலே சாப்பிடுகிற” அனேகமாக 
ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்களாக இருக்கலாம்‌. அவர்கள்‌ அவளுடைய தனிப்பட்ட 
பாதுகாப்பில்‌ இருந்தனர்‌. 

“அப்படியே ஆகாப்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரிடத்திலும்‌ ஆட்களை 





71 


அனுப்பி, கர்மேல்‌ பர்வதத்திலே அந்தத்‌ தீர்க்கதரிசிகளைக்‌ கூடிவரும்படி 
செய்தான்‌” (வசனம்‌ 20). இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள “தீர்க்கதரிசிகள்‌” 
என்பவர்கள்‌, பாகாலின்‌ 450 இர்க்கதரிசகளாக இருந்தனர்‌ (வார்னம்‌ 22). 
ஆசேராவின்‌ 400 தீர்க்கதரிசிகள்‌ அந்தக்‌ காட்சிக்கு வந்திருக்கவில்லை. அவர்கள்‌ 
அங்கு வருவதற்கு யேசபேல்‌ அனுமதித்து இருக்க மாட்டாள்‌ என்பது சாத்திய 
மாகும்‌; அவர்கள்‌ மீது ஆகாப்‌ அனேகமாகக்‌ கட்டுப்பாடு எதுவும்‌ கொண்டிருக்க 
மாட்டார்‌. 

எலியா ஆகாபுக்குக்‌ கூறியதை அவர்‌ [ஆகாப்‌] ஏன்‌ செய்தார்‌? அவர்‌ பல 
காரணங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. ஒருவேளை அவர்‌ பஞ்சத்தை முடிவுக்குக்‌ 
கொண்டுவருவதற்காக எதை வேண்டுமானாலும்‌ முயற்சித்துப்‌ பார்க்க 
மனவிருப்பம்‌ உள்ளவராக இருந்திருக்கலாம்‌. ஒருவேளை அவர்‌, தம்மால்‌ செய்ய 
இயலாததை, பாகலின்‌ 450 தீர்க்கதரிசிகள்‌ செய்ய முடியும்‌ என்று நினைத்தி 
ருக்கலாம்‌: அது, எலியாவை அழித்தல்‌ என்ற செயலேயாகும்‌. அனேகமாக இது 
தூர்க்கதரிசியின்‌ வல்லமைநிறைந்த செல்வாக்கிற்கு ஒரு பாராட்டாக மாத்திரம்‌ 
இருக்கலாம்‌. 


ஒரு தனிப்பட்ட எதிர்கொள்ளுகல்‌ (18:21-24) 

21ம்‌ வசனத்தில்‌ தொடங்குகிறதான, கர்மேல்‌ மலையின்‌ காட்சியை நாம்‌ 
கவனிப்போமாக. 

ஒருபக்கத்தில்‌ பாகாலின்‌ 450 தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களின்‌ துணையாளர்களும்‌ 
இருந்தனர்‌. “450” என்று கூறுதலானது மனதை மிகவும்‌ ஈர்ப்பதாக ஒலித்திராது 
இருக்கலாம்‌, ஆனால்‌ அதை நமது சபைக்குழுமத்தின்‌ அளவுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பாருங்கள்‌.” அது ஓரளவு பெரிய அளவான எண்ணிக்கையாக உள்ளது! 
இப்போது இந்த 450 போர்களும்‌, நன்கு கொழுத்த, நீளமான தலைமுடியுள்ள, 
தீருவின்‌ விலை உயர்ந்த மற்றும்‌ தங்கச்‌ சரிகை இழைப்புக்கொண்ட உடைகளை 
உடுத்தியவார்களாக இருந்தனர்‌. ஒவ்வொருவருடைய மார்பிலும்‌ பாகாலின்‌ 
அரியணை என்று அவர்கள்‌ நம்பியிருந்ததான, சூரியனைப்‌ பிரதிபலிக்கச்‌ 
செய்யும்‌ பளபளப்பான உலோகத்‌ தகடு இருந்தது. அருகில்‌ அரசர்‌ தம்முடைய 
கூட்டத்தாருடன்‌ இருந்தார்‌. 

இது ஆயுதம்‌ தரித்த ஒரு முகாமாக இருந்தது என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 
அந்த நாள்‌ முடியும்‌ முன்பு பாகாலின்‌ தீர்க்ககரிசிகள்‌ கத்திகள்‌ மற்றும்‌ ஈட்டிகள்‌ 
கொண்டு இரத்தம்‌ வடியுமட்டும்‌ தங்களை க&றிக்கொள்வார்கள்‌! (வசனம்‌ 28). 

இஸ்ரவேல்‌ மக்களில்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌: அவர்கள்‌ மக்களில்‌ முக்கியமானவர்கள்‌, தலைவர்கள்‌ 
அத்துடன்‌ கூடுதலாக மற்றபலரும்‌ ஆவர்‌. (பாரம்பரியப்படியான அந்த இடத்தில்‌ 
என்ன நடந்துகொண்டிருந்தது என்று காணமுடியும்படி ஆயிரக்கணக்கானவர்கள்‌ 
கூடுவதற்குப்‌ போதுமான அளவுக்குப்‌ பெரிய இடம்‌ கீழே இருக்கிறது.) அது 
பசியுடன்‌ கண்ணோக்யை ஒரு குழுவாக இருந்திருக்க வேண்டும்‌. அவர்களில்‌ 
பலர்‌, அந்த மூன்றரை ஆண்டுகள்‌ பஞ்சத்திற்குப்‌ பின்பு மிகவும்‌ இளைத்து 
மெலிந்து போயிருப்பார்கள்‌ என்பதில்‌ நான்‌ நிச்சயமாயிருக்கிறேன்‌. 

மறுபுறத்தில்‌, எலியா என்ற ஓரே மனிதர்‌ தன்னந்தனியாக இருந்தார்‌, 
இவர்‌ யெகோவாவுக்குத்‌ தோராயமாகச்‌ செதுக்கப்பட்ட செய்தியாளராக 
இருந்தார்‌. இருப்பினும்‌ எலியாவின்‌ நிலைகுறித்து நீங்கள்‌ வருத்த உணர்வு 


72 


கொள்ள வேண்டாம்‌. அவர்‌ இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதராக, தேவனை 
டைய பணியைச்‌ செய்பவராக, தேவனுடைய ஊழியத்தில்‌ இருந்தார்‌. 
போட்டிநிலைகள்‌, 450க்கு 1, அல்லது 1000க்கு 1 என்று இருக்கவில்லை. மாறாக, 
போட்டிநிலைகள்‌ 1000க்கு 1 கூட்டல்‌ தேவன்‌ என்பதாகவே இருந்தன. “தேவன்‌ 
நம்முடைய பட்‌ சத்திலிருந்தால்‌ நமக்கு விரோதமாயிருப்பவன்‌ யார்‌?” (ரோமர்‌ 
8:31; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 

எலியா கட்டுப்படுத்துகிறவராக இருந்தார்‌. இந்த அதிகாரத்தில்‌ எலியா 
பலமுறைகள்‌ பேசினார்‌. அவர்‌ பேசிய ஓவ்வொரு முறையும்‌, அது அதி 
காரத்துவமுள்ளதாக இருந்தது; வழக்கமாக அது ஒரு கட்டளையாக இருந்தது. 
அவர்‌ ஓபதியாவுக்கு, “நீ போய்‌, இதோ, எலியா வந்திருக்கிறான்‌ என்று 
ஆகாபுக்குச்‌ சொல்‌” என்று கட்டளையிட்டார்‌. அவர்‌ ஆகாபுக்கு, “கார்மேல்‌ 
பார்வதத்திலே எல்லாரையும்‌ ஒன்று கூட்டு” என்று கட்டளையிட்டார்‌. பிற்பாடு 
அவர்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளுக்கு, “ஒரு காளையை பலிமேடையின்‌ மீது 








வையுங்கள்‌” என்று கட்டளையிட்டார்‌. அவர்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌, 
பின்பு மீண்டும்‌ அரசருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. எலியா கட்டுப்படுத்துறெவராக 
இருந்தார்‌. 


இல்லத்தில்‌, பணிநிலையில்‌, அல்லது பள்ளியில்‌ நீங்கள்‌ தேவனுக்காகத்‌ 
குனிமையில்‌ நின்றால்‌, இந்த வரலாற்றில்‌ இருந்து தைரியம்‌ பெறுங்கள்‌. 
தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களில்‌ நீங்கள்‌ உறுதியாக நிற்பதாக 
அறிந்தால்‌, உங்கள்‌ சூழ்நிலையில்‌ நீங்கள்‌ கட்டுப்படுத்துகிறவராக இருக்க 
முடியும்‌. 

எலியாவுக்கும்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்கும்‌ இடையில்‌ தனிப்பட்ட 
எதிர்கொள்ளுதலை நாம்‌ காணும்போது, இந்தக்‌ காட்சியை மனதில்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. கர்மேல்‌ மலையில்‌ எலியா பேசத்‌ தொடங்குகையில்‌, 
அவர்‌ பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளிடத்திலோ அல்லது அரசரிடத்திலோ அல்ல 
ஆனால்‌ மக்களிடத்திலேயே [முதலில்‌] பேசினார்‌. பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நம்பிக்கைக்கு இடமற்ற வகையில்‌ இருந்தனர்‌; அவர்களை மனம்மாற்ற எலியா 
முயற்சி எதையும்‌ மேற்கொள்ளவில்லை. அவர்‌ அரசர்மீது கடைசியில்‌ செல்‌ 
வாக்குச்‌ செலுத்த விரும்பினார்‌, ஆனால்‌ அவர்‌ முதலில்‌ ஆகாபிடம்‌ பேசவில்லை. 
அந்த வேளையில்‌ - தேவனுடையவர்களாக இருந்தும்‌, ஊசலாடும்‌ உடன்பாடு 
செய்துகொள்ளும்‌ தேவனுடைய மக்களே - அவரது அக்கறைக்கு உரியவர்களாக 
இருந்தனர்‌. 

எலியா அவர்களிடத்தில்‌, “நீங்கள்‌ எந்தமட்டும்‌ இரண்டு நினைவுகளால்‌ 
குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌; கர்த்தர்‌ தெய்வமானால்‌ அவரைப்‌ பின்பற்றுங்கள்‌; 
பாகால்‌ தெய்வமானால்‌ அவனைப்‌ பின்பற்றுங்கள்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 
21௮). “குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌?' என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
எபிரெய வார்த்தையானது, ஊனமுற்று இருத்தலைக்‌ குறிக்றெது. RSV 
வேதாகமத்தில்‌ “நீங்கள்‌ எதுவரைக்கும்‌ இரண்டு நினைவுகளுக்கு இடையில்‌ 
நொண்டிக்கொண்டிருப்பீர்கள்‌?” என்றுள்ளது. பிறப்பிலேயோ அல்லது ஒரு 
விபத்தினாலேயோ, ஒருகால்‌ இன்னொரு காலைவிடச்‌ சிறிதான நிலையில்‌ 
ஊனமுற்ற ஒருவரைக்‌ கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. இவ்விடத்தில்‌ அவர்‌ 
பயன்படுத்தியுள்ள ஒப்புவமையில்‌, ஒரு காலானது யெகோவாவுக்குச்‌ செய்யும்‌ 
ஆராதனையைக்‌ குறிக்கிறது; இன்னொரு காலானது பாகாலுக்குச்‌ செய்யும்‌ 


73 


ஆராதனையைக்‌ குறிக்கிறது. அவைகள்‌ ஒன்றுக்கொன்று பொருந்துவதில்லை! 
எலியா, “நீங்கள்‌ எதைக்‌ தேர்ந்துகொள்வீர்கள்‌ என்பதைத்‌ தீர்மானியுங்கள்‌. இது 
முடிவெடுக்கும்‌ வேளையாக உள்ளது! நீங்கள்‌ எவ்வழியில்‌ செல்வீர்கள்‌ என்பதை 
முடிவுசெய்ய வேண்டும்‌!” என்று கூறுகிறார்‌. 

நமது நாட்களின்‌ மதச்சூழ்நிலையில்‌ - ஒருசிறிது கிறிஸ்தவம்‌, ஒரு சிறிது 
கிழக்கத்திய மதம்‌, ஏராளமான மாயாவாதம்‌ என்று - மதங்களை ஒன்று 
கலத்தல்‌ என்பது பிரபலமாகி வருகிறது. “மதங்களின்‌ கலவை,” என்று அவர்கள்‌ 
அழைக்கிற அப்படிப்பட்ட மதமானது பல மக்களுக்குப்‌ பிரியமானதாக 
உள்ளது. இருப்பினும்‌ தேவன்‌ “ஒருக்காலும்‌ கலவையான மதம்‌ ஓன்றை 
ஏற்றுக்‌ கொண்டதில்லை.” இஸ்ரவேல்‌ மக்கள்‌,யெகோவாவுக்குச்‌ செய்யும்‌ 
ஆராதனையைப்‌ பாகாலுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனையுடன்‌ ஒன்றுகலக்க முயற்சி 
செய்துகொண்டிருந்தனர்‌, மற்றும்‌ தேவனுடைய மனிதர்‌, “அவ்வாறு இருக்க 
முடியாது! நீங்கள்‌ ஒன்று அல்லது மற்றவழியில்‌ செல்ல வேண்டும்‌! அது எந்த 
வழியாக இருக்கும்‌ என்பதை உங்கள்‌ சிந்தையில்‌ தீர்மானம்‌ செய்யுங்கள்‌!” என்று 
கூறினார்‌. 

மனகைத்‌ தூண்டும்‌ இந்த அறைகூவலுக்குக்‌ கூட்டத்தாரின்‌ பதில்‌ என்னவாக 
இருந்தது? “ஜனங்கள்‌ பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும்‌ சொல்லவில்லை” 
(வசனம்‌ 21ஆ). அங்கிருந்தவர்களில்‌ பலர்‌, எலியா சரியாகவே கூறினார்‌ என்பதை 
அறிய வேண்டி ௰யதாயிருந்தது; பாகாலியத்தையும்‌ விக்கிரக ஆராதனையின்‌ 
மற்ற எல்லா வடிவங்களையும்‌ யெகோவா கண்டனம்‌ பண்ணினார்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிய வேண்டியதாயிருந்தது. அவர்கள்‌ தங்களை நியாயப்படுத்திக்‌ 
கொள்வதற்குத்‌ தங்களால்‌ எதுவும்‌ கூற இயலாது என்பதை அவர்கள்‌ அறிந்தி 
ருந்தனர்‌. மற்றொருபுறத்தில்‌ அவர்கள்‌ தங்களை யெகோவாவுக்கு ஒப்புவித்து 
விளைவுகளைச்‌ சந்திக்கத்‌ தயாராக இருக்கவில்லை. அவர்கள்‌ எண்ண 
முடிந்தது. ஒருபுறத்தில்‌ ஒரு மனிதர்‌ இருந்தார்‌; மறுபுறத்திலோ பாகாலின்‌ 450 
தூர்க்கதரிசிகளும்‌ அவர்களுடன்‌ கூடுதலாக அரசரும்‌ அவரது எல்லாப்‌ படைகளும்‌ 
இருந்தன. இவ்வாறாக, அவர்கள்‌ ஒன்றும்‌ கூறாதிருந்தனா்‌. 

இதை நான்‌ அடிக்கடி கண்டிருக்கிறேன்‌; ஒருவேளை நீங்களும்கூட இதை 
அடிக்கடி கண்டிருக்கலாம்‌. யாரேனும்‌ ஒருவருடன்‌ நீங்கள்‌ வேதாகமத்தை 





படித்துக்கொண்டிருக்கும்போது, தொடக்கத்தில்‌ அவர்‌ வசனப்பகுதிகளை 
உங்களுடன்‌ கலந்துரையாடுகிறார்‌, ஒருவேளை உங்களுடன்‌ விவாதமும்‌ 
செய்கிறார்‌. நிறைவாக, அவர்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று ஏய 
வேண்டிய வேளை வருகிறது; கொண்டுவரப்படக்கூடிய எந்த மறுப்பிற்கும்‌ 
வேதவசனங்களைக்‌ கொண்டு நீங்கள்‌ பதில்‌ அளிக்க முடியும்‌ என்பதை அவர்‌ 
அறிக. இருப்பினும்‌ அவர்‌, ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்தத்‌ தயாராக 
இருப்பதில்லை, எனவே அவர்‌ பதில்‌ அளிக்க மறுக்கிறார்‌ - மற்றும்‌ நீங்கள்‌ 
உள்ளாக ஒருசிறிது மரணம்‌ அடைகிறீர்கள்‌. அதைப்போன்றே இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ இருந்தனர்‌. “ஜனங்கள்‌ பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும்‌ சொல்ல 
வில்லை.” 

ஆயினும்‌, இதைபோன்ற சூழ்நிலைகளில்‌ நம்மில்‌ எவரும்‌ கொண்டுள்ளதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகக்‌ கூர்மையானவராக எலியா இருந்தார்‌. அவர்‌ தமது சிந்தையில்‌ 
ஒரு திட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌: 


74 


“கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளில்‌ மீந்திருக்கிறவன்‌ நான்‌ ஒருவன்‌; பாகாலின்‌ 
கர்க்ககரிசிகளோ நானூற்றைம்பதுபோர்‌. இப்போதும்‌ இரண்டு 
காளைகளை எங்களிடத்தில்‌ கொண்டுவரட்டும்‌; ஒரு காளையை அவர்கள்‌ 
தெரிந்துகொண்டு, அதைச்‌ சந்துசந்தாகத்‌ துண்டித்து, நெருப்புப்‌ போடாமல்‌ 
விறகுகளின்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌; நான்‌ மற்றக்‌ காளையை அப்படியே 
செய்து, நெருப்புப்‌ போடாமல்‌ விறகுகளின்மேல்‌ வைப்பேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைச்‌ சொல்லி கூப்பிடுங்கள்‌; நான்‌ கர்த்தருடைய 
நாமத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவேன்‌, அப்பொழுது அக்கினியினால்‌ உத்தரவு 
அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌” (வசனங்கள்‌ 22-24௮). 





எலியா இன்னும்‌, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ அல்ல, ஆனால்‌ 
மக்களிடம்தான்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. மழையைக்‌ திரும்பிவரச்‌ செய்யும்படி 
தேவன்‌ எலியாவை அனுப்பியிருந்தார்‌ (வசனம்‌ 1), ஆனால்‌ நாட்டளவிலான 
மனந்திரும்புதலின்‌ சில அடையாளமாவது வருமளவும்‌ அது நடைபெறாது. 
இவ்வாறாக எலியா ஒரு முன்மொழிதலை ஏற்படுத்தினார்‌. 

அவர்‌, “கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளில்‌ மீந்திருக்கிறவன்‌ நான்‌ ஒருவன்‌” 
என்று தொடங்கினார்‌. ஒரு குகையில்‌ ஒரு நூறு தீர்க்கதரிசிகள்‌ 
ஒளித்துவைக்கப்பட்டிருந்தனர்‌ (வசனம்‌ 13), ஆனால்‌ அந்தக்கணத்தில்‌ எலியா 
ஒருவரே தீர்க்கதரிசியின்‌ அியத்தைச்‌ செய்பவராக இருந்தார்‌. அவர்‌ தமது 
முன்மொழிதலை விளக்கப்படுத்தத்‌ தொடங்கினார்‌: “பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நமக்கு இரண்டு காளைகளைக்‌ தரட்டும்‌.” இந்தக்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
அரசரின்‌ பாதுகாப்பின்கம்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ ஒரு ஜோடிக்‌ காளைகளைக்‌ 
கொண்டுவருவதற்கு, மிகவும்‌ அருகில்‌ இருந்த புல்வெளிக்குச்‌ செல்ல முடியும்‌. 
காளை என்பது பாகாலின்‌ சின்னங்களில்‌ ஒன்றாக இருந்தது. எலியா, “அவர்களே 
முந்தி ஒரு காளையைத்‌ தேர்ந்துகொள்ளட்டும்‌” என்று தொடர்ந்து கூறினார்‌. 
மேம்போக்காகக்‌ காணுகையில்‌, இந்த அறைகூவலில்‌ எல்லா அனுகூலமும்‌ 
பாகாலுக்கே உள்ளது. எலியா, “பின்பு அவர்கள்‌ தங்களின்‌ காளையைத்‌ 
துண்டுதுண்டாக வெட்டி விறகின்மேல்‌ வைக்கட்டும்‌, ஆனால்‌ அதன்கீழ்‌ 
நெருப்பு வைக்கக்கூடாது. நான்‌ எனது காளைக்கு அவ்வாறே செய்வேன்‌,” என்று 
அடுத்ததாக அறிவுறுத்தினார்‌. பலிக்குக்‌ கீழே உள்ள விறகைக்‌ கொளுத்துதல்‌ 
என்பதே பலிசெலுத்துவதற்கான வழக்கமான வழியாக இருந்தது. பின்பு 
எலியாவின்‌ உறுதியும்‌ இறுதியுமான கூற்று வந்தது: “நீங்கள்‌ உங்கள்‌ தேவனு 
டைய நாமத்தைச்‌ சொல்லி கூப்பிடுங்கள்‌, நான்‌ கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்‌ 
லிக்‌ கூப்பிடுவேன்‌, அப்பொழுது அக்கினியினால்‌ உத்தரவு அருளும்‌ தெய்வமே 
தெய்வம்‌!” 

எலியாவின்‌ - சில ஆண்டுகளுக்கு மழைபெய்யக்‌ கூடாது என்ற - முதல்‌ 
அறைகூவல்‌ பாகாலை நோக்கியே விடுக்கப்பட்டது, எனவே இதுவும்‌ 
அதைப்போன்றே விடுக்கப்பட்டது. பாகால்‌ இயற்கைக்கு தெய்வம்‌ என்று 





கருதப்பட்டான்‌. இடிமுழக்கமிடும்போது அது பாகால்‌ பேசுவதாகக்‌ 
கருதப்பட்டது. மற்றும்‌, பாகாலை ஆராதிப்பவர்கள்‌ சூரியன்‌ பாகாலின்‌ 





அரியணையாகும்‌ என்று நம்பினர்‌. அவர்கள்‌ சூரியனைப்‌ பார்க்கும்போது, 
பாகாலுக்குத்‌ துதிகளை உரத்துக்‌ கூவினர்‌. பாகால்‌ உண்மையிலேயே 
இயற்கையின்‌ தெய்வமாக இருந்தால்‌, பரலோகத்தில்‌ இருந்து அக்கினியை 


7 


அனுப்புதல்‌ என்பது அவனுக்கு ஒரு பிள்ளை விளையாட்டாகவே இருக்க 
வேண்டும்‌. 

எலியாவின்‌ அறைகூவலானது இஸ்ரவேல்‌ மக்களின்‌ கற்பனையைப்‌ 
பற்றிப்பிடித்தது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தை மோசே அமைத்தபோது 
(லேவியராகமம்‌ 9:24), மற்றும்‌ சாலொமோனின்‌ தேவாலய அர்ப்பணிப்பின்‌ 
போது (2 நாளாகமம்‌ 7:1). யெகோவா தேவன்‌ வானத்திலிருந்து அக்கினியை 
அனுப்பியதை அங்கிருந்த சிலர்‌ நினைவுகூர்ந்திருக்கலாம்‌. இது “தேவர்களின்‌ 
யுத்தம்‌” என்பதாக இருந்தது! “அதற்கு ஜனங்களெல்லாரும்‌ இது நல்ல வார்த்தை 
என்றார்கள்‌”” (வசனம்‌ 24௮). 


ஒரு இறையியல்‌ ரீதியான எதிர்கொள்ளுதல்‌ 
(18:25-29) 

முதன்‌ முறையாக எலியா, பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளிடத்தில்‌ பேசினார்‌: 
“நீங்கள்‌ அநேகரானதால்‌ நீங்களே முந்தி ஒரு காளையைத்‌ தெரிந்துகொண்டு 
அதை ஆயத்தம்பண்ணி, நெருப்புப்போடாமல்‌ உங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைச்‌ சொல்லி கூப்பிடுங்கள்‌” (வசனம்‌ 25). 

எலியா மக்களைக்‌ குறித்து மிகவும்‌ கவலையுள்ளவராக இருந்தபடியால்‌, 
முதலில்‌ அவர்களிடம்‌ அவர்‌ பேசினார்‌; மற்றும்‌ அவ்வாறு செய்ததில்‌ அவர்‌ 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளுக்குக்‌ கொக்கி இட்டிருந்தார்‌. தாம்‌ கூறிய முன்‌ 
மொழிதல்‌ நியாயமானதாக ஓஒலித்ததா அல்லது அதைச்‌ செய்ய அவர்கள்‌ 
விரும்புகின்றனரா என்று எலியா அவர்களிடத்தில்‌ கேட்கவில்லை. அவர்கள்‌ 
அதைச்‌ செய்ய வேண்டும்‌ அல்லது மக்களின்‌ முன்பாகத்‌ தங்கள்‌ தோல்வியை 
ஒப்புக்கொண்டாக வேண்டும்‌; அவர்களுக்கு எலியா கட்டனையட்டார 

இப்போது நாம்‌, வீணான மதத்தின்‌ சத்தம்‌ மற்றும்‌ சீற்றத்தைக்‌ 
காண்கிறோம்‌. 

நாம்‌ மனிதத்துவத்தில்‌ இருப்பதில்‌, ஆவிக்குரிய காட்சியை, மதப்பகுதியில்‌ 
வலிவு மற்றும்‌ வலிவார்ந்த தன்மையுடன்‌ காண்பதில்‌ மனம்‌ ஈர்க்கப்படுகிறோம்‌. 





நாம்‌, “நிச்சயமாகவே இந்த அல்லது அந்தக்‌ குழுவினர்‌ சரியானவர்களாக 
உள்ளனர்‌. அவர்கள்‌ செய்கிற எல்லாவற்றையும்‌ பாருங்கள்‌. அவை எவ்வளவு 
பெரியவைகளாக உள்ளன என்று பாருங்கள்‌. அவர்கள்‌ அவ்வளவு செயல்‌ 
முனை/டன்‌ உள்ளனர்‌!” என்று கூறுகிறோம்‌. நீங்கள்‌ ஐந்து, ஆறு அல்லது 
ஏழுமணி நேரம்கூட அமர்ந்தால்‌ ஒழிய, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ நிகழ்த்தும்‌ 
அந்த நடவடிக்கையைக்‌ கண்டிருப்பதில்லை! 


தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள்‌ வாங்கி, அதை 
ஆயத்தம்பண்ணி: பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும்‌ என்று 
காலைதொடங்கி மத்தியானமட்டும்‌ பாகாலின்‌ நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌; ஆனாலும்‌ ஒரு சத்தமும்‌ பிறக்கவில்லை, மறு உத்தரவு 
கொடுப்பாரும்‌ இல்லை. அவர்கள்‌ கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து 
ஆடினார்கள்‌ (வசனம்‌ 20). 


உலகப்பிரகாரமான பதிவேடுகளில்‌” இருந்து நாம்‌, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
என்ன செய்தனர்‌ என்பது பற்றி நியாயமான வகையில்‌ மிகச்சரியான சித்தரிப்பை 


76 


மறுகட்டுமானம்‌ செய்ய முடியும்‌. அவர்கள்‌ “பாகாலே, எங்களுக்கு உத்தரவு 
அருளும்‌” என்ற கூக்குரலுடன்‌ தொடங்கினார்கள்‌, பின்பு அவர்கள்‌ அசைந்தாடும்‌ 





இயக்கத்துடன்‌ நடனமாடத்‌ தொடங்கினர்‌. அவர்கள்‌, “ஓ பாகாலே, நாங்கள்‌ 
கூறுவதைக்‌ கேளும்‌” என்று உரக்க ஓலமிட்டனர்‌. அவர்களின்‌ நடனம்‌ அதி 
கம்‌ வெறிகொண்டதாக ஆயிற்று. அவர்கள்‌ சுற்றிச்‌ சுற்றி சுழன்றனர்‌, முன்னும்‌ 
பின்னும்‌ காட்டுத்தனமாக அசைந்தனர்‌, பீடத்தை நோக்கியும்‌ பின்பு அதிலிருந்து 
பின்‌ வாங்கியும்‌ அதற்குப்‌ புறம்பாகவும்‌ அசைந்தாடினர்‌. அவர்களின்‌ தலைகள்‌ 
தாழ்ந்தன, அவர்களின்‌ வெட்டப்படாத தலைமுடி தரையைக்‌ கூட்டியது. 
அவர்கள்‌ “ஓ பாகாலே, எங்களுக்கு உதவும்‌!” என்று அலறுகையில்‌, வெறித்தன 
மாகச்‌ செயல்பட்டனர்‌. இது காலையில்‌ இருந்து நண்பகல்‌ வரையிலும்‌ பலமணி 
நேரம்‌ நடந்தது. 

அந்த வேளையில்‌ வெறித்தனமானது தொற்றக்கூடியதாகும்‌ மற்றும்‌ பிற 
மக்களும்‌ அதில்‌ சேர்ந்து கொள்வார்கள்‌. இருப்பினும்‌ எலியா அதை எதிர்‌ 
பார்த்துச்‌ செயல்பட்டார்‌: “மத்தியானவேளையிலே எலியா அவர்களைப்‌ 
பரியாசம்பண்ணி: உரத்த சத்தமாய்‌ கூப்பிடுங்கள்‌; அவன்‌ தேவனாமே, 
அவன்‌ தியானத்தில்‌ இருப்பான்‌; அல்லது அலுவலாயிருப்பான்‌; அல்லது 
பிரயாணம்போயிருப்பான்‌; அல்லது தூங்கினாலும்‌ தூங்குவான்‌; அவனை 
எழுப்பவேண்டியதாக்கும்‌” என்றான்‌ (வசனம்‌ 27). 

இது வேடிக்கை நிறைந்த வசனமாக உள்ளது; எலியா கேலியாகச்‌ சில 
விஷயங்களைக்‌ கூறினார்‌. இருப்பினும்‌, அவர்களுக்கு அதைக்‌ கூற அவர்‌ 
உரிமை கொண்டிருந்தார்‌. விக்கிரக ஆராதனையாளர்கள்‌, தங்கள்‌ புறதெய்வக்‌ 
கடவுள்கள்‌, தங்களின்‌ பேருருவமாக, தங்கள்‌ மனிதத்‌ தன்மைகளின்‌ புறவடிவ 
மாக இருப்பதாக நினைத்தனர்‌. அவர்களின்‌ கடவுள்கள்‌ மனிதப்‌ புலன்‌ 
ஆசைகள்‌ கொண்டிருந்தன, அவைகள்‌ மனித உடலின்‌ செயல்பாடுகளைக்‌ 
கொண்டிருந்ததாக அடிக்கடி சித்தரிக்கப்பட்டன. 

எலியா வேடிக்கையான இந்த விஷயங்களைக்‌ கூறுவதில்‌ மிகவும்‌ தீவிரமான 
நோக்கம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருந்தார்‌. இஸ்ரவேலர்கள்‌ இந்தப்‌ பைத்தியக்காரத்‌ 
தனத்தில்‌ பிடிபட்டு விடுவதில்‌ இருந்து அவர்களைக்‌ காப்பதற்காக உருவக 
நடையில்‌ ஒரு வாளித்‌ தண்ணீரை அவர்கள்‌ தலைகளில்‌ ஊற்றுதல்‌ என்பதே 
அவரது நோக்கமாக இருந்தது. செயல்விளைவில்‌ அவர்‌, “இது கேலிக்கூத்‌ 
தல்லவா?” என்று மக்களிடம்‌ கேட்டார்‌. 





அவர்‌, “உரத்து சத்தமிடுங்கள்‌! நீங்கள்‌ சரியானவர்களாக இருந்தால்‌, 
மற்றும்‌ பாகால்‌ ஒரு தேவனாக இருந்தால்‌, பிரச்சனை அவனுடையதாக இருக்க 
இயலாது; பிரச்சனை உங்களில்கான்‌ இருக்க வேண்டும்‌. போதுமான அளவுக்கு 
நீங்கள்‌ சத்தமிடவில்லை, நீங்கள்‌ அவனது கவனத்தைப்‌ பெறவேண்டும்‌!” என்று 
ஏளனம்‌ செய்தார்‌. 

“ஒருவேளை அவன்‌ “தியானமாயிருப்பான்‌.” ? நீங்கள்‌ “ஏற்கனவே 
வேலை நிறைய உள்ளது” என்ற சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினால்‌ இதன்‌ 
கருத்தைப்‌ பெறுவீர்கள்‌. ஒரு மனிதர்‌ தனது மனைவி தனது கவனத்தைப்‌ 
பெற முயற்சிக்கையில்‌ அவர்‌ [ஏற்கனவே] தொலைக்காட்சியில்‌ கால்பந்து 
விளையாட்டு ஒன்றைக்‌ கவனித்தல்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌. “ஒருவேளை 
பாகால்‌ ஒரு அருமையான பந்தாட்டத்தைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருக்கலாம்‌.” 

“ஒருவேளை அவன்‌ “அலுவலாயிருப்பான்‌.” ” “அலுவலாயிருப்பான்‌” 





77 





என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரெய வார்த்தையானது, வேதாகமம்‌ 
எழுதப்பட்ட காலத்தில்‌ “குளியல்‌ அறைக்குச்‌ செல்லுதல்‌”; என்பதற்கு மங்கல 
வழக்குச்‌ சொல்லாக இருந்தது. [மலங்கழிக்கச்‌ செல்லுதலை நாம்‌ “வெளியே 
போய்வருதல்‌” என்று கூறுதல்‌ மங்கல வழக்காகும்‌.] மற்றும்‌ மிகவும்‌ முற்பட்ட 
காலத்து விளக்கவுரையாளர்கள்‌, எலியா இதையே அர்த்தப்படுத்தினார்‌ என்று 
நம்பி இணங்குகின்றனர்‌. இருப்பினும்‌ இது, உணவுக்காக வேட்டையாடுதல்‌ 
போன்ற ஓரு வேலையைக்‌ கவனிக்கச்‌ செல்லுதலைக்‌ குறிக்கக்கூடும்‌. 
கூருணர்வுள்ளவர்களுக்கு, எலியா “ஒருவேளை பாகால்‌ உணவைக்‌ கொண்டுவர 
உணவககத்திற்குச்‌ சென்றிருக்கலாம்‌” என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌ என நாம்‌ 
கூறுவோமாக. 








“ஒருவேளை அவன்‌ பிரயாணம்போயிருப்பான்‌.”” “ஒருவேளை அவன்‌ 
குளிர்காலத்திற்காக ஒரு வெதுவெதுப்பான காலநிலை கொண்ட இடத்திற்குப்‌ 
போயிருப்பான்‌.” “ஒருவேளை அவன்‌ தூங்கினாலும்‌ தூங்குவான்‌; அவனை 
எழுப்பவேண்டியதாக்கும்‌.”” அவன்‌ கூடுதலாக ஒரு தூக்க மாத்திரையை 
எடுத்துக்கொண்டி ருக்க வேண்டும்‌! 

எலியாவின்‌ ஏளனம்‌ இரண்டு விளைவுகளைக்‌ கொண்டிருந்தது: அது 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ இந்த வெறித்தனத்தினால்‌ பிடிக்கப்படுதலில்‌ இருந்து 
அவர்களைக்‌ காத்தது, மற்றும்‌ அது பாகாலின்‌ கீர்க்கதரிசிகளை மூர்க்க 
மானவர்கள்‌ ஆக்கிற்று/ 


அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூப்பிட்டு, தங்கள்‌ வழக்கத்தின்படி யே இரத்தம்‌ 
தங்கள்மேல்‌ வடியுமட்டும்‌ கத்திகளாலும்‌ ஈட்டிகளாலும்‌ தங்களைக்‌ கறிக்‌ 
கொண்டார்கள்‌. மத்தியானவேளை சென்றபின்பு, அந்திப்பலிசெலுத்தும்‌ 
நேரமட்டாகச்‌ சன்னதம்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌ (வசனங்கள்‌ 28, 
29௮). 


பாகாலின்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ தங்களை, பாகாலியச்‌ சடங்காச்சாரத்‌ 
தின்‌ இரண்டாவது மற்றும்‌ மூன்றாவது நிலைக்குத்‌ தங்களை கொண்டு 
சென்றனர்‌. அவர்களின்‌ ஒலமானது பேய்த்தனமான அலறுதலாயிற்று. அவர்கள்‌ 
கூர்மையான கருவிகளைக்‌ கொண்டு தங்கள்‌ உடல்களில்‌ காயம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொண்டனர்‌, மற்றும்‌ அவர்களின்‌ இரத்தமானது அவர்களின்‌ உடல்கள்‌ மீதி 
ருந்த வியர்வையுடன்‌ ஒன்றுகலந்து பாய்ந்தோடிற்று. அவர்கள்‌ வேகமாக வேக 
மாக சுழன்றபோது நீங்கள்‌ அருகில்‌ நின்றிருந்தால்‌, நீங்கள்‌ இரத்த வியர்வை 
தெளிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பிர்கள்‌. 

அவர்கள்‌ “தீர்க்கதரிசனம்‌” கூறத்‌ தொடங்கினர்‌ (ASB வேதாகமத்தில்‌ 
“aed” [“பிதற்றினா்‌””] என்றுள்ளது, ஆனால்‌ “தீர்க்கதரிசனம்‌” என்பதே 





இதற்குரிய எபிரெய வார்த்தையாக உள்ளது). அவர்கள்‌ என்ன செய்தனர்‌ 
என்று நீங்கள்‌ அறிய விரும்பினால்‌, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில்‌ தெய்வீக 
அருங்கொடை நிகழ்ச்சியைக்‌ கவனியுங்கள்‌. அவர்கள்‌ ஒத்திசைவற்ற, 
பொருளற்ற சொற்றொடர்களை - இவற்றைச்‌ சிலர்‌ “பரவச உச்சரிப்புகள்‌” 
என்று அழைக்கின்றனர்‌ - பேசத்தொடங்குகின்றனர்‌. அது குழப்பமும்‌ முற்றிலும்‌ 
பைத்தியமுமான காட்சியாக இருந்தது. 

கடைசியில்‌ அவர்கள்‌ தரையின்மீது சீர்குலைந்து விழுந்தனர்‌, சக்தி 


78 


தீர்ந்துபோன 450 தீர்க்கதரிசிகள்‌, அவர்களின்‌ அழகிய உடைகள்‌ இரத்தத்தி 
லும்‌ வியர்வையிலும்‌ தோய்ந்து தூசியடைந்து போயிருந்தன, இது ஆறு அல்லது 
ஏழுமணி நேரம்‌ பைத்தியக்காரத்‌ தனத்திற்குப்‌ பின்‌ ஏற்பட்டது. (அவர்களைப்‌ 
பற்றி ஒரு விஷயம்‌ கூறப்பட முடியும்‌: அவர்கள்‌ இவையாவற்றையும்‌ செய்வதற்கு 
ஒரு நல்ல உடல்‌ அமைப்பைக்‌ கொண்டிருந்திருக்க வேண்டும்‌!) 

பின்பு நாம்‌ பின்வரும்‌ கவலைக்குரிய விளக்கத்தைக்‌ கொண்டுள்ளோம்‌: 
“அனாலும்‌ ஒரு சத்தமும்‌ பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும்‌ இல்லை, 
கவனிப்பாரும்‌ இல்லை” (வசனம்‌ 29). 

உண்மைத்‌ தன்மையைப்பற்றிய ஒரு வார்த்தையை நாம்‌ ஆழ்ந்து சிந்திப்போ 
மாக. மார்க்கரீதியில்‌ உண்மைத்‌ தன்மை என்பது மிகவும்‌ முக்கியமான விஷய 





மாகும்‌ என்ற பொதுவான தத்துவம்‌ ஒன்று உள்ளது, அதாவது ஒருவர்‌ உண்மைத்‌ 
தன்மையுடன்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, அவர்‌ மதரீதியாக எதை நம்புகிறார்‌ அல்லது 
செய்கிறார்‌ என்பது சிறிதளவே வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. தூசியில்‌ 
கிடக்கும்‌ பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளைக்‌ கண்ணோக்குங்கள்‌, மற்றும்‌ நீங்கள்‌ 
அங்கே உண்மைத்‌ தன்மையின்‌ நபர்த்துவத்தைக்‌ காண்பீர்கள்‌. இருப்பினும்‌ 
அது யாவும்‌ ஒன்றுமற்றதற்கானதாகவே இருந்தது. உண்மைத்‌ தன்மையுடன்‌ 
இருத்தல்‌ மாத்திரம்‌ போதுமானதல்ல; ஒருவர்‌ வேதாகமத்திற்கு இசைந்த 
வகையில்‌ உண்மையிலேயே 27//னவ/க இருக்க வேண்டும்‌. 


ஒரு தீர்மானமான எதிர்கொள்ளுகதல்‌ (18:30-35) 
இப்போது எலியாவின்‌ முறையாக இருந்தது. “அப்பொழுது எலியா சகல 
ஜனங்களையும்‌ நோக்கி: என்‌ கிட்டே வாருங்கள்‌ என்றான்‌; சகல ஜனங்களும்‌ 
அவன்‌ கிட்டே வந்த[னர்‌]” (வசனம்‌ 30௮). மக்களில்‌ சிலர்‌ அதற்கு முந்திய ஆறு 
அல்லது எழுமணி நேரங்களில்‌ சிதறியிருந்தனர்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. எலியா 
அவர்கள்‌ யாவரையும்‌ மீண்டும்‌ ஒன்றுகூட்டினார்‌. 

“தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன்‌ செப்பனிட்‌[டான்‌]” 
(வசனம்‌ 30ஆ). அவர்கள்‌ கர்த்தரின்‌ பலிபீடத்தைத்‌ தகர்த்துப்‌ போட்டு 
பாகாலுக்கும்‌ ஆசேராவுக்கும்‌ பலிபீடங்களைக்‌ கட்டி இருந்தனர்‌. இப்போது 
எலியா, கர்த்தருடைய பலிபீடத்தைத்‌ திரும்பவும்‌ கட்டியெழுப்பினார்‌. 
மீண்டும்‌ எலியா, மீளக்கட்டுவிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டார்‌. அவர்‌ ஒரு புதிய 
பிரமாணத்தைக்‌ கொண்டுவரவில்லை, மாறாக அவர்‌ பழைய பிரமாணத்தை 
மீளக்கட்டுவித்தார்‌. “உனக்கு இஸ்ரவேல்‌ என்னும்‌ பேர்‌ இருப்பதாக என்று 
சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையைப்பெற்ற யாக்கோபுடைய குமாரரால்‌ 
உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே, பன்னிரெண்டு கற்களை 
எடுத்‌[தார்‌|” (வசனம்‌ 31). 

எலியா, இஸ்ரவேலின்‌ பத்துக்‌ கோத்திரங்களைக்‌ குறிக்கும்படியாகப்‌ 
பத்துக்‌ கற்களைப்‌ பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்‌ பன்னிரெண்டு 
கோத்திரங்களையும்‌ குறிக்கும்படியாகப்‌ பன்னிரெண்டு கற்களைப்‌ 
பயன்படுத்தினார்‌. மக்கள்‌ பிரிக்கப்பட்டிருந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
ஒண்றாக இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பினார்‌. தேவனுடைய 
வழிநடத்துதலினால்‌ எலியா, பன்னிரெண்டு கோத்திரங்களும்‌ இஸ்ரவேல்‌ என்று 
அறியப்பட்டிருந்த காலத்தைத்‌ திரும்பக்‌ கொண்டு வந்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. 


79 


அந்தக்‌ கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ தானியம்‌ அளக்கிற இரண்டுபடி விதை 
விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை 
அடுக்கி, ஒரு காளையைச்‌ சந்துசந்தாகத்‌ துண்டித்து விறகுகளின்மேல்‌ 
வைத்தான்‌. பிற்பாடு அவன்‌: நீங்கள்‌ நாலுகுடம்‌ தண்ணீர்‌ கொண்டுவந்து, 
சர்வாங்க தகனபலியின்மேலும்‌, விறகுகளின்மேலும்‌ ஊற்றுங்கள்‌ 
என்றான்‌; பின்பு இரண்டாந்தரமும்‌ அப்படியே ஊற்றுங்கள்‌ என்றான்‌; 
இரண்டாந்தரமும்‌ ஊற்றினார்கள்‌; அதற்குப்பின்பு மூன்றாந்தரமும்‌ 
அப்படியே ஊற்றுங்கள்‌ என்றான்‌; மூன்றாந்தரமும்‌ ஊற்றினார்கள்‌. 
அப்பொழுது தண்ணீர்‌ பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ ஓடினது; வாய்க்காலையும்‌ 
குண்ணீரால்‌ நிரப்பினான்‌ (வசனங்கள்‌ 32-35). 


“தானியம்‌ அளக்கிற ஒரு படி” என்பது எவ்வளவு பெரியதாக இருந்தது 
என்று எனக்கு உறுதியாகத்‌ தெரியவில்லை, ஆனால்‌ அது கணிசமான அளவாக 
இருந்தது என்பது உறுதி. மீண்டுமாக, தண்ணீர்க்‌ குடங்கள்‌ எவ்வளவு 
பெரியவைகளாக இருந்தன என்று எனக்கு உறுதியாகக்‌ தெரியவில்லை, 
ஆனால்‌ பின்வரும்‌ விஷயத்தைப்‌ பற்றி நாம்‌ உறுதியாக இருக்க முடியும்‌: 
பலிபீடத்தின்மீது பன்னிரெண்டு குடங்கள்‌ தண்ணீர்‌ ஊற்றப்பட்ட பின்பு, அது 
அனற? CL rs 

விமர்சகர்கள்‌, “மூன்றரை ஆண்டுகளாகப்‌ பஞ்சம்‌ இருந்தது, இருந்தாலும்‌ 
அவர்கள்‌ இந்தத்‌ தண்ணீரையெல்லாம்‌ கண்டார்கள்‌!” என்று ஏளனம்‌ 
செய்கின்றனர்‌. இருப்பினும்‌, எண்ணற்ற ஊற்றுக்களினால்‌ தண்ணீர்‌ வரத்துப்‌ 
பெற்றிருந்த கசோன்‌ ஆறு (வசனம்‌ 40) அருகில்‌ இருந்தது.” மேலும்‌ கர்மேல்‌ 
மலையானது மத்தியதரைக்கடலின்‌ மேல்‌ இருந்தது. கடல்‌ தண்ணீர்‌ குடிப்பதற்கு 
நல்லது அல்ல, ஆனால்‌ பொருட்களை நனைப்பதற்கு அது மிகவும்‌ சிறந்ததாக 
உள்ளது. எனது குடும்பமும்‌ நானும்‌, 1968ல்‌ கப்பல்‌ மூலமாக ஆஸ்திரேலியாவுக்குச்‌ 
சென்றபோது, சேமிப்புத்‌ தொட்டிகளில்‌ இருந்து நாங்கள்‌ தண்ணீரைக்‌ 
குடித்தோம்‌, ஆனால்‌ கடல்‌ நீரிலேயே நாங்கள்‌ குளித்தோம்‌. கடலின்‌ அருகில்‌, 
ஒருவர்‌ வற்றாத கடல்‌ தண்ணீர்‌ அளிப்பைக்‌ கொண்டுள்ளார்‌! 

பலியையும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ உள்ள யாவற்றையும்‌ தண்ணீரில்‌ நனைத்தல்‌ 
என்பதன்‌ கருத்து என்னவாக இருந்தது? அதில்‌ சூழுச்சி எதுவும்‌ இல்லை என்றும்‌, 
பலியை எரிக்க இயற்கையான வழி எதுவும்‌ இல்லை என்றும்‌ நிரூபிக்கவே 
இவ்வாறு செய்யப்பட்டது. கோவிலுக்குள்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ விறகுக்குள்‌ 
எரியும்‌ கரிக்கட்டையை மறைத்து கடத்திச்செல்வதுபோன்ற சூழ்ச்சியை 
புறதெய்வ ஆசாரியர்கள்‌ செய்யாமல்‌ இருந்ததில்லை. (ஒருமுறை, ஆசாரியர்கள்‌ 
பலிபீடத்தின்‌ கழ்‌ ஒரு துளைசெய்து அதற்குள்‌ ஒரு ஆசாரியரை வைத்திருந்து 
மனோதத்துவப்படியாகச்‌ சரியான வேளையில்‌ நெருப்பைக்‌ கொளுத்தி அதை 
“அற்புதமாக” நெருப்பு எரிகிறது என்று கூறுதல்‌ போன்ற சூழ்ச்சிக்கு ஒழுங்கு 
செய்திருந்தனர்‌. இருப்பினும்‌, மூடிய அறைக்குள்‌ இருந்த ஆக்சிஜனை எரியும்‌ 
சுவாலை செலவிட்டுவிட்டதால்‌ அந்த ஆசாரியர்‌, தமது வேலையைச்‌ செய்து 
முடிக்கக்கூடும்‌ முன்னதாக மூச்சுத்திணறி அகப்பட்டுக்கொண்டார்‌ என்று 
சரித்திரம்‌ கூறுகிறது.) 

எலியா எல்லாவற்றையும்‌ ஊறவைக்கார்‌. முடிவெடுக்கும்‌ வேளைக்கென்று 








80 


மக்களை அவர்‌ ஆயத்தம்‌ செய்தார்‌. 


ஒரு ஜெபம்‌ நிறைந்த எதிர்கொள்ளுதல்‌ (18:36-39) 

எலியா மீண்டுமாகத்‌ தமது தேவனுக்கு முன்பாக இருந்தார்‌. பாகாலின்‌ 
ஆசாரியர்கள்‌ ஆறு அல்லது ஏழுமணி நேரமாக ஊளையிடுதலில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. 
இதற்கு மறுபுறத்தில்‌, எலியா இரண்டு வசனங்கள்‌ நீளமே உள்ள ஒரு எளிய 
ஜெபத்தை உரைத்தார்‌. அங்கு சித்தப்‌ பிரம்மை எதுவும்‌ இல்லை, ஆனால்‌ 
விசுவாசமும்‌ நம்பிக்கையும்‌ மாத்திரமே இருந்தது. (அவர்‌ ஜெபிப்பதற்கு முன்னர்‌ 
மக்களிடம்‌ பின்னால்‌ தள்ளி நிற்கும்படி கேட்டுக்கொண்டதை என்னால்‌ 
கற்பனை செய்ய முடிறெது!) 


அந்திப்பலி செலுத்தும்‌ நேரத்திலே, தீர்க்கதரிசியாகிய எலியா 
வந்து: “ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர்‌ தேவன்‌ என்றும்‌, நான்‌ உம்முடைய 
ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ உம்முடைய 
வார்த்தையின்படியே செய்தேன்‌ என்றும்‌ இன்றைக்கு விளங்கப்பண்ணும்‌. 
கர்த்தாவே, நீர்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்றும்‌, தேவரீர்‌ தங்கள்‌ இருதயத்தை 
மறுபடியும்‌ திருப்பினீர்‌ என்றும்‌ இந்த ஜனங்கள்‌ அறியும்படிக்கு, என்னைக்‌ 
கேட்டருளும்‌, என்னைக்‌ கேட்டருளும்‌” என்றான்‌ (வசனங்கள்‌ 36, 32. 


“அப்பொழுது: கர்த்தரிடத்தில்‌ இருந்து அக்கினி'' இறங்கி, அந்தச்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌, விறகுகளையும்‌, கற்களையும்‌, மண்ணையும்‌ 
பட்சித்து, வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும்‌ நக்கிப்போட்டது” (வசனம்‌ 38). 
நான்‌ அதிகமாகக்‌ கூடாரத்தில்‌ தங்கி இருந்த விஷயம்‌ நீண்ட நாட்களுக்கு 
முன்பு நடைபெற்றிருந்தது. ஆனால்‌ பாறைகள்‌ நெருப்பை மிகவும்‌ 
அரிதாகவே ஏற்படுத்துகின்றன மற்றும்‌ மண்ணானது நெருப்பை அணைக்கப்‌ 
பயன்படுத்தப்பட முடியும்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. இருப்பினும்‌, 
கர்த்தருடைய அக்கினி பாறைகளையும்‌, மண்ணையும்‌, எல்லாவற்றையும்‌ 
பட்சித்தது! அது என்ன ஒரு காட்சியாக இருந்திருக்க வேண்டும்‌! அந்தப்‌ பகுதி 
யில்‌ சென்று பார்த்துள்ளவர்கள்‌, நெருப்பானது பல மைல்கள்‌ தூரம்வரையில்‌ 
- யேசபேல்‌ இருந்த இடமான யெஸ்ரயேலில்கூட காணப்பட்டிருக்க முடியும்‌ 
என்று நமக்குக்‌ கூறுகின்றனர்‌ (1 இராஜாக்கள்‌ 18:46; 19:1)! 

அது கூட்டத்தின்‌ மீது கொண்டிருந்த செயல்விளைவு என்ன? “ஜனங்களெல்‌ 
லாரும்‌ இதைக்‌ கண்டபோது, முகங்குப்புற விழுந்து: கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே 
தெய்வம்‌ என்றார்கள்‌” ” (வசனம்‌ 39). “கர்த்தர்‌” என்பது NASB வேதாகமத்தில்‌ 
பெரிய எழுத்துக்களில்‌ உள்ளது, இது “யெகோவா” என்று அடிக்கடி மொழி 
பெயர்க்கப்படுகிறதான தேவனுடைய பரிசுத்த நாமத்தைக்‌ குறித்து நிற்பதைக்‌ 
காண்பிக்கிறது. மக்கள்‌, “யெகோவாவே தேவன்‌!” என்று உரத்துக்‌ கூவினார்கள்‌, 





பாகால்‌ தெய்வமல்ல; யெகோவாவே தேவனாக இருக்கிறார்‌! பல ஆண்டுகளில்‌ 
முதன்‌ முறையாக, யெகோவாவின்‌ நாமம்‌ மக்களின்‌ உதடுகளில்‌ இருந்தது. அந்த 
வேளைக்கு, இர்மானமற்ற நிலை கடந்து சென்றிருந்தது! 


81 


ஒரு நடைமுறை எதிர்கொள்ளுதல்‌ 
(18:40) 


இந்த வரலாற்றைக்‌ கூறி முடிப்பதற்கு நாம்‌ 40ம்‌ வசனத்தை வாசிப்பது 
அவசியமாக உள்ளது: “அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனும்‌ தப்பிப்போகாதபடிக்கு அவர்களைப்‌ 
பிடியுங்கள்‌ என்றான்‌; அவர்களைப்‌ பிடித்தபோது, எலியா அவர்களைக்‌ 
கீழே கீசோன்‌ ஆற்றங்கரையிலே கொண்டுபோய்‌, அங்கே அவர்களை 
வெட்டிப்போட்டான்‌.” 

உண்மையில்‌, மக்கள்‌ அந்தச்‌ செயலை “எலியாவின்‌ தூண்டுதல்‌” பேரிலேயே 
செய்தனர்‌ என்ற விபரத்தை, யோசிப்பஸ்‌ என்பவர்‌ கூடுதலாகக்‌ கூறுறொர்‌. 

மிருகத்தனமாகக்‌ காணப்படும்‌ இந்த நிகழ்வு குறித்து நாம்‌ அதிர்ச்சி 
யடைகிறோம்‌. இப்படிப்பட்ட நடவடிக்கை ஒன்றில்‌ அடங்கியுள்ள யாவற்றையும்‌ 
குறித்துப்‌ பிந்தியயாடம்‌ ஒன்றில்‌ நாம்‌ பார்ப்போம்‌; ஆனால்‌ இந்த வேளையில்‌ 
நாம்‌, ஒருசில விளக்கங்களை ஆழ்ந்து சிந்திப்போம்‌: கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ கொல்‌ 
லப்பட வேண்டும்‌ என்று நியாயப்பிரமாணம்‌ கட்டளையிட்டது (உபாகமம்‌ 7:1- 
5; 13:13, 14). இது அரசரால்‌ செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அவ்வாறு 
நடக்கவில்லை; உண்மையில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌ அரசரின்‌ பாதுகாப்பின்கழ்‌ 
இருந்தனர்‌. எலியா மீண்டும்‌ ஒருமுறை, தேவனுடைய பிரமாணங்‌ 
களை மக்கள்‌ மதிக்க வேண்டும்‌ என்பதைச்‌ செயல்விளக்கப்படுத்தினார்‌. 

இந்தச்‌ சூழ்நிலையை இன்னொரு வழியில்‌ கண்ணோக்கினால்‌, நாட்டில்‌ 
கடுமையானநிலை இருந்தது. ஒரு மருத்துவர்‌ கடுமையான புற்றுநோய்க்கு 
எவ்வாறு சிகிச்சை அளிக்கிறார்‌? அதில்‌ சிலவற்றை மாத்திரம்‌ அவர்‌ நீக்குவ 
தில்லை. அவர்‌ புற்றுநோய்க்கட்டி முழுவதையும்‌ எடுக்க முயற்சி செய்கிறார்‌. 
அதைச்‌ சுற்றிலும்‌ உள்ள சில திசுக்களையும்‌ அவர்‌ எடுக்கிறார்‌. அவர்‌ தமது 
நோயாளியைக்‌ குணப்படுத்த எல்லவற்றையும்‌ எடுத்துப்போட வேண்டும்‌. 
அதுவே இவ்விடத்தில்‌ மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாக இருந்தது. 





முடிவுரை 

18ம்‌ அதிகாரம்‌ மன எழுச்சி மிக்கதாக உள்ளது; அது இஸ்ரவேலுக்கு 
“முடிவெடுக்கும்‌ வேளையாக” இருந்தது. இன்றைய நான்‌ நமக்கு முடிவெடுக்கும்‌ 
வேளையாக உள்ளது. 

கார்மேல்‌ மலையில்‌ மூன்று அடிப்படைக்‌ குழுக்கள்‌ இருந்தன, இந்த மூன்று 
குழுக்களும்‌ ஏறக்குறைய எந்த வேளையிலும்‌ கணிசமாக எண்ணிக்கையில்‌ 
மக்கள்‌ கூடிவரும்‌ குழுக்களாக உள்ளன. 

முதலாவது, எலியா போன்று முற்றிலும்‌ தேவனுக்குத்‌ தங்களை 
அர்ப்பணித்து, அவரது சித்தத்தைச்‌ செய்யத்‌ தங்களை முழுமையாக 
ஒப்புக்கொடுத்தவரா்கள்‌ உள்ளனர்‌. துரதிர்ஷ்டவசமாக இந்தக்‌ குழுவானது 
எப்போதுமே சிறுபான்மையாக உள்ளது. இருப்பினும்‌ இவர்களே, தேவன்‌ 
பயன்படுத்தக்‌ கூடியவர்களாக, தேவன்‌ தேடுகிறவர்களாக உள்ளனர்‌.” தேவன்‌ 
இன்றைய நாளில்‌ ஒரு ஆராதனை கூடுகைக்கு வந்து, தாம்‌ பயன்படுத்தக்கூடிய 
ஒரு ஆண்‌, ஒரு பெண்‌, ஒரு பையன்‌, ஒரு பெண்‌ ஆகியோரைக்‌ தேடினால்‌ 
எப்படியிருக்கும்‌? அவர்‌ உங்களிடம்‌ வந்து, “இதோ, இந்த நபரின்மீதே எனது 





82 


இருதயம்‌ நிலைத்துள்ளது; இந்த நபரை நான்‌ எனது ஊழியத்தில்‌ பயன்படுத்த 
முடியும்‌” என்று கூறக்கூடுமா? அப்படிப்பட்ட மக்கள்‌ சபையில்‌ இருப்பதற்காக 
நாம்‌ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்‌: தேவைப்பட்டால்‌ சரியான விஷயத்திற்‌ 
காகத்‌ தனித்தும்‌ நிற்க மனவிருப்பம்‌ கொண்டுள்ள ஆண்கள்‌, பெண்கள்‌, 
பையன்கள்‌ மற்றும்‌ பெண்பிள்ளைகள்‌ உள்ளனர்‌. 

இரண்டாவது, பாவத்தினால்‌ கடினப்பட்ட வர்களாகி அநீதிக்குத்‌ தங்களை 
ஒப்புக்கொடுத்த பாகாலின்‌ கர்க்கதரிசிகளைப்‌ போன்றவர்கள்‌ உள்ளனர்‌. எலியா 
அவர்களை மனந்திருப்ப முயற்சி எதையும்‌ மேற்கொள்ளவில்லை. இதைப்போன்ற 
மக்கள்‌ எப்போதுமே உள்ளனர்‌ என்பது கவலைக்கு உரியதாயினும்‌ உண்மையே. 
அவர்களின்‌ ஆத்துமாக்களைப்‌ பற்றி அவர்களிடத்தில்‌ பேச சிறிதளவே போது 
மானது. அவர்கள்‌ பல பிரசங்கங்களைக்‌ கேட்டுள்ளனர்‌. ஆனால்‌ சத்தியமானது 
அவர்கள்மேல்‌ ஓட்டாமல்‌ உருண்டு சென்றுவிடுகின்றது. நீங்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
ஏதேனும்‌ கூறினால்‌, அவர்கள்‌ “என்னைத்‌ தனித்திருக்க விட்டு விடுங்கள்‌! 
எனக்குப்‌ பிரசங்கம்‌ செய்யாதீர்கள்‌!” என்று பதில்‌ அளித்துவிடுகின்றனர்‌. 

பின்பு, மூன்றாவதாக ஒரு குழுவினர்‌ உள்ளனர்‌, இது இருப்பவற்றிலேயே 
மிகப்பெரிய குழு ஆகும்‌: இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போன்று, பிளவுபட்ட 
பற்றுறுதியுடன்‌, இரு நினைவுகளுக்கு இடையில்‌ குந்திக்‌ குந்தி நடக்கின்றனர்‌. 
இவர்கள்‌ அவ்வளவு அபாயகரமாக மோசமானவர்கள்‌ அல்ல, அதே வேளையில்‌ 
அவர்கள்‌ மிகவும்‌ நல்லவர்களும்‌ அல்ல. இப்படிப்பட்ட குழுவினிடத்தில்தான்‌ 
எலியா பேசினார்‌; இந்த மக்களைப்‌ பற்றித்தான்‌ அவர்‌ கவலையாயிருந்தார்‌; 
இவர்களிடத்தில்கான்‌ ஒரு முடி வெடுக்கும்படி. அவர்‌ அறைகூவல்‌ விடுத்தார்‌. 

ஆவிக்குரிய வகையில்‌ நம்மில்‌ பலர்‌ குந்திக்‌ குந்தி நடந்துகொண்டி ருப்பது 
உண்மையல்லவா? நீண்ட நாட்களுக்கு முன்னர்‌ எலியா விடுத்த அறைகூவலே 
நம்‌ ஒவ்வொருவருக்குமான அறைகூவலாக உள்ளது: யாரைச்‌ சேவிப்பிர்கள்‌ 
என்பதை உங்கள்‌ சிந்தையில்‌ தீர்மானம்‌ செய்யுங்கள்‌! அதிகாரம்‌ உங்கள்‌ 
கடவுளாக இருந்தால்‌, யெகோவாவை மறந்தவிட்டு அதிகாரத்தைச்‌ சேவியுங்கள்‌. 
பிரபலமாகுதல்‌ என்பது உங்கள்‌ கடவுளாக இருந்தால்‌, யெகோவாவை 
மறந்துவிட்டு பிரபலமாகுதலை சேவியுங்கள்‌. பணம்‌ உங்கள்‌ கடவுளாக 
இருந்தால்‌, யெகோவாவை மறந்துவிட்டு பணத்தைச்‌ சேவியுங்கள்‌. இருப்பினும்‌ 
யெகோவா உங்கள்‌ தேவனாக இருந்தால்‌, அவரைச்‌ சேவிய/ங்கள்‌:. நீங்கள்‌ 
உங்கள்‌ மனதில்‌ தீர்மானம்‌ செய்ய வேண்டியுள்ளது: “இரண்டு எஜமான்களுக்கு 
ஊழியஞ்‌ செய்ய ஒருவனாலும்‌ கூடாது” (மத்தேயு 6:24). 

இன்றைக்கே ஒவ்வொரு நபரும்‌, “கர்த்தரே தேவனாக இருக்கிறார்‌; கர்த்தரே 
தேவனாக இருக்கிறார்‌!” என்று கூறித்‌ தன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்தால்‌ 
அது அற்புதமானதாகவே இருக்கும்‌. ஒருவர்‌ தனது வாழ்வைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்க முடிவுசெய்து, பின்பு தேவனுடைய மனிதனாக அல்லது தேவனு 
டைய மனுஷியாக இருக்கும்‌ செல்வாக்கின்‌ வட்டாரத்தில்‌, பணிக்கோ அல்லது 
பள்ளிக்கோ திரும்பிச்‌ செல்வதில்‌ இருக்கிற அதே அளவு மெய்சிலிர்த்தலாக அது 
உள்ளது. 

அந்த முடிவை மேற்கொள்வதற்கு பரலோகத்தில்‌ இருந்து அற்புதவித 
மான அக்கினி எதுவும்‌ இறங்கி உங்களுக்கு உதவப்போவதில்லை, ஆனால்‌ நாம்‌ 
தேவனுடைய வசனத்திலிருந்து படித்துக்‌ கொண்டிருந்தோம்‌ மற்றும்‌ அது வல்‌ 
லமை நிறைந்தது என்று நம்புங்கள்‌ (ரோமர்‌ 1:16). அது “ஒரு அக்கினி” போன்றது 


83 


என்று எரேமியா கூறுகிறார்‌ (எரேமியா 5:14; 23:29; புலம்பல்‌ 1:13). அது உங்கள்‌ 
எலும்புகளில்‌ எரிவதை உங்களால்‌ உணரமுடிறெதா? 

நீங்கள்‌, “தேவனுடைய வசனம்‌ உண்மையானது! யெகோவாவே தேவன்‌! 
நான்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிவது அவசியம்‌!” என்று கூறுவீர்கள்‌ என்று நான்‌ 
நம்புகிறேன்‌. 





குறிப்புக்கள்‌ 

வேதாகமத்தை விமர்சிப்பவர்கள்‌ “மூன்றாம்‌ வருஷமாகையில்‌”” என்ற 
சொற்றொடருக்கும்‌, புதிய ஏற்பாடு இந்தப்‌ பஞ்சம்‌ மூன்றரை வருஷங்கள்‌ நீடித்தது என்று 
கூறுகிற உண்மைக்கும்‌ இடையில்‌ முரண்பாட்டைக்‌ கண்டறிய முயற்சி செய்துள்ளனர்‌. 
எலியா அனேகமாக கேத்‌ ஆற்றண்டையில்‌ ஏறக்குறைய ஒரு ஆண்டையும்‌ சாறிபாத்‌ ஊரில்‌ 
இரண்டரை ஆண்டுகளையும்‌ (“மூன்றாம்‌ வருஷமாகையில்‌”) செலவிட்டிருக்கலாம்‌. இது 
மூன்றரை ஆண்டுகளாகிறது. “ஆசேரா என்ற தெய்வம்‌ உட்படப்‌ பாகால்‌ வணக்கத்தின்‌ 
பல்வேறு வடிவங்கள்‌ அறிமுகப்படுத்தப்‌ பட்டிருந்த காரணத்தினால்‌ இங்கு [பாகால்கள்‌ 
என்ற] பன்மை வடிவம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. “அமெரிக்காவில்‌ 1800களின்‌ பிற்பகுதி 
யில்‌ கர்த்தருடைய சபை ஆராதனையில்‌ இசைக்கருவிகள்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது 
என்பது இங்கு கருதப்பட வேண்டியதொரு விஷயமாக உள்ளது. இசைக்கருவிகளை 
அறிமுகப்படுத்தியவர்கள்‌, அதை எதிர்ப்ப வர்களைப்‌ பிரிவினைக்குக்‌ காரணமானவர்கள்‌ 
என்று கூறினர்‌. எதிர்த்தவர்கள்‌, “நீங்கள்தாம்‌ [பிரிவினை ஏற்படுத்தும்‌] ஆப்பைச்‌ 
செலுத்துகிறீர்கள்‌!” என்று பதிலளித்தனர்‌ (ரோமர்‌ 16:17). *“கர்மேல்‌” என்பது “தோட்ட 
நிலம்‌” அல்லது “பூங்கா” என்று அர்த்தப்படுகிறது. இது வடக்கு இஸ்ரவேலில்‌ மிகவும்‌ 
வளம்‌ பொருந்திய நிலப்பகுதியாக இருந்தது. கர்மேல்‌ “மலை” என்பது உண்மையில்‌, 
பன்னிரெண்டு மைல்கள்‌ நீளமுள்ள ஒரு குன்றாகும்‌. இப்போது ஏல்‌ முஹரகா, அதாவது 
“தகனம்‌ செய்தலின்‌ இடம்‌” என்று அழைக்கப்படும்‌ மிக உயர்ந்த இடம்தான்‌, பாகாலின்‌ 
தூர்க்கதரிசிகளுடன்‌ [எலியா] எதிர்கொள்ளுதலைக்‌ கொண்டிருந்ததாகப்‌ பாரம்பரிய 
மாகக்‌ கூறப்படுகிற இடமாகும்‌. *சபைக்குழுமத்தில்‌ இருப்பவர்களின்‌ எண்ணிக்கையை 
மதிப்பிடுங்கள்‌, பின்பு அது 450 ஆவதற்கு அத்துடன்‌ கூட்டுதல்‌, அதை இரட்டிப்பாக்குதல்‌, 
அதிலிருந்து கழித்தல்‌ அல்லது அவசியமான வேறு எந்தச்‌ செயலையாவது செய்யுங்கள்‌. 
‘Clyde M. Miller, First and Second Kings, Living Word Commentary (Abilene, Tex.: A.C.U. Press, 
1991), 7:272. “இந்த வார்த்தை நல்லதாக உள்ளது” என்பதே எபிரெய மொழியின்‌ நேரடி 
அர்த்த மாகும்‌. 
என்பதற்கான அதே எபிரெய வார்த்தையில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 





““அடினார்கள்‌” என்பது 21ம்‌ வசனத்தில்‌ உள்ள “குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌” 
இவ்விரண்டும்‌ “நொண்டினார்கள்‌”” என்ற நேரடியான அர்த்தம்‌ கொண்டுள்ளன. 
“அவர்கள்‌ பீடத்தின்‌ மீது நொண்டியடித்தனர்‌” என்று ஒரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது. 
அவர்கள்‌ செய்த விஷயம்‌ கோமாளித்தனமாக உள்ளது. “இது பாகால்‌ ஆராதனையின்‌ 
பதிவேடுகள்‌ மற்றும்‌ அத்துடன்‌ கூடுதலாக மற்ற விக்கிரக ஆராதனையின்‌ பதிவேடுகள்‌ 
ஆகியவையாக உள்ளன. அந்த ஆறு இன்றைய நாள்‌ வரைக்கும்‌ ஓடுகிறது. அது அரபி 
மொழியில்‌ “கொலையின்‌ ஆறு” என்று அழைக்கப்படுகிறது. அது பலஸ்தீனத்தில்‌ 
யோர்தானுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஆறாக உள்ளது. 

"இது மின்னலாக இருந்தது என்று விளக்கவுரையாளர்கள்‌ அடிக்கடி கருத்துத்‌ 
தெரிவிக்கின்றனர்‌. இருப்பினும்‌ குறைந்தபட்சம்‌ பின்வரும்‌ இரு காரணங்களினால்‌, இது 
சாதாரண மின்னலாக இருக்கவில்லை என்று நாம்‌ அறிகிறோம்‌: (1) அது கற்கள்‌ மண்‌ 


84 


முதலானவற்றைப்‌ பட்சித்தது. சாதாரண மின்னல்‌ அதைச்‌ செய்வதில்லை. (2) அது மேக 
மற்ற ஆகாயத்தில்‌ இருந்து இறங்கியது (வசனம்‌ 43). “நேரம்‌ அனுமதித்ததென்றால்‌ இங்கு 
எசேக்கியா 22:23-30ஐப்‌ பயன்படுத்துங்கள்‌. 








காட்சி - உதவிக்‌ குறிப்புகள்‌ 
நீங்கள்‌ உங்கள்‌ வார்த்தைகள்‌ மற்றும்‌ உடல்‌ அசைவுகளினால்‌ இந்தப்‌ 
பாடத்தின்‌ மன எழுச்சியூட்டும்‌ காட்சிகளை உயிருடன்‌ கொண்டுவருகையில்‌, 
பிரசங்கியார்‌ அல்லது போதகர்கள்‌ என்ற வகையில்‌ நீங்களே “காட்சி உதவியாக” 
இருக்கிறீர்கள்‌. இந்த எடுத்துரைப்பில்‌ உங்களையே முன்வையுங்கள்‌! 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. 1 இராஜாக்கள்‌ 18ம்‌ அதிகாரம்‌, வேதாகமத்தில்‌ மிகவும்‌ 
மனழுச்சியூட்டும்‌ அதிகாரங்களில்‌ ஒன்றாக உள்ளது. 

B. இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌, எதிர்கொள்ளுதல்களின்‌ வரிசை 
ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌. எலியா, ஒருவர்‌ அல்லது அதற்கு 
மேற்பட்டவர்களால்‌ திரும்பத்‌ திரும்ப எதிர்கொள்ளப்படுகிறார்‌. 

1 ஒரு தெய்வீக எதிர்கொள்ளுதல்‌ (18:1, 2௮) 

A. தேவனுக்கும்‌ எலியாவுக்கும்‌ இடையில்‌ ஒரு தெய்வீகத்துவ எதிர்‌ 
கொள்ளுதல்‌ நடக்கிறது. 

B. தேவன்‌, “போ” என்று கூறுகிறார்‌, மற்றும்‌ எலியா கீழ்ப்படி கிறார்‌. 

11. ஒரு அருளிரக்கமுள்ள எதிர்கொள்ளுதல்‌ (18:2ஆ-16) 

A. இவ்வசனங்களில்‌, எலியாவும்‌ ஆகாபும்‌ எவ்வாறு ஒன்றுகூடினர்‌ 
என்பதைக்‌ கூறுகிற பக்க வரலாறு ஒன்று அடங்கியுள்ளது. அது 
ஓபதியா மற்றும்‌ எலியா ஆகியோருக்கு இடையில்‌ நடந்த எதிர்‌ 
கொள்ளுதல்‌ ஆகும்‌. 

B. ஆகாபின்‌ வேலைக்காரரான ஒபதியா, ஆகாபின்‌ மிருகங்களுக்குப்‌ 
புல்வெளிகளைக்‌ கண்டறியச்‌ சென்றுள்ளார்‌. அவர்‌ 
தேடிக்கொண்டிருக்கையில்‌, அவர்‌ எலியாவைச்‌ சந்திக்கிறார்‌. 
அவரிடத்தில்‌ எலியா, “இதோ, எலியா இங்கிருக்றொர்‌” என்று 
அரசரிடம்‌ கூறும்படி சொல்லுகிறார்‌ (வசனம்‌ 11). இது ஒபதி 
யாவைக்‌ கலங்கச்‌ செய்கிறது (வசனங்கள்‌ 9-12), ஆனால்‌ எலியா 
அவருக்கு மறு உறுதி அளிக்கிறார்‌ (வசனம்‌ 15). 

111. ஓரு அரசத்துவ எதிர்கொள்ளுதல்‌ (18:17-20) 

A. ஆகாபும்‌ எலியாவும்‌ கடந்த மூன்றுக்கும்‌ அதிகமான 
ஆண்டுகளில்‌ முதன்முறையாக முகமுகமாய்ச்‌ சந்திக்கின்றனர்‌. 
எலியாவே எல்லா இடர்ப்பாடுகளுக்கும்‌ பொறுப்பாளி என்று 





ஆகாப்‌ குற்றம்‌ சுமத்துகிறார்‌ (வசனங்கள 2ஆ, 17), ஆனால்‌ 
எலியா அச்சுறுத்தப்படாது இருக்கிறார்‌ (வசனம்‌ 18). (மக்கள்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போகிறபோது, அதனால்‌ விளையும்‌ 


85 


86 


பிரச்சனைகளுக்கு அவர்களே பொறுப்பாளிகள்‌ ஆகின்றனர்‌; 
அவர்களை எதிர்த்து நிற்கும்‌ மக்கள்‌ பொறுப்பாளிகள்‌ ஆவதில்லை! 
காண்க: ரோமர்‌ 16:17.) 
B. பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளைக்‌ கார்மேல்‌ மலையில்‌ ஒன்றுகூட்டும்படி 
ஆகாபிடம்‌ எலியா கூறுகிறார்‌ (வசனம்‌ 19). 
1. கர்மேல்‌ மலையானது பலரால்‌ ஒரு பரிசுத்த இடம்‌ என்று 
கருதப்பட்டிருந்தது. 
2. அது உண்மையான ஆராதனைக்குப்‌ பதிலியாக விக்ரெக 
ஆராதனை இடம்‌ பெற்றிருந்த ஒரு உயரமான இடமாக 
இருந்தது. 


3. அது ஒரு வியூகத்துவமான இடமாக இருந்தது. 
17. ஒரு தனிப்பட்ட எதிர்கொள்ளுதல்‌ (18:21-24) 


A. கர்மேல்‌ மலையில்‌ இருந்த குழுக்களை [மனதில்‌] சித்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

1. ஒருபுறத்தில்‌ பின்வருபவர்கள்‌ உள்ளனர்‌: 

௨. பாகாலின்‌ 450 தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களின்‌ 
தோழர்களும்‌. 

ம. இஸ்ரவேலில்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌: மக்களில்‌ 
மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌, மக்களின்‌ தலைவர்கள்‌ 
மற்றும்‌ பிறர்‌. 

௦. அரசர்‌ மற்றும்‌ அவருடைய குழுவினர்‌. 

2. இன்னொரு புறத்தில்‌, தனியாக ஒருவர்‌ நிற்கிறார்‌: எலியா. 
அவருக்காக நீங்கள்‌ வருத்தப்பட வேண்டாம்‌. 

௨. அது 1,000க்கு 1 போட்டியாக இருத்தலாக இல்லை; அது 
1,000க்கு 1 கூட்டல்‌ தேவன்‌ என்பதாக இருந்தது. 

b. எலியா இங்கு கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ அவர்‌ பேசும்‌ ஒவ்வொரு முறையும்‌, 
அது அதிகாரத்துவத்துடன்‌ உள்ளது; வழக்கமாக அது 
ஒரு கட்டளையாக உள்ளது. 

B. கார்மேல்‌ மலையில்‌ கர்க்ககரிசிகளுடனோ அல்லது அரசருடனோ, 
எலியாவின்‌ முதல்‌ எதிர்கொள்ளுதல்‌ இருக்கவில்லை, ஆனால்‌ அது 
மக்களுடனானதாக உள்ளது. 

1. எலியா, “இது முடிவெடுக்கும்‌ வேளையாக உள்ளது!” என்று 
கூறுகிறார்‌ (வசனம்‌ 21௮). 

2. அவருக்கு மக்கள்‌ “ஒரு வார்த்தையும்‌” பதில்‌ அளிக்கவில்லை 
(வசனம்‌ 21௮). அவர்கள்‌ இன்னமும்‌ தங்களை ஒப்புவித்து 
விளைவுகளைச்‌ சந்திக்க மனவிருப்பம்‌ கொண்டிருக்க 
வில்லை. 

3. எலியா ஒரு முன்மொழிதலை ஏற்படுத்துகிறார்‌ (வசனங்கள்‌ 
22-24)! 

௨. பாகால்‌, இயற்கையின்‌ கடவுளாக யூகிக்கப்பட்டிருந்தான்‌ 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. சூரியனே அவனது 
அரியணை என்று யூதிக்கப்பட்டிருந்தது. 








ட இது உண்மையாக இருந்திருந்தால்‌, அக்கினியை 
அனுப்புதல்‌ என்பது அவனுக்குப்‌ பிள்ளை 
விளையாட்டாக இருந்திருக்க வேண்டும்‌. 

4. மக்கள்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌ (வசனம்‌ 24ஆ). NASB 
வேதாகமத்தில்‌ “அது ஒரு நல்ல கருத்தாக உள்ளது” என்று 
இருக்கிறது. 

V. ஒரு இறையியல்‌ ரீதியான எதிர்கொள்ளுதல்‌ (18:25-29) 

A. முதன்‌ முறையாக எலியா, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
நேரடியாகப்‌ பேசுகிறார்‌ (வசனம்‌ 25). 

1. தாம்‌ எடுத்துரைத்த முன்மொழிதல்‌ நியாயமானதென்று 
அவர்கள்‌ நினைக்கின்றனரா என்று அவர்களிடத்தில்‌ அவர்‌ 
கேட்கவில்லை; அவர்களுக்கு அவர்‌ கட்டளை இ 

2. அவர்கள்‌ அதைச்‌ செய்ய வேண்டும்‌ அல்லது 
முன்னதாகவே தங்கள்‌ தோல்வியை மக்களுக்கு முன்பாக 
ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. 

B. 26 முதல்‌ 29 வரையிலான வசனங்களில்‌, வீணான மதத்தின்‌ 
கூச்சல்‌ மற்றும்‌ வெறிபிடித்த கவலைக்குரிய காட்சியை நாம்‌ 
கொண்டுள்ளோம்‌. 

1. பலர்‌ ஒரு காட்சி அல்லது வலிவு மற்றும்‌ வலிவார்ந்த தன்மை 
யினால்‌ மனம்‌ ஈர்க்கப்படுகின்றனர்‌. அடுத்த ஆறு அல்லது 
ஏழு மணி நேரங்களுக்குப்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ செயல்‌ 
துடிப்பு நிறைந்தவர்களாக, மாபெரும்‌ காட்சி ஒன்றை 
அரங்கேற்றுபவர்களாக இருப்பார்கள்‌! 

2. எலியாவின்‌ ஏளனம்‌ (வசனம்‌ 27) இருமடங்கு நோக்கம்‌ 


கொண்டுள்ளது: 
௨. அவர்‌ புறதெய்வ மதங்களின்‌ பலவீனத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌. 


b. அவர்‌ தீர்க்கதரிசிகளின்‌ நடவடிக்கைகள்‌ எவ்வளவு 
மதியீனமாக உள்ளன என்று சுட்டிக்காண்பிப்பதினால்‌ 
வெகுஜனத்தின்‌ வெறியில்‌ பிடிபட்டு இருந்த மக்களை 
முந்திச்‌ செயல்படுவதில்‌ இருந்து தடுக்கிறார்‌. 

VL. ஒரு தீர்மானமான எதிர்கொள்ளுதல்‌ (18:30-35) 

A. இப்போது எலியாவின்‌ முறையாக உள்ளது. அவர்‌ மக்களை 
ஒன்றுகூட்டி மீண்டும்‌ அவர்களை எதிர்கொள்கிறார்‌. 

B. தகர்த்துப்‌ போடப்பட்டிருந்த யெகோவாவின்‌ பலிபீடத்தை அவர்‌ 
செப்பனிடுகிறார்‌. 

0. அவர்‌ பலியை ஆயத்தப்படுத்தி, சூழ்சிக்கு இடம்‌ இல்லை என்று 
கருதப்படும்‌ வரையில்‌ அதைத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தண்ணீரால்‌ 
நனைக்கிறார்‌. (அருகில்‌ இருந்த கடலில்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ 


இருக்கிறது.) 
ம. முடிவெடுக்கும்‌ நேரத்திற்கென்று மக்களை அவர்‌ 
ஆயத்தப்படுத்துறொர்‌. 


VIL ஒரு ஜெபம்நிறைந்த எதிர்கொள்ளுதல்‌ (18:36-39) 


87 


A. 


6. 


எலியா மீண்டும்‌ அவரது தேவன்‌ முன்பாக இருக்கிறார்‌. பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ ஆறு அல்லது ஏழு மணி நேரம்‌ ஊளையிட்டிருந்தனர்‌. 
எலியாவின்‌ எளிய ஜெபம்‌ இரண்டு வசனங்களை மாத்திரம்‌ 
எடுத்துக்கொள்கிறது (வசனங்கள்‌ 36, 37). 


. வானத்தில்‌ இருந்து அக்கினி இறங்கி வந்து பலியையும்‌, கற்களையும்‌, 


மண்ணையும்‌ மற்றும்‌ தண்ணீரையும்‌ பட்சிக்றெது (வசனம்‌ 38)! 
பல ஆண்டுகளில்‌ முதல்‌ முறையாக யெகோவாவினுடைய நாமம்‌ 
மக்களின்‌ உதடுகளில்‌ உச்சரிக்கப்படுகிறது (வசனம்‌ 39)! 


VII. ஒரு நடைமுறை எதிர்கொள்ளுதல்‌ (18:40) 


A. 
B. 


முடிவுரை 


B. 


88 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ கொல்லப்படுகின்றனர்‌. 

நாட்டில்‌ ஆவிக்குரிய ஆபத்தான நிலைக்குத்‌ தீவிரமான அறுவைச்‌ 
சிக்க்கை தேவையாக உள்ளது: அது எல்லாவற்றையும்‌ எடுத்து 
விடுங்கள்‌; எதையும்‌ தவற விடாதீர்கள்‌! 


இன்றைய நாட்களில்‌ நாம்‌ இன்னமும்‌ மக்களின்‌ அடிப்படைக்‌ 
குழுக்கள்‌ பலவற்றை நாம்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

1. எலியாவைப்‌ போன்றவர்கள்‌: தேவனுக்கும்‌ அவரது சித்தத்கைச்‌ 
செய்வதற்கும்‌ தங்களை முற்றிலும்‌ அர்ப்பணித்தவர்கள்‌. 

2. பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளைப்‌ போன்றவர்கள்‌: பாவத்தில்‌ 
கடினப்பட்டுப்போய்‌, அநீதிக்கென்று தங்களை அர்ப்பணித்துக்‌ 
கொண்ட வர்கள்‌. 

3. இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போன்றவர்கள்‌: பிரிவுபட்ட 
பற்றுறுதியுடன்‌, “இரு நினைவுகளில்‌ குந்திக்‌ குந்தி 
நடப்பவர்கள்‌” (8757). 

நம்மை நாமே, இஸ்ரவேல்‌ மக்களைப்‌ போன்று மூன்றாவது 
குழுவில்‌ இருப்பவர்களாகக்‌ காணலாம்‌. விஷயம்‌ அவ்வாறு 
இருந்தால்‌, இந்தப்‌ பாடமானது நமக்கு ஒரு விசேஷித்த செய்தி 
யைக்‌ கொண்டுள்ளது. 

1. கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌, நம்மைக்‌ கர்த்தருக்கென்று 
முற்றிலுமாக அர்ப்பணிக்கும்படி நமது மனங்களில்‌ முடிவு 
செய்தல்‌ அவசியமாக உள்ளது! 

2. நம்மை நம்பி இணங்கச்‌ செய்வதற்கு வானத்தில்‌ இருந்து 
அக்கினி எதுவும்‌ வராது, ஆனால்‌ தேவனுடைய வசனமானது 
அக்கனியைப்‌ போன்றதாக உள்ளது (எரேமியா 5:14; 23:29); 
அது வல்லமை நிறைந்ததாக உள்ளது! ரோமர்‌ 1:16ம்‌ வசனம்‌, 
சுவிசேஷத்தை “விசுவாசிக்றெவனெவனோ அவனுக்கு 
இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருக்கிறது” 
என்று கூறுறெது. 

3. இன்றைய நாட்களிலும்‌ ௮/பப்ணீடட/்ள மக்களைத்‌ தேவன்‌ 
இன்னமும்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்‌! 


6 
பதீல்‌ அளிக்கப்ப ட 
லெபத்தீன்‌ இரகசியம்‌ 


(1 இராகாக்கள்‌ 18: 41-46] 


எலியா, பாகாலின்‌ 450 இர்க்கதரிசுகளுக்கு அறைகூவல்‌ விடுத்து அவர்களைக்‌ 
கொன்ற நாள்‌, அவரது வாழ்வின்‌ மாபெரும்‌ நாளாக இருந்தது என்று மக்களில்‌ 
பலர்‌ நினைக்கின்றனர்‌. கார்மேல்‌ மலையில்‌ நடந்த காட்சியைப்‌ பற்றி நாம்‌ 
வாசித்திருக்கிறோம்‌. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது பற்றியும்‌, மக்கள்‌ 
“யெகோவாவே தேவனாக இருக்கிறார்‌” என்று சப்தமிட்டதையும்‌ கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ கொல்லப்பட்டகையும்‌ பற்றி நாம்‌ வாசித்திருக்கிறோம்‌. 
அந்த நிகழ்ச்சியின்‌ முடிவில்‌, கள்ளத்‌ தீர்க்ககரிசிகளின்‌ உடல்கள்‌ கசோன்‌ 
ஆற்றங்கரையில்‌ புதைக்கப்படாத நிலையில்‌ கோரமான குவியல்களாகக்‌ 
கிடந்தன, அவற்றை அரசர்‌ பார்த்தபோது, அனேகமாக அவரது கண்கள்‌ தட்டுப்‌ 
போல்‌ அகன்றிருக்கலாம்‌. நாடகம்‌ முடிந்தது மற்றும்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
எஞ்சிய கடைசிப்‌ பகுதி “தேவர்களின்‌ யுத்தம்‌” என்ற வரலாற்றிற்கு ஒரு 
பிற்சேர்க்கையாக மாத்திரமே உள்ளது என்று நாம்‌ நினைக்கலாம்‌. 

விஷயம்‌ அவ்வாறு இருக்கவில்லை; உச்சக்காட்சி இனி வரவேண்டியதாக 
உள்ளது. 1 இராஜாக்கள்‌ 18:1ஐக்‌ கண்ணோக்குங்கள்‌: “கர்த்தருடைய 
வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி: நீ போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி; 
ரன்‌ தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ கட்டனையிடிவேன்‌ என்றா.” (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது.) மழையை அனுப்புதல்‌ என்பதே 18ம்‌ அதிகாரத்தின்‌ எல்லா 
விஷயமுமாக உள்ளது. மழை வருவதற்கு முன்னர்‌ எலியா, கர்மேல்‌ மலையில்‌ 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ எல்லாரையும்‌ ஒன்றுகூட்டி, அங்கு அவர்‌ நாடளாவிய மனந்‌ 





திரும்புதலின்‌ செயல்விளக்கத்தைக்‌ கொண்டுவரக்‌ கூடுவதற்காக, அவர்‌ தம்மை 
ஆகாபுக்குக்‌ காண்பிக்க வேண்டியிருந்தது. அது நிறைவேற்றப்பட்டவுடன்‌, அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற்றப்பட முடிந்தது. 

நாம்‌ காணப்போகிறபடி, ஜெபத்திற்குப்‌ பதில்‌ என்ற வகையில்‌ அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற்றப்பட்டது. “பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ 
இரகசியம்‌” பற்றி நாம்‌ ஆராய்ந்து பார்க்கையில்‌, 1 இராஜாக்கள்‌ 18:41-46ல்‌ 
ஜெபத்தின்‌ மீதான முக்கியமான பாடங்கள்‌ கற்றுக்கொள்ளப்பட முடியும்‌. 
ஜெபத்திற்கான ஒரு மாபெரும்‌ உதாரணத்கைக்‌ குறிப்பிடும்படி நம்மிடத்தில்‌ 
கேட்கப்பட்டால்‌ எப்படியிருக்கும்‌? ஒருவேளை நாம்‌ இயேசுவை அல்லது 
பவுலைக்‌ குறிப்பிடுவோம்‌. நாம்‌ பழைய ஏற்பாட்டில்‌ கட்டுப்பட்டிருந்தால்‌, 
ஒருவேளை நாம்‌ தாவீதைக்‌ குறிப்பிடுவோம்‌. இருப்பினும்‌ யாக்கோபு, தமது 
நிருபத்தில்‌ குறைவான தெளிவுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை ஏற்படுத்தினார்‌. 

யாக்கோபுவின்‌ தேர்ந்தெடுப்பை மதித்து உணருவதற்கு, பின்வரும்‌ இரண்டு 





89 


உண்மைகளைச்‌ சிந்தையில்‌ காத்துக்கொள்ளுங்கள்‌: (1) கிறிஸ்தவர்களுக்கு 
எழுதப்பட்ட வேறு எந்த நிருபத்தைக்‌ காட்டிலும்‌ யாக்கோபுவின்‌ சிறிய நிருபம்‌, 
ஜெபத்தைப்‌ பற்றி அதிகமாகக்‌ கூறுகிறது. (2) யாக்கோபு தாமே ஜெபத்தின்‌ 
மாபெரும்‌ மனிதராக இருந்தார்‌. அவர்‌ ஜெபம்பண்ணுவதற்கு அதிக நேரம்‌ 
முழங்காலில்‌ இருந்ததால்‌ அவரது முழங்கால்கள்‌ ஒட்டகத்தின்‌ முழங்கால்கள்‌ 
போன்று கடினமாயின என்று பாரம்பரியம்‌ கூறுகிறது. 

யாக்கோபு யாரைத்‌ தேர்ந்துகொண்டார்‌? 


நீதிமான்‌ செய்யும்‌ ஊக்கமான வேண்டுதல்‌ மிகவும்‌ 
பெலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்‌ 
பாடுள்ள மனுஷனாயிருந்தும்‌, மழைபெய்யாதபடிக்குக்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணினான்‌, அப்பொழுது மூன்றுவருஷமும்‌ ஆறு மாதமும்‌ 
பூமியின்மேல்‌ மழை பெய்யவில்லை. மறுபடியும்‌ ஜெபம்பண்ணினான்‌, 
அப்பொழுது வானம்‌ மழையைப்‌ பொழிந்தது, பூமி தன்‌ பலனைத்‌ தந்தது 
(யாக்கோபு 5:16-18). 


யாக்கோபு, எலியாவைத்‌ தமது உதாரணமாகத்‌ தேர்ந்துகொண்டார்‌. அவர்‌ 
எலியாவின்‌ வாழ்வில்‌ இருந்து தோந்துகொண்ட நிகழ்ச்சிகளைக்‌ கவனியுங்கள்‌: 
அது மரித்துப்போன மகனை எழுப்பிய ஜெபமல்ல, அது அக்கினியை கீழே 
இறக்கிய ஜெபமல்ல, ஆனால்‌ அது மழை வராதிருக்கும்படி செய்யப்பட்ட ஜெபம்‌ 
மற்றும்‌ மழை மீண்டும்‌ வரும்படி செய்யப்பட்ட ஜெபம்‌ ஆகியவையே. 

“பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியத்தை” கண்டறிவதற்கு, 
1 இராஜாக்கள்‌ 18:41-46 மற்றும்‌ யாக்கோபு 5:16-18 ஆகியவற்றை நாம்‌ ஒன்றாக 
ஆராய்வோம்‌. 


வல்லமை நிறைந்த ஜெபம்‌ 

எலியா மனிதரில்‌ இருந்து மறைந்திருந்தது மற்றும்‌ மனிதரை எதிர்‌ 
கொண்டது ஆகியவற்றை நாம்‌ கண்டிருக்கிறோம்‌. இப்போது நாம்‌, அவர்‌ 
தேவனுடன்‌ செய்தித்‌ தொடர்பில்‌ இருப்பதைக்‌ கவனிப்போமாக. 

“பின்பு எலியா ஆகாபை நோக்கி: நீர்‌ போம்‌, போஜனபானம்பண்ணும்‌” 
என்று கூறினார்‌ (1 இராஜாக்கள்‌ 18:41அ). ஆகாப்‌, எலியாவுடனும்‌ பாகாலின்‌ 
தர்க்கதரிசிகளுடனும்‌ மலையின்‌ அடிவாரத்தில்‌ இருந்த கசோன்‌ ஆற்றங்கரையில்‌ 
இருந்தார்‌ என்பது உறுதி. அவர்‌ அனேகமாக அன்றைய நாள்‌ முழுவதும்‌ 
உணவு உண்ணாமல்‌ இருந்திருக்கலாம்‌. எலியா, “நீர்‌ போய்‌ உமது பெலத்தை 
ஈடுசெய்துகொள்ளும்‌” என்று கூறினார்‌. 

இது அவர்‌ பாகாலின்‌ கஇர்க்கதரிசிகளை நடத்திய வழிக்கு நேர்மாறா 
னதாக உள்ளது. நாம்‌, “அது நியாயமல்ல! இந்த மனிதர்‌ யேசபேலைத்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டிருந்ததாலும்‌ யேசபேல்‌ பாகாலின்‌ கீர்க்ககரிசிகளைக்‌ 
கொண்டுவந்ததாலும்‌, இவரே பொறுப்பாளியாக இருந்தார்‌. இப்போது அந்தக்‌ 
கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ கொல்லப்பட்டுள்ளனர்‌, ஆனால்‌ ஆகாப்‌ விருந்துக்கு 
அழைக்கப்பட்டுள்ளார்‌!” என்று மறுப்புரை தெரிவிக்கலாம்‌. 

நாம்‌ பின்வரும்‌ கருத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது: பழைய 
ஏற்பாடு முழுவதிலும்‌, தேவனால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவருக்கு 





90 


மதிப்பளித்தல்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது (சவுல்‌ “கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்ட வராக” இருந்த காரணத்தினால்‌ அவரைத்‌ தாவீது மதித்தார்‌, 
1 சாமுவேல்‌ 24:10 முதலியன). அந்த மனிதர்‌ தாம்‌ இருக்க வேண்டிய பிரகாரம்‌ 
இல்லை என்றாலும்கூட, அவரது பதவிநிலை தேவனால்‌ நியமிக்கப்பட்ட 
ஒன்றாக உள்ளது, எனவே அந்தப்‌ பதவிநிலைக்கு மதிப்பு இருந்தது. இதற்குச்‌ 
சமமான புதிய ஏற்பாட்டுப்பகுதி, நம்மால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை, 
அவர்கள்‌ பூரணப்பட்ட வர்கள்‌ என்பதற்காக அல்ல, ஆனால்‌ அவர்கள்‌ வகிக்கும்‌ 
பதவியினிமித்தம்‌ நாம்‌ மதிக்க வேண்டும்‌ என்பதாகும்‌ (ரோமர்‌ 13:1 ££.). 
எலியா, “பெருமழையின்‌ இரைச்சல்‌ கேட்கப்படுகிறது” என்று தொடர்ந்து 
கூறினார்‌ (வசனம்‌ 41௮). இது பெளதீகரீதியான சத்தமாக இருக்கவில்லை. 
ஆகாயத்தில்‌ ஒரு மேகம்கூடக்‌ காணப்படவில்லை (வசனம்‌ 43ஐக்‌ காண்க). 
எலியா, விசுவாசத்தின்‌ காதுகொண்டு மழையில்‌ இரைச்சலைக்‌ கேட்டார்‌. 
தேவன்‌, “நீ போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி; நான்‌ தேசத்தின்மேல்‌ 
மழையைக்‌ கட்டளையிடுவேன்‌” என்று கூறியிருந்தார்‌ (வசனம்‌ 1). எலியா, 
தேவனுடைய நிபந்தனையை நிறைவேற்றியிருந்தார்‌. அது மழை வரவேண்டிய 
நேரமாக இருந்தது, மற்றும்‌ அவ்வாறே வரும்‌ என்று எலியா விசுவாசித்தார்‌. 
“அகாப்‌ போஜனபானம்‌ பண்ணப்போனான்‌; பின்பு எலியா கர்மேல்‌ 
பர்வதத்தினுடைய சிகரத்தின்‌ மேல்‌ ஏறி[னார்‌]”” (வசனம்‌ 42௮). இருவரும்‌ 
மலையின்மீது ஏறிச்சென்றனர்‌.எலியா இன்னும்‌ உயரத்திற்குச்‌ சென்றார்‌. 
இருப்பினும்‌ அவர்கள்‌ அவ்வாறு சென்றதற்கான காரணங்களில்‌ இருந்த 
நேர்மாறைக்‌ கவனியுங்கள்‌: ஆகாப்‌ உண்ணவும்‌ குடிக்கவும்‌ மேலே சென்றார்‌, 
அதேவேளையில்‌ எலியா ஜெபிப்பதற்காக மேலே சென்றார்‌. அவர்‌, “தரையிலே 
பணிந்து, தன்‌ முகம்‌ தன்‌ முழுங்கால்பட குனிந்‌[தார்‌|” (வசனம்‌ 42ஆ). 
எலியா தரையில்‌ முழங்கால்படியிட்டு முன்னாகச்‌ சாய்ந்து, தமது தேவனுக்கு 
முன்பாகப்‌ பணிந்துகொண்டார்‌. இவ்வரலாற்றில்‌ “ஜெபித்தல்‌” என்ற வார்த்தை 
பயன்படுத்தப்படவில்லை, அல்லது எலியா என்ன சொன்னார்‌ என்பதும்‌ 
நமக்குக்‌ கூறப்படவில்லை. அவர்‌ ஜெபித்தார்‌ என்பது சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ 
இருந்து தெளிவாகிறது மற்றும்‌ அவர்‌ அகைச்‌ செய்தார்‌ என்பதை யாக்கோபு 
உறுதிப்படுத்துகறார்‌ (யாக்கோபு 5). 
அது நானாக இருந்திருந்தால்‌, நான்‌ ஓய்வெடுக்கச்‌ சென்றிருப்பேன்‌. 
“மிகவும்‌ நேரமாகிவிட்டது. இது ஒரு கடுமையான நாளாக இருந்துள்ளது. நான்‌ 
படுக்கைக்குச்‌ செல்லத்‌ தயாராக வேண்டும்‌ என்று நினைக்கிறேன்‌. ” அடுத்தநாள்‌ 
காலை வெற்றிப்பவனிக்கு ஆயத்தமாவதற்கு நான்‌ சென்றிருப்பேன்‌. இருப்பினும்‌ 
எலியா ஜெபிக்கச்‌ சென்றார்‌. நாம்‌, “வாக்குத்தத்தங்களின்‌ மீது நிற்கிறோம்‌” என்று 
பாடுகிறோம்‌; எலியா, வாக்குத்தத்தங்களின்‌ மீது முழுங்கால்படியிட்டிருந்தார்‌. 
“தன்‌ ஊழியக்காரனை நோக்கி: நீ போய்ச்‌ சமுத்திரமுகமாய்ப்‌ பார்‌ 
என்றான்‌” (வசனம்‌ 43௮). இங்குதான்‌ நாம்‌ முதன்முறையாக, எலியா ஒரு 
ஊழியக்காரனைக்‌ கொண்டிருந்தது பற்றி வாசிக்கிறோம்‌. அடுத்த அதி 
காரத்தில்‌ நாம்‌, இந்த ஊழியக்காரனைப்‌ பற்றிய தெளிவற்ற குறிப்பு ஒன்றைக்‌ 
கொண்டிருப்போம்‌, மற்றும்‌ அதன்பின்பு அவன்‌ இந்த வரலாற்றில்‌ இருந்து 
கடந்து சென்றுவிடுவான்‌. இது சாறிபாத்‌ ஊரில்‌ இருந்த விதவையின்‌ மகனும்‌, 
மரணத்தில்‌ இருந்து எலியா காப்பாற்றியவனுமான அதே பையன்தான்‌ என்று 
யூதப்பாரம்பரியம்‌ கூறுகிறது.' அவன்‌ யாராக இருந்தாலும்‌, அவனிடத்தில்‌ 


91 


எலியா, “நீ போய்ச்‌ சமுத்திரமுகமாய்ப்‌ பார்‌” என்று கூறினார்‌. இந்த ஜெபம்‌ 
ஏறெடுக்கப்பட்ட இடமாகப்‌ பாரம்பரியமாகக்‌ கருதப்படும்‌ இடத்திலிருந்து, 
அனேகமாக பதினைந்தில்‌ இருந்து இருபது கஜங்கள்‌ வரையிலான ஒரு 
சிறிய ஏற்றத்தில்‌, அந்த வேலைக்காரன்‌ மத்தியதரைக்கடலின்‌ அருமையான 
காட்சியைப்‌ பெறக்கூடியதான ஒரு உயர்ந்த இடம்‌ உள்ளது. 

“அவன்‌ போய்ப்‌ பார்த்து, ஒன்றும்‌ இல்லை என்றான்‌; நீ இன்னும்‌ ஏழுதரம்‌ 
போய்ப்‌ பார்‌ என்றான்‌” (வசனம்‌ 438ஆ). எலியா “ஓட்டச்‌ சுற்றுகளை எண்ணுகிற” 
பயிற்சியாளராக இருக்கவில்லை: “அது ஒருமுறை, அது இருமுறை, அது மூன்று 
முறை.” மாறாக நிகழ்ச்சிகள்‌ திரும்பத்‌ திரும்ப வரிசையாக வந்திருக்க வேண்டும்‌. 
எலியா ஜெபித்த பின்பு, அவர்‌ தமது வேலைக்காரனிடத்தில்‌, “போய்ப்‌ பார்‌” 
என்று கூறினார்‌. அந்த வேலைக்காரன்‌ அதைச்‌ செய்து, திரும்பிவந்து, “ஒன்றும்‌ 
இல்லை” என்று கூறினான்‌. எலியா இன்னும்‌ அதிகமாக ஜெபித்து, பின்பு 
“இரண்டாம்‌ முறையாகப்‌ பார்‌” என்றார்‌. வேலைக்காரன்‌ சென்று பார்த்து, 
திரும்பிவந்து, “இன்னும்‌ அங்கு ஒன்றுமில்லை” என்று கூறினான்‌. அதுபோன்றே 
மூன்றாவது முறை, நான்காவது, ஐந்தாவது மற்றும்‌ ஆறாவது முறையும்‌ நடந்தது, 
ஏழாவது முறை வரும்வரையில்‌ இவ்வாறே நடந்தது. 

“ஏழாந்தரம்‌ இவன்‌: சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை 
அத்தனைச்‌ சிறிய மேகம்‌ எழும்புகிறது என்றான்‌” (வசனம்‌ 44௮). அது ஒரு 
மனிதனின்‌ உள்ளங்கை அளவே இருந்த ஒரு சிறிய மேகமாக மாத்திரம்‌ இருந்தது, 
ஆனால்‌ அது எலியாவுக்குப்‌ போதுமானதாக இருந்தது. 

எலியா, “நீ போய்‌, ஆகாபை நோக்கி: மழை உம்மைத்‌ தடை செய்யாதபடிக்கு 
இரதத்தைப்‌ பூட்டி, போய்விடும்‌ என்று சொல்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 44ஆ). 
என்ன ஆயத்தப்படுதல்‌ அவசியமாக இருந்தது என்று எனக்கு உறுதியாகத்‌ 
தெரியவில்லை. ஆகாப்‌ தனது மழைமுக்காட்டை போட்டுக்கொள்ள வேண்டி 
இருந்தது அல்லது தனது மாற்றக்கூடிய இரதத்தின்‌ மீது மழைத்தடுப்பைப்‌ 
போட வேண்டியிருந்தது என்று யாரோ ஒருவர்‌ கருத்துத்‌ தெரிவித்துள்ளார்‌. 








அனேகமாக அவர்‌ பயணத்திற்குத்‌ தயாராக வேண்டி இருந்திருக்கலாம்‌. சோன்‌ 
பள்ளதாக்கானது சேற்றுக்குளமாகி யெஸ்ரயேலுக்குச்‌ செல்லும்‌ சாலை கடக்க 
இயலாததாக ஆவதற்கு முன்னர்‌ அவர்‌ அங்கிருந்து புறப்பட வேண்டியதாக 
இருந்தது.” 

“அதற்குள்ளாக வானம்‌ மேகங்களினாலும்‌ காற்றினாலும்‌ கறுத்து பெருமழை 
உண்டாயிற்று” (வசனம்‌ 42௮). இந்த மழையானது, நீண்ட வறட்சிக்குப்‌ பின்பு 
நாம்‌ சிலவேளைகளில்‌ பெற்றுக்கொள்கிறதான, புழுதியைக்‌ கூட அமர்த்தா 
இருக்கிற சிற தூறலைப்போல இருக்கவில்லை, ஆனால்‌ உண்மையாகவே 
இது “மாபெரும்‌ மழையாக” அல்லது உங்கள்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ எவ்வாறு 
அழைக்கிறீர்களோ அந்த வகையிலானதாக [“பேய்மழையாக”] இருந்தது. 

“ஆகாப்‌ இரதத்தில்‌ ஏறி யெஸ்ரயேலுக்குப்‌ போனான்‌” (வசனம்‌ 45 ஆ. 
யெஸ்ரெயேலுக்குப்‌ பதினைந்து அல்லது இருபது மைல்கள்‌ தூரம்‌ இருந்தது. 
சமாரியா இஸ்ரவேலின்‌ தலைநகரமாக இருந்தது, ஆனால்‌ அரசருக்கு 
யெஸ்ரயேலிலும்‌ ஒரு அரண்மனை இருந்தது,” மற்றும்‌ ஆகாப்‌ அதை நோக்கச்‌ 
சென்றார்‌. 

“தர்த்தருடைய கை எலியாவின்மேல்‌ இருந்ததினால்‌, அவன்‌ தன்‌ அரையைக்‌ 
கட்டிக்கொண்டு, யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்குமுன்‌ ஓடினான்‌” 


92 


(வசனம்‌ 46). எலியா தமது நீண்ட அங்கியைத்‌ தமது கச்சைக்குக்‌ கீழாகச்‌ 
சுருட்டிக்‌ தமது கால்கள்‌ நன்கு நீட்டி மடிக்க முடியும்படி வைத்துக்கொண்டார்‌. 
அவருக்கு முன்பாக ஆகாப்‌ செல்லத்‌ தொடங்கினார்‌, ஆனால்‌ எலியா அவரைக்‌ 
கடந்து அருகாமையில்‌ இருந்த புறத்தடத்தில்‌ ஓடினார்‌. என்ன ஒரு நாள்‌! 

எலியாவின்‌ ஜெபம்‌ எவ்வளவு ஆச்சரியம்‌ நிறைந்த வகையில்‌ பதில்‌ 
அளிக்கப்பட்டிருந்தது! பதில்‌ அளிக்கப்பட்ட இந்த ஜெபத்தின்‌ மூன்று 
விளைவுகளைக்‌ கவனியுங்கள்‌: 

முதலாவது, இது நாடு முழுவதையும்‌ ஆசீர்வதித்தது. இது “ஒரு பெருமழை- 
யாக” இருந்தது, இது குட்டைகளையும்‌ ஏரிகளையும்‌ நிரப்பப்‌ போதுமானதாக 
இருந்தது, நீரோடைகளும்‌ ஆறுகளும்‌ மறுபடியும்‌ ஓடத்‌ தொடங்கி வைத்தது 
மற்றும்‌ நாட்டில்‌ நீர்மட்டம்‌ உயர்ந்தது. “வானம்‌ மழையைப்‌ பொழிந்தது, பூமி 
குன்‌ பலனைத்‌ தந்தது” (யாக்கோபு 5:18). 

இரண்டாவது, இது எலியாவை ஆசீர்வதித்தது. எலியாவினால்‌ இரதத்‌ 
திற்கு முன்பாக எப்படி ஓடி முடிந்தது? அது ஒரு நீண்ட மற்றும்‌ சக்திசெலவழிந்த 
நாளாக இருந்தது. எலியா அனேகமாக அந்த நாள்முழுவதும்‌ உணவு உண்ணாம 
லேயே இருந்திருப்பார்‌. “கர்த்தருடைய கை எலியாவின்மேல்‌ இருந்த[து]” என்று 
46ம்‌ வசனம்‌ கூறுகிறது. ஜெபம்‌ அந்தத்‌ திறனைக்‌ கொண்டுள்ளது. ஜெபமா 
னது மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்படும்போதிலும்‌, அது ஜெபிப்பவார்களை 
ஆசீர்வதிக்றெது. 

மூன்றாவது, அது ஆகாபை ஆசீர்வதித்தது, அவர்‌ மூலமாக நாடுமுழுவதையும்‌ 
ஆசீர்வதிக்கும்‌ வலிவைக்‌ கொண்டிருந்தது. ஆகாபின்‌ உயிர்‌ தப்புவிக்கப்பட்டது 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. நடந்த எல்லாவற்றையும்‌ அவர்‌ கண்டிருந்தார்‌. 
அவர்‌ தேவனால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவராகச்‌ செயல்படத்‌ தொடங்கவும்‌ 
நாட்டை முற்றிலும்‌ திருப்பவும்‌ இன்னொரு வாய்ப்பைக்‌ கொண்டிருந்தார்‌. 

சற்றுநேரம்‌ நீங்கள்‌ உங்களை ஆகாபின்‌ இடத்தில்‌ வைத்துப்‌ பாருங்கள்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ இரதத்தில்‌ ஏறி, யெஸ்ரயேலுக்குத்‌ இரும்பிப்‌ பயணம்‌ செல்லு 
கிறீர்கள்‌. உங்கள்‌ மீது இரவு ஏறக்குறைய கவிந்துள்ளது. ஆகாயமானது 
மேகங்களுடன்‌ கறுத்திருக்கிறது. உங்களால்‌ அரிதாகவே பார்க்க முடிகிறது. 
மழை கடுமையாகப்‌ பெய்து, உங்கள்‌ அரச உடைகளை நனைக்கிறது. உங்கள்‌ 
முகத்தில்‌ அடிக்கும்‌ குளிர்மழை, உண்மைநிலையை நீங்கள்‌ எதிர்கொள்ள 
உங்களை பலவந்தப்படுத்துகிறது. நடந்த எல்லாவற்றின்மீதும்‌ உங்கள்‌ சிந்தை 
திரும்பச்‌ செல்லுகிறது: காட்டுத்தனமான எலியா என்ற இந்த ஆள்‌ எங்கிருந்தோ 
இடீரென்று தோன்றி, தான்‌ கூறும்‌ வரையிலும்‌ மழை பெய்யாது என்றான்‌. பின்பு 
அவன்‌ பூமியின்‌ முகத்தில்‌ இருந்து மறைந்துவிட்டான்‌, மூன்றரை ஆண்டுகளாக 
மழையே இல்லை. பின்பு அவன்‌ திரும்பவும்‌ தோன்றி, எல்லாரையும்‌ கார்மேல்‌ 
மலைக்கு வரச்சொன்னான்‌. நீங்கள்‌ இதைப்போல்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை: 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, மக்கள்‌ கூக்குரலிட்டனர்‌, பாகாலின்‌ 450 
தீர்க்கதரிசிகள்‌ கொல்லப்பட்டனர்‌. “நான்‌ என்ன செய்யவேண்டும்‌?” என்று 
நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌. 

அப்போதுதான்‌ உங்களுக்குப்‌ பின்னால்‌, சளப்‌, சளப்‌, சளப்‌ என்ற சத்தத்தை 
நீங்கள்‌ கேட்கிறீர்கள்‌, உங்கள்‌ சிந்தனைகள்‌ இடைமறிக்கப்படுகின்றன. 
ஒரு கணத்தில்‌, காட்டுத்தனமான இந்த ஜீவன்‌ இருளில்‌ இருந்து வருகிறது, 
அவனது தலைமுடியில்‌ மழை ஊற்றுகிறது, அவனது நீண்ட கால்கள்‌ வெளியே 








93 


நீட்டுகின்றன. அவன்‌ உங்களைப்‌ பார்த்துப்‌ பற்களைக்‌ காட்டிவிட்டு, உங்களைக்‌ 
கடந்து செல்கிறான்‌, உங்களுக்கு முன்பாகச்‌ சென்று இருளில்‌ மறைகிறான்‌ - 
மற்றும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ இரதத்தை இழுத்துச்‌ செல்வதற்கு உங்களின்‌ மிகச்சிறந்த 
குதிரைகளைக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌! இவை யாவும்‌ ஆகாபின்‌ மனதில்‌ என்ன 
செய்தன என்பதை உங்களால்‌ கற்பனை செய்ய முடியும்‌! 

எலியா, யெஸ்ரெயேலின்‌ ஒலிமுக வாசல்களுக்கு ஓடிச்சென்று, என்ன 
நடக்கும்‌ என்று பார்ப்பதற்காக அங்கே காத்திருந்தார்‌. நாடானது இப்போது 
முற்றிலும்‌ திரும்பும்‌ என்று நம்புவதற்கு அவர்‌ ஒவ்வொரு காரணத்தையும்‌ 
கொண்டிருந்தார்‌. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின்‌ மூலமாக, 
அவர்‌ பாகாலியத்தின்‌ முதுகை முறித்திருந்தார்‌. 

இந்த வரலாறு நமக்குப்‌ போதிப்பது என்ன? ஜெபத்தில்‌ வல்லமை உள்ளது, 
தேவன்‌ ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளிக்கிறார்‌ என்று இந்த நிகழ்ச்சி போதிப்பதாக 
யாக்கோபு கூறுகிறார்‌: “நீதிமான்‌ செய்யும்‌ ஊக்கமான வேண்டுதல்‌ மிகவம்‌ 
பெனுசர்சரமாரம22இற7” (யாக்கோபு 5:16; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 
பின்வரும்‌ வல்லமை நிறைந்த மூன்று வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: ஜெபம்‌ 
“ஊக்கமுள்ளதாக” இருக்கிறது; ஜெபம்‌ சிலவற்றிற்கு “பெலனுள்ளதாக”” 
இருக்கிறது; ஜெபம்‌ “மிகவும்‌” பெலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு, அடுத்த 
இரண்டு வசனங்களில்‌ ஜெபத்தின்‌ வல்லமைக்கு நிரூபணத்தைத்‌ தருகிறார்‌: 





எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்‌ பாடுள்ள மனுஷனாயிருந்தும்‌, மழை 
பெய்யாதபடிக்குக்‌ கருத்தாய்‌ ஜெபம்பண்ணினான்‌, அப்பொழுது 
மூன்றுவருஷமும்‌ ஆறுமாதமும்‌ பூமியின்மீது மழை பெய்யவில்லை. 
மறுபடியும்‌ ஜெபம்பண்ணினான்‌, அப்பொழுது வானம்‌ மழையைப்‌ 
பொழிந்தது, பூமி தன்‌ பலனைத்‌ தந்தது (யாக்கோபு 5:17, 18). 





தேவன்‌, எலியாவின்‌ ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளித்தார்‌ மற்றும்‌ (மறைமுகக்‌ 
கருத்தில்‌) அவர்‌ உங்கள்‌ மற்றும்‌ எனது ஜெபங்களுக்கும்‌ பதில்‌ அளிப்பார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பாடத்தைக்‌ கற்றுக்கொள்ளுதல்‌ - மற்றும்‌ இதை நமது பிள்ளைகளுக்குப்‌ 
போதித்தல்‌ - அவசியமாக உள்ளது. 

ஒரு மனிதர்‌ ஜெபத்தைப்பற்றித்‌ தமது பிள்ளைகளுக்குப்‌ போதிக்க 
விரும்பினார்‌, அவர்‌ எந்த ஒரு பெற்றோராலும்‌ பலமாகப்‌ பரிந்துரைக்கப்படும்‌ 





செயல்முறை ஒன்றைக்கொண்டு தொடங்கினார்‌. அவரது முதல்‌ குழந்தை 
பிறந்தபோது, அவரும்‌ அவரது மனைவியும்‌ ஒரு சிறிய நோட்டுப்‌ புத்தகத்தை 
வாங்கினார்கள்‌. அதின்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌, ஒரு பகுதியில்‌ “நாங்கள்‌ 
கேட்கிறோம்‌” என்றும்‌ இன்னொரு பகுதியில்‌ “அவர்‌ பதில்‌ அளிக்கிறார்‌” 
என்றும்‌ எழுதினார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளுடன்‌ தங்களின்‌ 
தியானங்களின்போது, ஆண்டுகளினூடே அவர்கள்‌ தங்களின்‌ ஜெப 
வேண்டுகோள்களை “நாங்கள்‌ கேட்கிறோம்‌” என்ற பகுதியில்‌ எழுதினார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு ஜெபத்திற்குப்‌ பதில்‌ பெற்றுக்கொண்டபோது, அதை அவர்கள்‌ 
“அவர்‌ பதில்‌ அளிக்கிறார்‌” என்ற பகுதியில்‌ எழுதினார்கள்‌. தேவன்‌ ஜெபங்களுக்கு 
“ஆம்‌,” “இல்லை” அல்லது “சற்றுக்‌ காத்திரு” என்று பதில்‌ அளிக்கக்கூடும்‌ 
என்பதை அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினர்‌. 

எலியாவின்‌ விஷயத்தில்‌, தேவன்‌ ஒரு தெளிவான “ஆம்‌” என்பதைக்‌ கொண்டு 


94 


ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளித்த வேளையைப்‌ போன்ற விஷயமானது எப்போதும்‌ 
மன எழுச்சியூட்டக்‌ கூடியதாக உள்ளது. நோட்டுப்‌ புத்தகத்தைப்‌ பராமரித்த 
மனிதர்‌ “ஆம்‌” என்பதற்கு ஒரு விவரிப்பைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌, கர்த்தருக்கு 
முழுநேர ஊழியம்‌ செய்வதற்காக, தன்‌ வணிகத்தை நஷ்டத்தில்‌ விற்றுவிட்ட 
ஒரு தகப்பனைப்‌ பற்றிக்‌ கூறினார்‌. ஒருநாள்‌ பொருளாதார கஷ்டங்கள்‌ அதிக 
மாயின. மாலைவேளையில்‌ குடும்ப தியானத்தின்போது, அவர்களின்‌ நான்கு 
பையன்களில்‌ இளையவனான டிம்மி என்பவன்‌, “அப்பா, நான்‌ தேவனிடத்தில்‌ 
ஒரு சட்டை கேட்டால்‌ அவர்‌ அதைப்பற்றி வெறுப்படைவாரா?” என்று 











கேட்டான்‌. 
அதற்கு அந்தத்‌ தந்தை, “இல்லவே இல்லை” என்று பதில்‌ அளித்தார்‌. 
அவர்கள்‌ தங்களின்‌ ஜெபவேண்டுகோள்களுக்கான சிறிய நோட்டில்‌, 
“டிம்மிக்கு சட்டை” என்று எழுதிவைத்தனர்‌. நடைமுறைக்‌ காரியங்களை 





மனதில்‌ கொண்ட தாயார்‌, “7ம்‌ எண்‌ அளவு” என்று கூடுதலாக எழுதினார்‌. 
ஒவ்வொரு இரவிலும்‌ சட்டைக்கான ஜெபம்‌ ஏறெடுக்கப்படுவதை டிம்மி 
உறுதி செய்துகொண்டான்‌. அவர்கள்‌ பல வாரங்களாக ஒவ்வொரு இரவிலும்‌ 
சட்டைக்காக ஜெபித்தனர்‌. 

ஒருநாள்‌ அந்தத்‌ தாயார்‌, டல்லாஸ்ஸின்‌ டவுன்‌ பகுதியில்‌ இருந்த 
பல்பொருள்‌ அங்காடியை உரிமையாகக்‌ கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ 
வர்த்தகரிடத்தில்‌ இருந்து தொலைபேசி அழைப்பைப்‌ பெற்றாள்‌. அவர்‌, “நான்‌ 
இப்போதுதான்‌ ஐூ௰லை மாதத்திற்கான எங்களது இருப்பு நீக்கும்‌ விற்பனையை 
முடித்தேன்‌. உங்களுக்கு நான்கு பையன்கள்‌ இருப்பதை அறிந்துள்ள நான்‌, 
நீங்கள்‌ பயன்படுத்த ஏதுவாக என்னிடத்தில்‌ சில பொருட்கள்‌ உள்ளன என்று 
உங்களுக்குத்‌ தெரிவிக்கிறேன்‌. நீங்கள்‌ பையன்களுக்குப்‌ போடும்‌ சட்டைகளைப்‌ 
பயன்படுத்திக்கொள்ள முடியுமா?” என்று கேட்டார்‌. 

அந்தத்‌ தாயார்‌, “என்ன அளவு?” என்று கேட்டார்கள்‌. 

அதற்கு அவர்‌, “7ம்‌ எண்‌ அளவு” என்று கூறினார்‌. 

“நீங்கள்‌ எத்தனை சட்டைகள்‌ வைத்திருக்கிறீர்கள்‌?”” என்று தாயார்‌ 
கேட்டார்‌. 

அதற்கு அந்த வர்த்தகர்‌, “என்னிடத்தில்‌ பன்னிரெண்டு சட்டைகள்‌ 
உள்ளன” என்றார்‌. 

அன்று இரவு வழக்கம்போல டிம்மி, “மறக்க வேண்டாம்‌, நாம்‌ சட்டைக்காக 
ஜெபிப்போம்‌” என்று கூறினான்‌. 

தாய்‌ நோட்டுப்‌ புத்தகத்தைத்‌ திறந்து வைத்து, புன்னகை பூத்தவாறே, “ஆம்‌” 
என்று எழுதிவிட்டுப்‌ பின்பு, “டிம்மி, நாம்‌ சட்டைக்காக ஜெபிக்க வேண்டிய 
தில்லை. கர்த்தர்‌ உன்‌ ஜெபத்திற்கு பதில்‌ அளித்திருக்றொர்‌” என்று கூறினார்‌. 

“அவர்‌ பதில்‌ அளித்திருக்கிறாரா?” என்று அவன்‌ கேட்டான்‌. 

“அம்‌” என்று அந்தத்‌ தாயார்‌ கூறினார்கள்‌. 

சகோதரர்களில்‌ ஒருவன்‌ வெளியே சென்று, சட்டையை 
வாங்கிக்கொண்டுவந்து மேஜையின்மீது வைத்தான்‌. டிம்மியின்‌ கண்கள்‌ 
பெரிதாயின. சகோதரன்‌ வெளியே சென்று இன்னொரு சட்டையை 
வாங்கிக்‌ கொண்டு வந்தான்‌. அவன்‌ திரும்பவும்‌ வெளியே சென்றான்‌, 
திரும்பவும்‌ வெளியே சென்றான்‌, பன்னிரெண்டு சட்டைகள்‌ மேஜையின்மீது 
குவியும்வரையில்‌ அவ்வாறு சென்று சென்று திரும்பினான்‌. தேவன்‌ சட்டை 


95 


வியாபாரம்‌ செய்திருந்தார்‌ என்று டி.ம்மி நினைத்தான்‌. பையனுடைய தேவையில்‌ 
ஆர்வம்‌ இல்லாதவராகப்‌ பரலோகத்தின்‌ தேவன்‌ இருப்பதில்லை என்பதை அந்த 
இளைஞன்‌ நம்பும்படி செய்ய உங்களால்‌ ஒருக்காலும்‌ முடியாது. 

தேவன்‌ எப்போதுமே நமது ஜெபங்களுக்கு “ஆம்‌” என்று பதில்‌ அளிப்ப 
தில்லை. அடுத்ததாக பதிவுசெய்யப்பட்டுள்ள எலியாவின்‌ ஜெபம்‌ “இல்லை” 
என்று பதில்‌ அளிக்கப்பட்டது. “இல்லை” என்பது “ஆம்‌” என்பதைப்‌ போலவே 
ஒரு பதிலாக உள்ளது என்பதை நாம்‌ - மற்றும்‌ நமது பிள்ளைகள்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டியுள்ளது. ஜெப நோட்டுப்‌ புத்தகத்தைப்‌ பரிந்துரைத்த மனிதர்‌ 
தேவனுடைய “இல்லை” என்ற பதிலுக்கும்‌ ஒரு விவரிப்பைக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவரும்‌ அவரது மனைவியும்‌ கூடுதலாகப்‌ பிள்ளைகள்‌ வேண்டும்‌ என்று 
ஜெபித்திருந்தனர்‌. பிறப்பின்‌ வேளை வரைக்கும்‌ அந்த ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ 
பதில்‌ அளித்தவராகவே தோன்றினார்‌. [ஆனால்‌] அந்தக்‌ குழந்தை இறந்ததாகப்‌ 
பிறந்தது. தந்தை இல்லத்திற்கு வந்து நான்கு பிள்ளைகளையும்‌ கதவருகில்‌ 
கண்டார்‌. “அப்பா! அது என்ன, பையனா அல்லது பெண்ணா?” அவர்களை அவர்‌ 
தனது சாய்வுக்கட்டிலில்‌ அமர்த்திக்கொண்டு, சிறிய புத்தகத்தை எடுத்து, அதைத்‌ 
திறந்து அதில்‌ “இல்லை” என்று எழுதினார்‌. பிற்பாடு அவர்‌ இவ்வாறு விளக்கம்‌ 
அளித்தார்‌: “ஜெபத்தின்‌ பாடக்கருத்தின்‌ மீதான இருபது ட ஜன்களுக்கும்‌ அதி 
கமான பிரசங்கங்களைக்‌ காட்டிலும்‌ இதைப்‌ போன்ற ஒரு அனுபவத்தில்‌ நீங்கள்‌ 
அதிகமாய்‌ செய்தியளிப்பீர்கள்‌. ” 














பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியம்‌ 

நாம்‌ பின்னோக்கி, எலியாவின்‌ ஜெபம்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது ஏன்‌ என்ற 
விஷயத்திற்குத்‌ திரும்புவோமாக; “பதிலளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியம்‌” 
என்பதே நமது தலைப்பாக உள்ளது. நிறைவாக நாம்‌ அதை ஒரு விஷயத்‌ 
திற்குக்‌ குறுக்குவோம்‌. இருப்பினும்‌ அதைச்‌ செய்யும்முன்பு, வல்லமை நிறைந்த 
ஜெபங்களைச்‌ செய்த இந்த மனிதரின்‌ பண்புகளைக்‌ கவனிப்போமாக: 

முதலாவதாக அவர்‌ விசுவாசத்தின்‌ மனிதராக இருந்தார்‌. யாக்கோபு, 
“விசுவாசத்தோடே கேட்க” வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌ (யாக்கோபு 1:69. 
தேவன்‌ மழையை வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருந்தார்‌, எலியாவின்‌ சிந்தையில்‌ 
சந்தேகம்‌ எதுவும்‌ இருக்கவில்லை. அவர்‌, “பெருமழையின்‌ இரைச்சல்‌ 
கேட்கப்படுகிறது” என்று கூறமுடிந்தவராக இருந்தார்‌ (வசனம்‌ 41). 
இது, லாசரு உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர்‌, “பிதாவே, நீர்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்தபடியினால்‌ [அதாவது, நீர்‌ என்‌ ஜெபத்தைக்‌ கேட்டிருக்கிறீர்‌] 
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்‌” என்று இயேசு கூறியதை நமக்கு நினைவூட்டுகிறது 
(யோவான்‌ 11:41). 

இரண்டாவதாக, அவர்‌ தேவனைச்‌ சார்ந்திருந்த மனிதராக இருந்தார்‌. 
பின்வருவதைப்‌ பற்றி சிந்தித்துப்‌ பாருங்கள்‌: தேவன்‌ மழையை வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருந்தார்‌. விசுவாசத்தின்‌ காதுடன்‌ எலியா மழையின்‌ இரைச்சலைக்‌ 
கேட்டிருந்தார்‌. பின்பு எலியா ஜெபிக்க வேண்டியிருந்தது ஏன்‌? நாம்‌ “தேவன்‌ 
நமக்கு வாழ்வின்‌ தேவைகளை வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருக்கும்போது நாம்‌ நமது 
அன்றாட உணவுக்காக ஏன்‌ ஜெபிக்க வேண்டும்‌?” என்று நியாயப்படுத்தலாம்‌ 
(மத்தேயு 6:33). அல்லது “நாம்‌ நமது பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பியிருந்தால்‌, 
மன்னிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது ஏன்‌?” அவர்‌ ஜெபிக்க வேண்டும்‌ - மழை 


96 


யானது பரலோகத்தில்‌ இருந்து வரும்‌ ஆசீர்வாதமாக இருந்தது என்பது அவரது 
மனதில்‌ பதிய வேண்டும்‌ - என்று தேவன்‌ 24/௭7 மற்றும்‌ எலியா, அந்தத்‌ 
திட்டத்துடன்‌ பொருந்துகிற வகையிலான மனிதராக இருந்தார்‌. அவ்வாறே, 
சகல ஆசீர்வாதங்களும்‌ தேவனிடத்தில்‌ இருந்தே வருகின்றன, நாம்‌ தேவனைச்‌ 
சார்ந்திருக்க வேண்டும்‌ என்ற மனப்பதிவை நாமும்‌ பெறவேண்டும்‌ என்று 
தேவன்‌ விரும்புகிறார்‌. 

உங்கள்‌ வேதாகமப்‌ புத்தகத்தின்‌ தொடக்கத்தில்‌ [அல்லது முடிவில்‌] 
உள்ள வெற்றுத்தாளில்‌ எழுதுவதற்குத்‌ தகுதியான வார்த்தைகள்‌ பின்வரு 
மாறு: “நான்‌ முயற்சிக்கும்போது நான்‌ தோல்வி அடைகிறேன்‌. நான்‌ நம்பிக்கை 





வைக்கும்போது, அவர்‌ வெற்றியடை கறார்‌. ” 

மூன்றாவதாக, அவர்‌ தேவனிடத்தில்‌ பேச நேரம்‌ எடுத்துக்கொண்ட 
மனிதராக இருந்தார்‌. இது ஒரு வேலைப்பளு மிகுந்த நாளாக இருந்தது, ஆனால்‌ 
எலியா இன்னமும்‌ தமது தேவனிடத்தில்‌ பேச நேரம்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. 
மாற்கு முதலாம்‌ அதிகாரத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. கர்த்தரின்‌ வாழ்வில்‌ 
ஐம்பத்து இரண்டு நாட்கள்‌ மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளன, மற்றும்‌ 
மாற்கு 1ம்‌ அதிகாரமானது அவற்றில்‌ மிகவும்‌ வேலைப்பளுவான நாள்‌ 
ஒன்றைப்‌ பதிவுசெய்றெது. அந்த நாள்‌, போதித்தல்‌, பிரசங்கித்தல்‌, குணமாக்‌ 
குதல்‌ மற்றும்‌ பிற அற்புதங்கள்‌, ஆகியவற்றினால்‌ பொதியப்பட்டிருந்தது. 35ம்‌ 
வசனத்தில்‌ உள்ள பின்தொடர்ச்சியைக்‌ கவனியுங்கள்‌: “அவர்‌ அதிகாலையில்‌, 
இருட்டோடே எழுந்து புறப்பட்டு, வனாந்தரமான ஓரிடத்திற்குப்போய்‌, அங்கே 
ஜெபம்பண்ணினார்‌. ” இயேசு களைப்படைந்திருந்தார்‌, ஆனால்‌ அப்பொழுதும்‌ 








அவர்‌ ஜெபிக்க நேரம்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. 

நாம்‌ ஜெபிக்க நேரம்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. பெரிய குடும்பத்தைக்‌ 
கொண்ட ஒரு தாய்‌, தேவனுடன்‌ ஒரு கணம்‌ தனித்திருக்கத்‌ தேவையானபோது 
துணிகள்‌ வைக்கக்‌ கூடிய, உள்ளே நடந்து செல்லக்‌ கூடிய பெரிய அலமாரிக்குள்‌ 
சென்று தனிமையில்‌ ஜெபிக்க அதை “ஜெப்‌ அறையாக” பயன்படுத்துவது 
வழக்கம்‌. 

நான்காவதாக, அவர்‌ தாழ்மையின்‌ மனிதராக இருந்தார்‌. வானத்தில்‌ 
இருந்து அக்கினியை வரவழைத்தது இவர்தான்‌, ஆயிரக்கணக்கானவர்களை 
அசைவாட வைத்தது இவர்தான்‌; ஆனால்‌ பெருமைபாராட்டுதலின்‌ 
சிறுகுறிப்புக்கூட இவரிடம்‌ இல்லை. மாறாக, இவர்‌ முழுங்காலில்‌ இருந்து, 
தமது தலையைத்‌ தாழ்த்தி, இந்த அண்டத்தின்‌ தேவனுக்கு முன்பாக முற்றிலும்‌ 
தாழ்மையான எண்ணப்போக்கில்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. “தேவன்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌, தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
கிருபை அளிக்கிறார்‌” (யாக்கோபு 4:6). சங்ககக்காரர்‌, “கர்த்தாவே, 
சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலைக்‌ கேட்டிருக்கிறீர்‌” என்று எழுதினார்‌ 
(சங்கீதம்‌ 10:17). 

ஐந்தாவதாக, அவர்‌ மற்றவர்களைப்‌ பற்றிய சிந்தனையுள்ள மனிதராக 
இருந்தார்‌; அவர்‌ சுயநலம்‌ அற்றவராக இருந்தார்‌. அவர்‌ தமக்காக ஜெபிக்க 
வில்லை, ஆனால்‌ துன்புற்ற தேசம்‌ ஒன்றிற்காக ஜெபித்தார்‌. அவர்‌ தமது பயிர்கள்‌, 
தமது மிருகங்கள்‌, தமது குடும்பம்‌ ஆகியவற்றிற்காக ஜெபிக்கவில்லை, ஆனால்‌ 
செயல்விளைவில்‌ மற்றவர்களின்‌ பயிர்கள்‌, மிருகங்கள்‌ மற்றும்‌ குடும்பங்கள்‌ 





ஆகியவற்றிற்காக ஜெபித்தார்‌. யாக்கோபு, “நீங்கள்‌ விண்ணப்பம்பண்ணியும்‌, 


97 


உங்கள்‌ இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்கவேண்டுமென்று தகாதவித 
மாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறபடியினால்‌, பெற்றுக்கொள்ளாமலிருக்கறீர்கள்‌” 
என்று எச்சரிக்கிறார்‌ (4:3). 

ஆறாவதாக அவர்‌ ஜெபத்தில்‌ ஊக்கமுள்ள மனிதராக இருந்தார்‌. 
KIV வேதாகமத்தில்‌, “நீதிமான்‌ செய்யும்‌ அனலுள்ள வேண்டுதல்‌ மிகவும்‌ 
பெலனுள்ளதாயிருக்கிறது”” என்றுள்ளது (யாக்கோபு 5:16; என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது). எலியாவின்‌ ஜெபத்தைப்‌ பற்றிய பின்வரும்‌ விபரத்தை 
யாக்கோபு நமக்குக்‌ கொடுக்கிறார்‌: “கருத்தாய்‌ ஜெபம்பண்ணினான்‌” (5:17; 
என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). நேரடியான கிரேக்க மொழி, “அவர்‌ 
ஜெபத்துடன்‌ ஜெபித்தார்‌” என்று கூறுகிறது. இது வலிவான தன்மையைச்‌ 
சுட்டிக்காண்பிக்றெ எபிரெயயியமாக உள்ளது. நாம்‌ வார்த்தைகள்‌, செல்லச்‌ 
சொற்றொடர்கள்‌, சடங்கு ஆகியவற்றுடன்‌ ஜெபிக்கிறோம்‌. இருப்பினும்‌ 
எலியா “ஜெபத்துடன்‌ ஜெபித்தார்‌.” உண்மையிலேயே அவர்‌ ஜெபித்தார்‌! 
பவுல்‌ இதே சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினார்‌. எபேசியர்‌ 6:18ம்‌ வசனம்‌, “... 
ஜெபம்பண்ணி, ... வேண்டுதலோடும்‌ ... இருங்கள்‌” என்று கூறுகிறது. 

ஏழாவதாக அவர்‌ ஜெபத்தில்‌ விடாமுயற்சியுடன்‌ நிலைத்திருந்தார்‌. 
மழைபெய்ய வேண்டும்‌ என்று எலியா ஏழுமுறை ஜெபித்தார்‌. முன்னர்‌ 
எலியா மூன்றுமுறை மாத்திரம்‌ ஜெபித்தார்‌, மற்றும்‌ ஒரு பையன்‌ மரித்தோரில்‌ 
இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தான்‌. அவர்‌ ஒரு முறை மாத்திரம்‌ ஜெபிக்க 
வேண்டியிருந்தது, மற்றும்‌ வானத்தில்‌ இருந்து அக்கினி இறங்கிற்று. இருப்பினும்‌ 
இந்த வேளையில்‌ அவர்‌ ஒருமுறை ஜெபித்தார்‌, மற்றும்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. 
அவர்‌ - மரித்திருந்த ஒருவனை உயிர்ப்பிப்பதற்கு ஜெபிக்க எடுத்துக்கொண்ட 
முறை - மூன்றுமுறை ஜெபித்தார்‌, மற்றும்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை! நானாக 
இருந்தால்‌, ஊக்கமிழந்து போயிருப்பேன்‌; “இம்முறை, தேவன்‌ “இல்லை: என்று 
கூறுகிறார்‌ என்றே நான்‌ யூகிக்கிறேன்‌. ” இருப்பினும்‌ எலியா விடாமுயற்சியுடன்‌ 
ஜெபித்தார்‌ மற்றும்‌ அவரது ஜெபம்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது. விடாமுயற்சியுடன்‌ 
இருக்கும்படி தமது சீஷர்களை இயேசு ஊக்குவித்தார்‌. ஒருமுறை அவர்களிடத்தில்‌ 
அவர்‌, “சோர்ந்துபோகாமல்‌ எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌” என்பதை 
விவரிக்க ஒரு உவமையைக்‌ கூறினார்‌ லூக்கா 18:1). பவுல்‌, “இடைவிடாமல்‌ 
ஜெபம்பண்ணுங்கள்‌” என்று கூறினார்‌ (கொலோசெயர்‌ 4:2). 

பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ “இரகசியத்தை” நாம்‌ கவனிக்கும்‌ 
இவ்வேளையில்‌ இவை எல்லாவற்றையும்‌ சிந்தையில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 

நம்மில்‌ சிலர்‌ அக்கறை எடுத்துக்கொள்ளுகிற பின்வரும்‌ மூன்று 1. களில்‌ இந்த 
“இரகசியம்‌” இருப்பதில்லை: 100211 (நீளம்‌), [தப (மொழிநடை) மற்றும்‌ 1௦0- 
11085 (சப்தமான தன்மை). யாரோ ஒருவர்‌, “என்னால்‌ ஜெபிக்க முடிவதில்லை” 
என்று கூறுகிறார்‌. “என்னால்‌ மிகவும்‌ நீளமாக ஜெபிக்க முடிவதில்லை” (length; 
நீளம்‌); அல்லது “மற்றவர்கள்‌ பயன்படுத்துகிற வார்த்தைகள்‌ எனக்குத்‌ தெரிவ 
தில்லை” (18120820; மொழி); அல்லது “எனக்கு வெட்கமாயிருக்கிறது, நான்‌ 
ஜெபித்தால்‌ மக்கள்‌ கேட்க முடியாது” (௦0040௦85; சப்தமான தன்மை). 

இல்லை, இவை எதிலும்‌ “இரகசியம்‌” இருப்பதில்லை. அது என்னவாக 
இருக்கிறது? மீண்டும்‌ ஒருமுறை யாக்கோபின்‌ கூற்றைக்‌ கவனியுங்கள்‌: “தின்‌ 
செமர்சாம்‌ அனான்‌ வேண்டில்‌ சம்‌்பெனு கர்மா” (யாக்கோபு 
5:16; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). “நீதிமான்‌” என்பதே “இரகசியம்‌” 











98 


என்பதாக இருக்க வேண்டும்‌. தேவனுடன்‌ சரியான ஓரு உறவமுறை என்பதே 
“இரகசியம்‌” என்பதாக உள்ளது. 

ஜெபம்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உரிய நிபந்தனைகளைப்‌ படிப்பதில்‌ 
மதிப்பு உள்ளது. வலிவார்ந்த இந்த பாடக்கருத்தைப்‌ பற்றி நாம்‌ கற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய யாவும்‌ முக்கியமானதாக உள்ளது, ஆனால்‌ நாம்‌ இருக்க வேண்டிய 
பிரகாரமான மக்களாக இருக்க வேண்டும்‌ என்பதே மாபெரும்‌ ஜெபவாழ்விற்குத்‌ 
திறவுக்கோலாக உள்ளது. “நீதி” என்பதே அடிப்படைக்‌ கோடாக உள்ளது. 
சரியானவர்களாகி நமது தேவனுடன்‌ சரியான தன்மையில்‌ நிலைத்திருத்தல்‌ 
என்பது நமது மாபெரும்‌ தேவையாக உள்ளது! 

எலியாவை ஜெபத்தின்‌ மனிதராக நாம்‌ நினைக்கும்போது - விசேஷ 
மாக அவரது ஜெபத்தினால்‌ காட்சிப்படுத்தப்பட்ட விளைவுகளைப்‌ பற்றி 
நாம்‌ நினைவுகூரும்போது - அவருடையதைப்‌ போன்ற ஜெபவாழ்வை நாம்‌ 
ஒருக்காலும்‌ கொண்டிருக்க முடியாது என்று நாம்‌ நினைக்கலாம்‌. வல்லமையான 
ஜெபங்களின்‌ மனிதர்‌ என்ற வகையில்‌ எலியாவை அறிமுகப்படுத்துகையில்‌ 
யாக்கோபு என்ன கூறுகிறார்‌ என்பதை மீண்டும்‌ கவனியுங்கள்‌. யாக்கோபு, 
“எலியா தேவனுடைய மாபெரும்‌ தீர்க்கதரிசியாக இருந்தார்‌” அல்லது “எலியா 
அற்புதங்களைச்‌ செய்யும்‌ பலமான ஊழியக்காரராக இருந்தார்‌” என்று கூறுவ 
தில்லை. அதற்குப்பதிலாக அவர்‌, “எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்‌ பாடுள்ள 
மனுஷனாயிருந்தும்‌” என்றே கூறுகிறார்‌ (யாக்கோபு 5:17). எலியா குளித்து, 
சவரம்‌ செய்து, முடிவெட்டிக்‌ கொண்டு, புதிய சூட்‌ அணிந்துகொண்டு, சபை 
இருக்கையில்‌ அமர்ந்திருந்தால்‌, மற்றவர்களிலிருந்து அவரை யார்‌ என்று கூற 
முடியாது. 

அவரது ஜெபங்கள்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது ஏன்‌? அது நம்மால்‌ ஒருக்காலும்‌ 
கொண்டிருக்க இயலாத சில தனித்தன்மையான பண்புகளை அவார்‌ 
கொண்டிருந்ததால்‌ அல்ல. மாறாக, அவர்‌ இருக்க வேண்டிய பிரகாரமான 
மனிதராக இருந்த காரணத்தினால்‌ தான்‌ அவ்வாறு நடந்தது. 

எலியா பின்வருமாறு கூறுகிறார்‌: “இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 





முன்பாக நிற்கிற நான்‌” (காண்க 1 இராஜாக்கள்‌ 17:1; 18:15). அவர்‌ எப்போதுமே 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌ இருந்தார்‌. அவர்‌ ஜெபித்தபோது, அது வெற்றிகர 
மான ஜெபவாழ்வின்‌ படிகளில்‌ கடந்து செல்லும்‌ விஷயமாகவோ அல்லது 
ஏற்றுக்கொள்ளப்படக்‌ கூடிய ஜெபத்திற்கான பதினைந்து நிபந்தனைகள்‌ 
நிறைவேற்றப்பட்டனவா என்று ஆய்வு செய்யும்‌ விஷயமாகவோ இருக்க 
வில்லை. மாறாக அவர்‌, தமது வாழ்வை யாருக்கு ஒப்புவித்திருந்தாரோ, அந்த 
தேவனிடத்தில்‌ பேசினார்‌. தேவன்‌ அவரது ஜெபங்களுக்குப்‌ பதில்‌ அளித்தார்‌. 


முடிவுரை 

தேவனுடனான உங்கள்‌ உறவுமுறை என்னவாக உள்ளது? என்னு 
டைய உறவுமுறை என்னவாக உள்ளது? உண்மையிலேயே நாம்‌, “பரமண்‌ 
டலங்களிலிருக்கிற எங்கள்‌ தவே” என்று ஜெபிக்க இயலுமா? (மத்தேயு 
6:9). கர்த்தருடைய ஜெபம்‌ என்று அழைக்கப்படுகிற அந்த ஜெபத்தைத்‌ 
திரும்பத்‌ திரும்ப மக்கள்‌ சொல்லுகின்றனர்‌ மற்றும்‌ அவ்வார்த்தைகளையும்‌ 
கூறுகின்றனர்‌, ஆனால்‌ “.. எங்கள்‌ பிதாவே” என்று கூறுவதற்கான உரிமையை 
நாம்‌ கொண்டுள்ளோமா? மனம்‌ குத்தப்பட்ட விசுவாசிகள்‌ என்ற வகையில்‌ 


99 


நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்டிராவிட்டால்‌, நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகளாக இருப்பதில்லை என்று வேதாகமம்‌ கூறுகிறது (யோவான்‌ 3:3-5; 
கலாத்தியர்‌ 3:26, 27). 

சிலவேளைகளில்‌ மக்கள்‌, “ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்குரிய மற்றும்‌ ஒரு 
கிறிஸ்தவர்‌ செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும்‌ என்னை ஒப்புக்கொடுக்க நான்‌ 
விரும்பவில்லை” என்று கூறுகின்றனர்‌. அவர்கள்‌ அதைக்‌ கூறும்போது, அவர்கள்‌ 
தங்களின்‌ ஆத்துமாக்களை நித்தியத்திற்கும்‌ அபாயத்திற்கு உள்ளாக்குகின்றனர்‌. 
இருப்பினும்‌ உடனடியான விளைவு என்ற வகையில்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தேவனிடமிருந்து துண்டித்துக்‌ கொள்கின்றனர்‌. உலகத்தில்‌ உள்ள எல்லா 
இடர்ப்பாடுகளையும்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌. பிரச்சனைகள்‌ வருகிறபோது 
தேவனிடத்தில்‌ செல்ல இயலாதவர்களாக இருத்தல்‌ என்பது பயங்கரமானதாக 
இராதா? 

இன்னொரு புறத்தில்‌, நீங்கள்‌ ஏற்கனவே ஞானஸ்நானம்‌ பெற்றிருந்தால்‌, 
தேவனுடைய பிள்ளை என்ற வகையில்‌ உங்களுக்கு அவருடனான உறவு 
என்னவாக உள்ளது? நீங்கள்‌ விசுவாசம்‌ நிறைந்த பிள்ளையாக இருக்கிறீர்களா? 
சிலவேளைகளில்‌ நாம்‌, “பாவிகளுக்குத்‌ தேவன்‌ செவிகொடுக்கிறதில்லை” 
என்று யோவான்‌ 9:31ல்‌ இருந்து மேற்கோள்‌ காண்பித்து அதை விலகியிருக்கும்‌ 
எல்லாப்‌ பாவிகளுக்கும்‌ செயல்படுத்துகிறோம்‌. இருப்பினும்‌ அது, தேவனு 
டைய பிள்ளைகள்‌ ஆகியும்‌, விசுவாசம்‌ இல்லாது இருப்பவர்களைப்‌ பற்றிப்‌ 
பேசுகிறது. பார்வையற்ற மனிதர்‌, “என்‌ இருதயத்தில்‌ அக்கிரமசிந்தை 
கொண்டிருந்தேனானால்‌, ஆண்டவர்‌ எனக்குச்‌ செவிகொடார்‌” என்று கூறும்‌ 
சங்கீதம்‌ 66:18 போன்ற பழைய ஏற்பாட்டு வசனப்பகுதிகளின்‌ அடிப்படையில்‌ 
குமது கூற்றை ஏற்படுத்தினார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. தேவனிடத்தில்‌ 
வர இயலாதிருத்தல்‌ என்பது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்‌ என்று 
நான்‌ மீண்டும்‌ கூறுகிறேன்‌! இருப்பினும்‌ உங்கள்‌ வாழ்வு அவருக்கு முன்பாகச்‌ 
சரியானதாக இராவிட்டால்‌ நீங்கள்‌ அவரிடத்தில்‌ வர இயலாது. 

ஒரு “நீதியுள்ள” ஆணாக, ஒரு “நீதியுள்ள” பெண்ணாக, ஒரு “நீதியுள்ள” 
இளைஞராக, ஒரு “நீதியுள்ள” இளம்பெண்ணாக இருத்தல்‌ என்பதே, 
பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ “இரகசியமாக?” உள்ளது. தேவனுடன்‌ 
“சரியானவராகி” பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியத்தைக்‌ 
கண்டறியுங்கள்‌! 








குறிப்புகள்‌ 

நான்காம்‌ பாடத்தின்‌ குறிப்புகளில்‌ காணுங்கள்‌. இது யோனாவாக இருக்கச்‌ சாத்திய 
மில்லை என்றாலும்‌, இது சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ மகனாக இருக்கச்‌ சாத்தியமுண்டு. 
எலியா ஆகாபிடம்‌ அன்பாகப்‌ பேசியபின்பு, ஆகாப்‌ அவருக்கு ஒரு ஊழியக்காரனை 
நியமித்தார்‌ என்ற இன்னொரு சாத்தியக்கூறும்‌ உள்ளது. “சிசெராவின்‌ இரதம்‌ கசோனின்‌ 
சேற்றில்‌ சிக்கிக்‌ கொண்டிருந்தது (நியாயாதிபதிகள்‌ 4:15; 5:21). “7 இராஜாக்கள்‌ 21:1. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 
“பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியம்‌” என்ற சொற்றொடர்‌, 


100 


“இரகசியம்‌” என்பது முடிவில்‌ “வெளிப்படுத்தப்படும்‌” வரையிலும்‌ இந்தப்‌ 
பாடத்தில்‌ முழுவதுமாகப்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு புதிராக உள்ளது. ஒரு பெரிய 
அட்டையில்‌ பின்வரும்‌ வார்த்தைகளை எழுதுங்கள்‌: “பதில்‌ அளிக்கப்பட்ட 
ஜெபத்தின்‌ இரகசியம்‌.” நீங்கள்‌ அந்த “இரகசியத்தைக்‌” கடைசியில்‌ 
வெளிப்படுத்தப்‌ போவதாகக்‌ கூறும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌ இந்த அட்டையை 
உயர்த்திப்‌ பிடியுங்கள்‌. ஏற்ற வேளையில்‌ இந்த அடையாள அட்டையைப்‌ 
பின்புறமாகத்‌ திருப்புங்கள்‌. பின்புறத்தில்‌ “இரகசியம்‌” எழுதப்பட்டுள்ளது: “ஒரு 
நீதியுள்ள ஆணாக (அல்லது) பெண்ணாக இருங்கள்‌. ” 


அறிமுகம்‌ 











பாட வரைகுறிப்பு 


A. எலியா, பாகாலின்‌ 450 தீர்க்கதரிசிகளுக்கு அறைகூவல்‌ விடுத்த 


நாள்தான்‌ எலியாவின்‌ வாழ்வில்‌ மாபெரும்‌ நாள்‌ என்று 
பெரும்பான்மையான மக்கள்‌ நினைக்கின்றனர்‌. இருப்பினும்‌ 
உச்சக்கட்டக்‌ காட்சி இனி வரவேண்டியதாக இருக்கிறது (18:1ஐக்‌ 





கவனிக்கவும்‌). 
18ம்‌ அதிகாரத்தின்‌ இந்தப்‌ பகுதியை நாம்‌, “பதில்‌ அளிக்கப்பட்ட 





ஜெபத்தின்‌ இரகசியம்‌” என்ற தலைப்பின்கீழ்‌ படிக்க 

விரும்புகிறோம்‌. 

ஜெபத்தின்‌ மாபெரும்‌ உதாரணங்கள்‌ பற்றி நினைக்கும்போது 

நீங்கள்‌ யாரைப்பற்றி நினைக்கிறீர்கள்‌? 

2. யாக்கோபு, எலியாவைக்‌ கோரந்துகொண்டார்‌ (யாக்கோபு 
5:16ஆ-18; காண்க - வெளிப்படுத்தின விசேஷம்‌ 11:6). 


1. வல்லமை நிறைந்த ஜெபம்‌ 
A. எலியாவின்‌ ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ பதில்‌ அளிக்கிறார்‌. 





1. எலியாவை நாம்‌, மனிதரிடத்தில்‌ இருந்து 
மறைந்திருந்த நிலையிலும்‌ மனிதருடன்‌ எதிர்கொள்ளுதலிலும்‌ 
கண்டிருக்கிறோம்‌; இப்போது நாம்‌ அவர்‌ தேவனுடன்‌ 
செய்தித்தொடர்பு கொண்ட நிலையில்‌ கவனிப்போம்‌. 

௨. ஆகாபுடன்‌: “நீர்‌ போம்‌” (1 இராஜாக்கள்‌ 18:41௮அ). 





பழைய ஏற்பாடு முழுவதிலும்‌, தேவனால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்களுக்கு மதிப்பு உள்ளது. 
“பெருமழையின்‌ இரைச்சல்‌ கேட்கப்படுகிறது”? 
(வசனம்‌ 41ஆ). இதை எலியா விசுவாசத்தின்‌ காதுடன்‌ 
கேட்றொர்‌. 


. ஆகாபும்‌ எலியாவும்‌ சேர்ந்து மேலே செல்லுகின்றனர்‌ 


(வசனம்‌ 42௮), ஆனால்‌ அவர்கள்‌ மாறுபட்ட 
காரணங்களுக்காகச்‌ செல்லுகின்றனர்‌. 


. எலியா ஜெபம்செய்யத்‌ தொடங்குகிறார்‌ (வசனம்‌ 42௮). 


“ஜெபம்‌” என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தவில்லை, 
ஆனால்‌ இதையே அவர்‌ செய்தார்‌ என்று யாக்கோபு 


101 


உறுஇப்படுத்துகிறார்‌ (யாக்கோபு 5:17, 18). 

6. எலியா தமது வேலைக்காரனிடத்தில்‌ (சாறிபாத்‌ ஊர்‌ 
விதவையின்‌ மகன்‌?) சென்று பார்க்கும்படி கூறுகிறார்‌ 
(வசனம்‌ 43௮). 

£. முதலில்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை (வசனம்‌ 43ஆ). 

2. ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளிக்கப்படுகிறது. 

௨. ஒரு சிறு மேகம்‌ தோன்றுகிறது (வசனம்‌ 44௮). 
எலியாவுக்கு அது போதுமானதாக உள்ளது. ஆகாப்‌ தமது 
இரதத்தைத்‌ தயார்‌ செய்யும்படி அவரிடத்தில்‌ எலியா 
கூறுகிறார்‌ (வசனம்‌ 44அ). “பெருமழை உண்டாயிற்று” 
என்பது போதுமான அளவு நிச்சயமாகிறது (வசனம்‌ 
45௮). 

b. எலியாவின்‌ ஜெபத்திற்கு எவ்வளவு ஆச்சரியமாகப்‌ பதில்‌ 
அளிக்கப்பட்டது. 

(1) நாடு முழுவதும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோபு, 
“அப்பொழுது வானம்‌ மழையைப்‌ பொழிந்தது, 
பூமி தன்‌ பலனைத்‌ தந்தது” என்று கூறினார்‌. 

(2) எலியா ஆசீர்வதிக்கப்பட்டார்‌. 45ஆ மற்றும்‌ 46ம்‌ 
வசனங்களைக்‌ கவனியுங்கள்‌. அந்த சக்தியை 
எலியா எங்கிருந்து பெற்றுக்‌ கொண்டார்‌? 
“கர்த்தரின்‌ கரம்‌ அவர்‌ மீது இருந்தது. ” 

(3) ஆகாபுக்கும்‌ அவர்‌ மூலமாக நாடு முழுவதற்கும்‌ 
ஆசீர்வாதத்தின்‌ சாத்தியக்கூறு இருந்தது. 

௦. யெஸ்ரெயேலின்‌ ஒலிமுக வாசல்கள்‌ வரையில்‌ எலியா 
ஓடுகிறார்‌ மற்றும்‌ அங்கு அவர்‌ என்ன நடக்கும்‌ என்று 
காண்பதற்காகக்‌ காத்திருக்கிறார்‌. 

B. இந்த வரலாறு நமக்கு எதை அர்த்தப்படுத்துறெது? 

1. ஜெபத்தில்‌ வல்லமை உள்ளது, ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ பதில்‌ 
அளிக்கிறார்‌ என்று இந்த வரலாறு கூறுகிறது. யாக்கோபு 
க்குத்‌ திரும்பிச்‌ செல்லுங்கள்‌: 

௨. 16ம்‌ வசனத்தில்‌ உள்ள வல்லமை நிறைந்த மூன்று 
வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: 

(1) “ஊக்கமான” 

(2) “பெலன்‌ pig” 

(3) “மிகவம்‌ பெலனுள்ளதாயிருக்கிறது” 

b. 17 மற்றும்‌ 18ம்‌ வசனங்களில்‌ யாக்கோபு நிரூபணம்‌ 








தருகிறார்‌. 

(1) எலியாவின்‌ ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ பதில்‌ 
அளித்தார்‌. 

(2) உங்கள்‌ ஜெபங்களுக்குத்‌ தேவன்‌ பதில்‌ 
அளிப்பார்‌. 


2. நாம்‌ இந்தப்‌ பாடத்தைக்‌ கற்றுக்கொண்டு இதை நமது 
பிள்ளைகளுக்குப்‌ போதித்தல்‌ அவசியமாக உள்ளது! 


102 


11. பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ இரகசியம்‌ 
A. பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ ஒரு “இரகசியத்தை” நாம்‌ 
கவனிப்பதற்கு முன்னர்‌, வல்லமை நிறைந்த ஜெபங்களைச்‌ செய்த 
ஒரு மனிதரின்‌ பண்புகளை நாம்‌ கவனிப்போமாக. 

1. அவர்‌ விசுவாசத்தின்‌ மனிதராக இருந்தார்‌ (யாக்கோபு 1:6. 

2. அவர்‌ தேவனைச்‌ அர்த மனிதராக இருந்தார்‌. 

3. அவர்‌ தேவனுடன்‌ பேச நேரம்‌ $3௧ கொண்ட மனிதராக 
இருந்தார்‌. 

4. அவர்‌ தம்மைச்‌ மனிதராக இருந்தார்‌. 

5. அவர்‌ மற்றவர்களைப்‌ பற்றிச்‌ சிந்தித்த மனிதராக இருந்தார்‌. 

6. அவர்‌ ஜெபத்தில்‌ அக்கமுள்ன மனிதராக இருந்தார்‌. 

7. அவர்‌ ஜெபத்தில்‌ விடாமுயற்ன்னள மனிதராக இருந்தார்‌. 

B. இந்தப்‌ பின்னணியுடன்‌ நாம்‌, பதில்‌ அளிக்கப்பட்ட ஜெபத்தின்‌ 
இரகசியத்தைக்‌ காணத்‌ தயாராக இருக்கிறோம்‌. 

1. இந்த இரகசியம்‌ “மூன்று 1, களில்‌” இருப்பதாகச்‌ சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌. 

a. Length (நீளம்‌) 
b. Language (மொழி) 
௦. Loudness (சப்தம்‌) 

2. தேவனுடன்‌ சரியான உறவமுறையில்‌ இருத்தலே அந்த 
“இரகசியம்‌” என்று யாக்கோபு நமக்குக்‌ கூறுறொர்‌: “நீதிமான்‌ 
செய்யும்‌ ஊக்கமான வேண்டுதல்‌ மிகவும்‌ பெலனுள்ள 
தாயிருக்றெது” (யாக்கோபு 5:16). 

௨. நாம்‌ தேவனுடன்‌ சரியாக இருப்பது அவசியமாக 
உள்ளது. 

b. நாம்‌ எலியாவைப்‌ போன்ற ஜெப வாழ்வை 
ஒருக்காலும்‌ கொண்டிருக்க இயலாது என்று நாம்‌ 
நினைக்கலாம்‌, ஆனால்‌ அவர்‌ “நம்மைப்போலப்‌ 





பாடுள்ள மனுஷனாயிருந்தார்‌. ” அவர்‌ பரிபூரணமான 
வராக இருந்தார்‌ என்பதால்‌ அல்ல, ஆனால்‌ அவர்‌ 
“தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்றெவராக” 
இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 17:1) என்பதாலேயே அவரது 
ஜெபங்களுக்குப்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது. நாமும்‌ 
அவ்வாறு இருக்க முடியும்‌. 





முடிவுரை 
A. தேவனுடன்‌ உங்கள்‌ உறவு என்னவாக உள்ளது? 
1. நாம்‌, “பிதாவே? என்று கூறக்கூடிய உரிமை 
கொண்டுள்ளோமா? (கலாத்தியர்‌ 3:26, 27: யோவான்‌ 3:3-5). 
2. நாம்‌ ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால்‌, நாம்‌ 
விசுவாசம்‌ நகறந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா (யோவான்‌ 
3:31; சங்கதம்‌ 66:18)? 
B. நாங்கள்‌ உங்களுக்கு உதவட்டும்‌. 


103 


7 
கவலையாக இருந்த 
விஷயத்தைத்‌ தேவன்‌ 

எவ்வாறு குணமாக்கீனார்‌ 


(1 இராகாக்கள்‌ 19:1-21) 


எலியா மழைக்காக செய்த ஜெபத்திற்குப்‌ பதில்‌ அளிக்கப்பட்டவுடன்‌ 
அவர்‌ மனவெழுச்சி கொண்டவராக இருந்தார்‌! பாகாலின்‌ தீர்க்ககரிசகளை 
எதிர்கொள்ளுதலில்‌ அவரது தேவன்‌ வெற்றி உள்ளவராக இருந்தார்‌. மக்கள்‌, 
“யெகோவாவே தேவன்‌!” என்று சப்தமிட்டதை அவர்‌ கேட்டிருந்தார்‌. 
கடைசியாக அவர்‌, பஞ்சத்தை முடித்துவைக்கும்‌ ஊழிப்பெருவெள்ளத்தைக்‌ 
கண்டிருந்தார்‌. 18ம்‌ அதிகாரத்தின்‌ முடிவில்‌, ஆகாப்‌ அரண்மனைக்குள்‌ 
சென்றபோது, எலியா யெஸ்ரயேலின்‌ ஒலிமுகவாசலில்‌ காத்துக்கொண்டி ருந்தார்‌. 
நடந்த எல்லாவற்றின்‌ பின்விளைவுகளும்‌ அரசின்‌ மேல்மட்டங்களில்‌ விளைவை 
ஏற்படுத்தியதால்‌ நாடு முழுவதும்‌ கர்த்தரிடமாய்த்‌ திரும்பும்‌ என்று அவர்‌ 
நம்பினார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. அந்தத்‌ தர்க்ககரிசியானவர்‌ மன 
எழுச்சியினால்‌ நடுங்கிக்கொண்டிருந்ததை என்னால்‌ காண முடிறெது. 

கார்மேல்‌ மலையில்‌ இருந்து துயரத்தின்‌ பள்ளத்தாக்கிற்கு எலியா செல்லுகிற 
வேளையில்‌ 19ம்‌ அதிகாரத்தில்‌ என்ன ஒரு மாறுபாடு ஏற்படுகிறது! யாக்கோபு, 
“எலியா என்பவன்‌ நம்மைப்போலப்‌ பாடுள்ள மனுஷனாயிருந்தும்‌”” என்று 
குறிப்பிடுகிறார்‌ (யாக்கோபு 5:17). ஒருவேளை யாக்கோபு, 1 இராஜாக்கள்‌ 
19ம்‌ அதிகாரத்தைப்‌ பற்றி நினைத்திருக்கலாம்‌. இந்த அதிகாரத்தைக்‌ கர்த்தர்‌ 
வேதாகமத்தில்‌ வைத்ததற்காக நான்‌ மகழ்ச்சியடைகிறேன்‌. கர்த்தர்‌ சித்திரத்தை 
வரையும்‌ போது பாலுண்ணி போன்ற மற்ற எல்லாவற்றுடனேயே வரைகிறார்‌ 








என்பதற்காக நான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. நம்மைப்‌ போலவே எலியா சில 
பிரச்சனைகளுடன்‌ போராடிக்கொண்டு இருந்தார்‌ என்பதை நாம்‌ அறிவது 
நமக்கு உதவக்கூடும்‌. 

எலியாவின்‌ பிரச்சனையை நாம்‌ ஆராய்ந்து பார்த்து, எவ்வாறு அவர்‌ அதைப்‌ 
பெற்றார்‌ என்றும்‌ மற்றும்‌ அந்தப்‌ பிரச்சனையைக்‌ கவனிக்கத்‌ தேவன்‌ என்ன 
செய்தார்‌ என்றும்‌ நாம்‌ காண்போமாக (1 இராஜாக்கள்‌ 19). 


கவலைக்குரிய ஒரு விஷயம்‌ (19:1-4) 
“எலியா செய்த எல்லாவற்றையும்‌, அவன்‌ கீர்க்ககரிசிகளெல்லாரையும்‌ 
பட்டயத்தாலே கொன்றுபோட்ட செய்தி அனைத்தையும்‌ ஆகாப்‌ யேசபேலுக்கு 
அறிவித்தான்‌” (வசனம்‌ 1). பின்வரும்‌ காட்சியைச்‌ சித்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌: 


104 


அது இரவில்‌ வெகுநேரமாகி இருந்தது. ஆகாப்‌ படுக்கை அறைக்குள்‌ 
இரகசியமாய்ப்‌ பதுங்கிச்‌ செல்கிறார்‌. தாம்‌ யேசபேலை எழுப்பிவிடாதி 
ருக்கும்‌ நம்பிக்கையில்‌ அவர்‌ இவ்வாறு செய்கிறார்‌. அவர்‌ தமது இரண்டாவது 
காலணியைக்‌ கழற்றிவைக்கப்‌ போகும்போது, அவள்‌ தூக்கத்தில்‌ இருந்து 
கலைந்து “ஆகாப்‌?” என்று தூக்கக்‌ கலக்கத்திலேயே கேட்றொள்‌. 

“அன்பே, உன்னை எழுப்பக்கூடாது என்று நான்‌ முயற்சி செய்கேன்‌.” 

“நீங்கள்‌ மிகவும்‌ தாமதமாக வந்திருக்இறீர்கள்‌. ” 

“ஆம்‌, இது ஒரு பணிமும்முரமான நாளாக இருந்தது.” 

“ஆகாப்‌, உங்கள்‌ குரலில்‌ நான்‌ எதையோ கேட்க முடிகிறது. ஏதோ ஒன்று 
நடந்துள்ளது.” 

“அதைப்பற்றி நான்‌ காலையில்‌ உன்னிடத்தில்‌ கூறுவேன்‌.” 

“அதைப்பற்றி இ.்போகே எனக்குக்‌ கூறுங்கள்‌.” (உங்களில்‌ கணவர்களாக 
உள்ளவர்கள்‌, உங்கள்‌ மனைவியிடத்தில்‌ இருந்து சிலவற்றை மறைக்க முயற்சி 
செய்துள்ள எவரும்‌, இந்தக்‌ காட்சியை நன்கு அறிகிறீர்கள்‌.) 

என்ன நடந்தது என்று அவளுக்கு ஆகாப்‌ கூறத்தொடங்குகிறார்‌: “இது ... ம்‌ 

.. ஒரு மன எழுச்சிகொண்ட நாளாக இருந்தது. எலியா வானத்தில்‌ இருந்து 
அக்னியை வரவழைத்தார்‌. ” 

யேசபேல்‌ கொட்டாவி விடுகிறாள்‌. “அந்த பழைய தந்திரம்‌. எனது 
தூர்க்ககரிசிகள்‌ எல்லாருக்கும்‌ அந்தத்‌ தந்திர வித்தையைச்‌ செய்வது எவ்வாறு 
என்று நான்‌ கற்பித்திருக்கிறேன்‌. ” 

“பின்பு அவர்‌ மழை பெய்யப்போகிறது என்று சொன்னார்‌. அவர்‌ அதைக்‌ 





கூறியபோது அது பெய்யும்‌ என்பதாகக்‌ காணப்படவில்லை, ஆனால்‌ ஒரு 
கணத்தில்‌ அது பொழியத்‌ தொடங்கிற்று.” 

“மழை? அது நல்லது. நீங்கள்‌ ஏன்‌ முழுவதும்‌ நனைந்திருக்கிறீர்கள்‌ என்று 
நான்‌ ஆச்சரியப்படுகிறேன்‌. இருப்பினும்‌ அவர்‌ [எலியா] அதைக்‌ கூறியது 
தற்செயலானது என்று நான்‌ நிச்சயமாயிருக்கிறேன்‌. இன்னும்‌ நீங்கள்‌ சிலவற்றை 
எனக்குக்‌ கூறாதிருக்கிறீர்கள்‌. ” 

ஆகாப்‌ இரண்டு மூன்று முறைகள்‌ எச்சிலை விழுங்குகிறார்‌, ஆழமாகப்‌ 
பெருமூச்சு விடுகிறார்‌, மற்றும்‌ அவர்‌, “அதற்குப்‌ பின்பு, தீர்க்கதரிசிகள்‌ எல்லா 
ரையும்‌ பிடித்துச்‌ சென்ற எலியா அவர்களை ஆற்றின்‌ அருகில்‌ அழைத்துச்‌ சென்று 
.. (மூணு முணுக்கறொற்‌).” 

“G760700T7” 

“நூர்க்கதரிசிகள்‌ எல்லாரையும்‌ பிடித்துச்‌ சென்ற எலியா அவர்களை ஆற்றின்‌ 
அருகில்‌ அழைத்துச்‌ சென்று ... (முணு முணுக்றொற்‌).” 

“என்ன?” 





“அவர்கள்‌ எல்லாரையும்‌ கொண்டுப்‌ டா? 

அந்த இடத்தில்‌ யேசபேல்‌, அடுத்த பதினைந்து முதல்‌ முப்பது நிமிடங்கள்‌ 
வரையில்‌ கோபத்தில்‌ கொண்டிருந்திருக்கக்‌ கூடிய ஆர்ப்பாட்டத்தை என்னால்‌ 
கற்பனை செய்ய முடிகிறது. அவள்‌ சந்தோஷம்‌ இல்லாத பெண்ணாக 
இருந்தாள்‌. 

என்னவெல்லாம்‌ நடக்கும்‌ என்று எலியா நம்பிக்கையாக இருந்தாரோ, 
அவை நடக்கவில்லை, நடக்க முடியவில்லை, ஏனெனில்‌ ஆகாப்‌ யேசபேலைத்‌ 
திருமணம்‌ செய்திருந்தார்‌. 


105 


“அப்போழுது யேசபேல்‌ எலியாவினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி[னாள்‌] 
(வசனம்‌ 2௮). எலியா, “இராஜ அரண்மனைக்கு வாருங்கள்‌, ஒரு ஆலோசகராக 
இருங்கள்‌; நாங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்புவதற்கு உதவுங்கள்‌” என்று கூறும்‌ 
ஒரு செய்தியாளரை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம்‌. இருப்பினும்‌ செய்தி 
அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை. 


அப்பொழுது யேசபேல்‌ எலியாவினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி: 
அவர்களின்‌ [பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளாக இருந்து மரித்துபோனவர்களின்‌] 
ஒவ்வொருவனுடைய பிராணனுக்குச்‌ செய்யப்பட்டதுபோல, நான்‌ 
நாளை இந்நேரத்தில்‌ உன்‌ பிராணனுக்குச்‌ செய்யாதேபோனால்‌ தேவர்கள்‌ 
[அவளுடைய தேவர்கள்‌] அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 
எனக்குச்‌ செய்யக்கடவர்கள்‌ என்று சொல்லச்‌ சொன்னாள்‌ (வசனம்‌ 2). 


வேறுவார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, யேசபேலின்‌ செய்தியானது எலியா 
வினிடத்தில்‌, “இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள்‌, ஒன்று நான்‌ இறக்கப்‌ 
போகிறேன்‌ அல்லது நீ இறக்கப்‌ போகிறாய்‌” என்று கூறியது! 

யேசபேல்‌ ஒரு செய்தியாளரை அனுப்பியது ஏன்‌ என்று சிலர்‌ 
வியப்படைகின்றனர்‌. அவள்‌ உண்மையிலேயே தீவிரமானவளாக இருந்தால்‌, 
அவள்‌ ஏன்‌ ஒரு கொலைகாரனை அனுப்பவில்லை? அது வெறும்‌ பொய்‌, 
பயமுறுத்தும்‌ ஒரு தந்திரம்‌ ஆனால்‌ அது தன்வேலையைச்‌ செய்தது என்று 
அவர்கள்‌ முடிவு செய்கின்றனர்‌. அவள்‌ மிகவும்‌ தீவிரமாக இருந்தாள்‌ என்பதே 
எனது கருத்தாக உள்ளது (ஏனெனில்‌ அதுவே தகுதியானதாக இருக்கறது). எலியா, 
அரசரையும்‌ தீர்க்ககரிசிகளையும்‌ இஸ்ரவேல்‌ குடும்பங்களின்‌ தலைவர்களையும்‌ 
தலைகுனிந்து நோக்கியது பற்றி அவள்‌ மனம்மகிழ்ச்சி அடைந்தாள்‌ என்று நான்‌ 
நான்‌ நினைக்கவில்லை. “அவர்கள்‌ மனிதர்களின்‌ ஒரு கூட்டமாக மாத்திரமே 
இருந்தனர்‌. அவன்‌ இன்னும்‌ என்னை முகமுகமாகச்‌ சந்திக்கவில்லை. ” யேசபேல்‌ 
எலியாவிடம்‌ கார்மேல்‌ மலையில்‌ ஒரு காட்சியாக அல்ல, ஆனால்‌ யெஸ்ரெயேலில்‌ 
ஒரு காட்சியாக - நகரத்தின்‌ தூசுபடிந்த தெருக்களில்‌, ஒற்றைக்கு ஒற்றையாக, 
நேருக்கு நேராக எதிர்கொள்ளுதலில்‌ தன்னைச்‌ சந்திக்க வேண்டும்‌ என்று 
அறைகூவல்‌ விடுத்தாள்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 

எலியா எவ்வாறு மறுசெயல்‌ செய்தார்‌? “அவனுக்கு அது தெரிந்தபோது 
[அவன்‌ அஞ்சி]! எழுந்து, தன்‌ பிராணனைக்‌ காக்க ஓடிப்போனான்‌” (வசனம்‌ 
3௮). இங்கு, ஆயிரக்கணக்கானவர்கள்‌ முன்பாக, ஆயுதங்களுடன்‌ இருந்த பலர்‌ 
முன்பாக கார்மேல்‌ மலையில்‌ ஒற்றை ஆளாக நின்றிருந்த ஒரு மனிதர்‌, இப்போது 
இந்த ஒழுக்கங்குலைந்த அரசியிடம்‌ இருந்து தப்புவதற்காக ஓடினார்‌. 

அவர்‌, “தன்‌ பிராணனைக்‌ காக்க யூதாவைச்‌ சேர்ந்த பெயார்செபாவுக்குப்‌ 
புறப்பட்டுப்போ[னார்‌]” (வசனம்‌ 3ஆ). பெயர்செபா என்ற இடம்‌ யூதாவின்‌ 
தெற்கு முனையில்‌ - யெஸ்ரெயேலில்‌ இருந்து சுமார்‌ நூறு மைல்கள்‌ தொலைவில்‌ 
இருந்தது. சிறிது தூக்கம்‌ அல்லது தூக்கமே இல்லாத, மற்றும்‌ உண்பதற்கு 
ஒன்றுமே கொண்டிராத எலியா, அந்த நூறு மைல்கள்‌ தூரத்தையும்‌ ஓடியே 
கடந்தார்‌. 








அவர்‌ பெயார்செபாவைச்‌ சென்று சேர்ந்தபோது, அவர்‌ “தன்‌ வேலைக்காரனை 
அங்கே நிறுத்திவிட்டான்‌” (வசனம்‌ 3இ). இந்த வேலைக்காரன்‌ நமக்கு 2ம்‌ அதி 


106 


காரத்தில்‌ சுருக்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டான்‌.” எலியா இதற்குக்‌ காரணம்‌ 
எதைக்‌ கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ அவனை அங்கே பின்விட்டுச்‌ சென்றார்‌.” 

எலியா, சீனாய்‌ வனாந்தர எல்லையில்‌ இருந்த பெயர்செபாவில்‌ நிற்கவில்லை; 
அவர்‌ தொடர்ந்து ஓடினார்‌. “அவன்‌ வனாந்தரத்தில்‌ ஒருநாள்‌ பிரயாணம்போய்‌, 
ஒரு சூரைச்செடியின்‌ கீழ்‌ உட்கார்ந்து” (வசனம்‌ 4௮7). சில மொழிபெயர்ப்புகளில்‌ 
“ஒரு துடைப்பச்‌ செடியின்கழ்‌” என்றுள்ளது. இது சில வேளைகளில்‌ பத்து அல்லது 
பன்னிரெண்டு அடிகள்‌ உயரம்‌ வளரக்கூடிய ஒல்லியும்‌ கரடுமுரடுமான 
புதர்ச்செடியாக இருந்தது. அதில்‌ நிழல்‌ இல்லை, ஆனால்‌ ஒன்றும்‌ இல்லாததற்கு 
அது சிறந்ததாக இருந்தது. 

“தான்‌ சாகவேண்டும்‌ என்று கோரி”” (வசனம்‌ 4ஆ). இது முரண்பாடானதாக 
இருப்பதில்லையா? அவர்‌ யேசபேலினால்‌ தாம்‌ கொல்லப்படாதபடிக்குத்‌ தமது 
உயிருக்காகப்‌ பயந்து ஓடினார்‌, இருப்பினும்‌ அவர்‌, “தான்‌ சாகவேண்டும்‌ 
என்று கோரினார்‌.” தொடர்ந்து, அவர்‌, “போதும்‌ கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவை 
எடுத்துக்கொள்ளும்‌; நான்‌ என்‌ பிதாக்களைப்‌ [எனது முன்னோர்கள்‌, எனக்கு 
முன்‌ தேவனுக்காகப்‌ பேசுபவர்களாக வந்தவர்களைட்‌] பார்க்கிலும்‌ நல்லவன்‌ 
அல்ல” என்று கூறினார்‌ (வசனம்‌ 4இ).” அவர்‌, “தமது பிதாக்களைக்‌ காட்டிலும்‌ 
தாம்‌ நல்லவர்‌” என்று நினைத்தார்‌ என்பது உறுதி. அவர்கள்‌ செய்திராதி 
ருந்ததை அவரால்‌ செய்யமுடிந்தது என்று அவர்‌ நினைத்தார்‌: அது இஸ்ரவேல்‌ 
மக்களை உண்மைக்‌ தேவனிடமாகக்‌ திருப்புதல்‌. அது நடந்திருக்கவில்லை, 
எனவே அவர்‌, “நான்‌, தீர்க்கதரிசியின்‌ அடையாள அட்டையைத்‌ திருப்பிக்‌ 
கொடுத்துவிடுகிறேன்‌. நான்‌ மரிக்கத்‌ தயாராக இருக்கிறேன்‌” என்று கூறினார்‌. 

இங்கு நாம்‌, ஊக்கமிழந்துபோகுதல்‌ பற்றிய தலைசிறந்த விஷயம்‌ 
ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌: கீழாக உள்ளதாக நினைக்கிற ஒரு மனிதர்‌, 
தமது சூழ்நிலை நம்பிக்கையற்றதாக உள்ளது என்று நினைக்கிற ஒரு மனிதர்‌, 
சூழ்நிலைகளினால்‌ வலைபின்னப்பட்டுள்ளதாக உணருகிற ஒரு மனிதர்‌ இருக்கி 
றார்‌. நாம்‌ யாவரும்‌ நமது வாழ்வில்‌ ஒரு முறையாவது இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ இருந்திருக்க வாய்ப்புகள்‌ உள்ளன. 

எலியா சூரைச்‌ செடியின்கீழாக எவ்வாறு வந்து சேர்ந்தார்‌? 

முதலாவது அவர்‌, மனித முகாந்தரத்தினால்‌ வழிநடத்தப்பட்டிருந்தார்‌, 
தெய்வீக வெளிப்படுத்துதலினால்‌ அல்ல. அவர்‌ கர்த்கருடனான தமது 
உறவுமுறையின்‌ தடத்திலிருந்து விலகினார்‌. இதுவரையிலும்‌ அவர்‌, தாம்‌ 
அடுத்த அடிவைப்பை எடுத்துவைக்கும்‌ முன்பு, “கர்த்தருடைய வார்த்தை” 
வரும்வரையில்‌ காத்திருந்தார்‌, ஆனால்‌ இம்முறை அவர்‌ அவ்வாறு இருக்க 
வில்லை. அவர்‌ தேவனுடைய சித்தத்திற்குப்‌ பதிலாகத்‌ தமது சுய முடிவில்‌ 
சார்ந்திருக்கத்‌ தொடங்கினார்‌. 








அவர்‌ “கர்த்தருடைய வார்த்கைக்காகக்‌ காத்திருந்தால்‌” என்ன நடந்து 
இருக்கும்‌? அவர்‌, “தேவனே, யேசபேல்‌ எனது வாழ்வைப்‌ பறிக்க ஒப்பந்தம்‌ 
செய்திருக்றொள்‌, மற்றும்‌ நான்‌ மிகவும்‌ அஞ்சுகிறேன்‌” என்று கூறுவதை 
என்னால்‌ கற்பனை செய்ய முடிறெது. 

“நீ விளையாட்டுக்குச்‌ சொல்றொய்‌! நீ அரசரையும்‌ அவரது படைகளையும்‌, 
பாகாலின்‌ 450 தீர்க்கதரிசிகளையும்‌, பாய்ந்துவந்த ஈட்டிகள்‌ கத்திகளையும்‌ 
இஸ்ரவேலின்‌ ஆயிரக்கணக்கானவர்களையும்‌ தோல்வியடையச்‌ செய்தபின்பு 
இந்தப்‌ பிரம்மைபிடித்த விக்ரெகாராதனைக்காரிக்குப்‌ பயப்படுறொயா? அவள்‌ 


107 


உனக்குச்‌ செய்யக்கூடிய மோசமான விஷயம்‌ என்ன?” 

“அவள்‌ என்னைக்‌ கொன்றுபோட முயற்சி செய்றொள்‌. ” 

“அவள்‌ அதைச்‌ செய்தால்‌ என்ன? “சரீரத்தை மாத்திரம்‌ கொல்லுறெவர்களுக்கு 
நீங்கள்‌ பயப்படவேண்டாம்‌.” அவள்‌ உன்னைக்‌ கொன்றுபோட்டால்‌, நீ என்னு 
டன்‌ இருக்கும்படி இல்லத்திற்கு வருவாய்‌.” 

“நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” 

“நீ இருக்கும்‌ இடத்திலேயே தங்கியிரு. நாம்‌ முயற்சிசெய்யக்கூடிய இன்னும்‌ 
ஒரு சில விஷயங்களை நான்‌ கொண்டிருக்கிறேன்‌!” 





இருப்பினும்‌, எலியா “கர்த்தருடைய வார்த்தைக்காக?” காத்திருக்க 
வில்லை. நாம்‌ மனிதக்‌ கண்களுடன்‌ வாழ்க்கையைக்‌ கண்ணோக்கும்போது, 
ஒரு தொலைநோக்கியில்‌ தவறான பக்கத்தின்‌ மூலமாகப்‌ பார்ப்பவர்களாக 
இருக்கிறோம்‌. நமது கருத்துநோக்கு குழப்பமடை றது. 

இரண்டாவதாக, இதன்விளைவாக எலியா தெளிவாகச்‌ சிந்திக்க இயலாது 
போயிற்று; அவரது சிந்திக்கும்‌ செயல்முறைகள்‌ குழப்பம்‌ அடைந்தன. அவர்‌ 
தெளிவாகச்‌ சிந்தித்திருந்தால்‌, தேவனுடைய உதவியுடன்‌ கார்மேல்‌ மலையில்‌ 
ஆயிரக்கணக்கானவர்களைத்‌ தோல்வியடையச்‌ செய்த தாம்‌, நிச்சயமாக ஒரு 
பெண்ணைப்‌ பார்த்துப்‌ பயப்படத்‌ தேவையில்லை என்று பகுத்து அறிந்தி 
ருப்பார்‌. அதற்குப்‌ பதிலாக, எதிர்மறைச்‌ சிந்தனைகள்‌ அவரது மனதில்‌ நிரம்பின; 
அவை அவரது தலையைச்‌ சுற்றிச்‌ சுழல ஆரம்பித்தன. 

மூன்றாவதாக, அவர்‌ பயத்திற்குத்‌ தன்னை ஒப்புக்கொடுத்திருந்தார்‌. நாம்‌ 
பயத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது, அது வளர்ந்து பெருகுகிறது. 
நான்‌ ஒரு சிறுபிள்ளையாக இருந்தபோது, எனக்குப்‌ பின்னால்‌ ஏதோ சப்தம்‌ 
கேட்டதாகக்‌ கற்பனை செய்துகொண்டு இருளில்‌ நான்‌ நடந்த விஷயம்‌ 
எனக்கு நினைவில்‌ வருகிறது. அதை நான்‌ புறக்கணிக்க முயற்சி செய்து ஒரு 
சிறிய மெட்டை வாயில்‌ விசில்‌ அடித்துச்‌ சென்றேன்‌. நான்‌ வேகமாக நடக்கத்‌ 
தொடங்கினேன்‌, பின்பு இன்னும்‌ அதிக வேகமாகச்‌ சென்றேன்‌. நான்‌ குதித்து 
ஓடத்‌ தொடங்கி, எனது சிறு பாதங்கள்‌ என்னைத்‌ தூக்கிச்‌ செல்லும்‌ அளவுக்கு 
விரைவாகச்‌ செல்லத்‌ தொடங்கினேன்‌. நான்‌ வீடு சென்று சேர்ந்தபோது, எனது 
இருதயம்‌ தடதடவென்று அடித்துக்கொண்டது.” எலியா பயத்திற்குத்‌ தம்மை 
ஒப்புக்கொடுத்தபோது, அவர்‌ நூறு அல்லது அகுற்குச்‌ சற்றேறக்‌ குறையலான 
மைல்கள்‌ தூரம்‌ ஓடுவதிலிருந்து நின்றுவிடவில்லை! 

நான்காவதாக அவர்‌, வெற்றிக்குப்‌ பின்பு வரக்கூடியதாயிருந்த இந்தச்‌ 
சிறுமைக்குத்‌ தயாராக இருக்கவில்லை. அந்தச்‌ சிறுமைப்படுதல்‌ பற்றி ஒவ்வொரு 
பயிற்சியாளரும்‌ அறிந்திருக்றொர்‌. வெற்றிக்‌ கோப்பையைக்‌ தட்டிச்சென்ற 
வீரர்கள்‌ அடுத்த ஆண்டிலும்‌ வெற்றியாளர்களாக மீண்டும்‌ வருவதில்‌ கடின 
மான வேளையைக்‌ கொண்டிருக்க அது ஒரு காரணமாக உள்ளது. வெற்றி 
நம்மை தாக்குதலுக்கு ஆளாகக்‌ கூடி யவர்களாக்குகிறது. கர்த்தருடைய சபையின்‌ 
சபைக்குழுமங்கள்கூட, ஆராதனைக்கு வருகையை அதிகரித்தல்‌ அல்லது மற்ற 
சிறப்பான நிகழ்ச்சிகளுக்குப்‌ பின்பு சிறுமை ஒன்றைக்‌ கொண்டிருக்கக்‌ கூடும்‌. 
எலியா அந்த சிறுமைக்குத்‌ தயாராக இருக்கவில்லை. 

ஐந்தாவதாக, அவர்‌ தமது பலத்தின்‌ ஆதாரமூலத்தில்‌ இருந்து தம்மைத்‌ 
துண்டித்துக்கொண்டார்‌. அவர்‌ தேவனிடத்தில்‌ இருந்து தம்மைத்‌ 
துண்டித்துகொண்டார்‌; அவர்‌ தேவனுடைய வார்த்தைக்காகக்‌ காத்திருக்க 











108 


வில்லை. அவர்‌ மனிதர்களிடத்தில்‌ இருந்து தம்மைத்‌ துண்டித்துக்கொண்டார்‌; 
என்ன காரணத்தினாலோ அவர்‌, தமது வேலைக்காரனிடத்தில்‌ பிரிவு சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. எலியா “உயிரோடிருந்தவர்களிலேயே மிகவும்‌ தனிமையான 
மனிதர்‌” என்று அழைக்கப்பட்டிருந்தார்‌. 

மனம்முறிந்துபோன மக்கள்‌ பெரும்பாலும்‌ தனிமையில்‌ இருக்கின்றனர்‌. 
அவர்கள்‌ தனிமையான இருந்தபோதிலும்‌, எவ்வித மாறுபாடுமின்றி அவர்கள்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ இருந்து தங்களைத்‌ துண்டித்துக்‌ கொள்கின்றனர்‌. 
“யாரையும்‌ இனிக்‌ காண்பதற்கு நான்‌ விரும்பவில்லை. என்னைச்‌ சுற்றிலும்‌ 
மக்கள்‌ இருப்பதை நான்‌ விரும்பவில்லை.” அது காரணத்தினால்‌ காரியத்தை 
ஏற்படுத்தி அந்தக்‌ காரியத்தினால்‌ திரும்பவும்‌ அதே காரணத்தை ஏற்படுத்தும்‌ 
ஒரு வட்டாரமாக உள்ளது. 








பிறருக்கு நாம்‌ தேவைப்படலாம்‌ என்பதற்காகவே தேவன்‌ நம்மைப்‌ 
படைத்தார்‌. “மனுஷன்‌ தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ...” (ஆதியாகமம்‌ 2:18). 
கெத்செமெனே தோட்டத்தில்‌ இயேசுகூட, தமது சீஷர்கள்‌ தம்முடன்‌ “விழித்‌ 
திருக்க வேண்டும்‌” என்று விரும்பினார்‌ (மத்தேயு 26:40). 

எலியா தமக்கு அதரவு அளிக்கும்‌ முறைமையில்‌ இருந்து தம்மைத்‌ 
துண்டித்துக்கொண்டார்‌. 





ஆறாவதாக அவர்‌, மிகவும்‌ அதிகமாய்க்‌ களைப்படையத்‌ தம்மை 
அனுமதித்தார்‌. அவர்‌ பல நாட்களாக எதுவும்‌ உண்டிருக்கவில்லை என்பது 
உறுதி. அவர்‌ பல மைல்கள்‌ தூரம்‌ ஓடியிருந்தார்‌. அவர்‌ உடல்ரீதியாக உணர்வுரீதி 
யாக மற்றும்‌ ஆவிக்குரிய வகையில்‌ சக்தி தீர்ந்தவராக இருந்தார்‌. கிரேக்கர்கள்‌ 
பின்வரும்‌ கூற்று ஒன்றைக்‌ கொண்டுள்ளனர்‌: “ஒரு வில்‌ வளைக்கப்பட்ட 
நிலையில்‌ இருந்தால்‌, அது முறிந்துபோகும்‌.”” எலியா முறிந்துபோனார்‌. 

இன்றைய நாட்களில்‌ இது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. நாம்‌ 
அன்றாடம்‌ இருபத்து ஐந்து மணிநேரமும்‌, ஒவ்வொரு மாதமும்‌ முப்பத்து 
இரண்டு நாட்களுக்கு நமது நடவடிக்கைகளை அட்டவணைப்படுத்தச்‌ 
சாய்கிறோம்‌. நம்மை நாம்‌, வாழ்வின்‌ பெருஞ்சாலையில்‌ அதிகவேக 
மான தடத்தில்‌, வெளியேற வழியெதுவும்‌ இன்றி, வேகமாக வேகமாகச்‌ 
செல்பவர்களாகக்‌ காண்கிறோம்‌. நாம்‌ எச்சரிக்கையாக இராவிட்டால்‌, நாம்‌ 
முற்றிலும்‌ சக்திதர்ந்து போனவர்களாகக்‌ முடியக்கூடும்‌, நமது மனங்கள்‌ 
உணர்வுப்பூர்வமாக சுற்றிச்சுழன்று செயலாற்றிக்கொண்டு, பிரச்சனைகளின்‌ 
தீவிர விஷயமாக இருக்கக்கூடும்‌. இதுதொடர்பான ஒரு சிறு அறிவுரை பின்வரு 
மாறு: நீங்கள்‌ மிகவும்‌ களைப்பாக இருக்கும்போது, முக்கியமான முடிவு 
எதையும்‌ ஏற்படுத்தாகீர்கள்‌. எலியா, தாம்‌ யேசபேலை முகமுகமாய்க்‌ காண 
முடியுமா இல்லையா என்பது பற்றி ஞானமிக்க முடிவை ஏற்படுத்தக்கூடாத 
அளவுக்கு மிகவும்‌ களைப்பாக இருந்தார்‌! 

ஏழாவதாக, அவர்‌ சுயபச்சாதாபத்திற்குத்‌ தம்மை ஒப்புக்கொடுத்து 
ருந்தார்‌. அவர்‌, “நான்‌ மிகவும்‌ கடினமாக முயற்சி செய்திருந்தேன்‌, ஆனால்‌ 
ஏதொன்றையும்‌ நிறைவேற்றியிருக்கவில்லை. நான்‌ நல்லவன்‌ அல்ல!” என்று 
அவர்‌ கூறினார்‌. அந்த எண்ணப்போக்கு தாழ்மையைப்‌ பிரதிபலிப்பதாகச்‌ சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌, ஆனால்‌ அது அவ்வாறு செய்வதில்லை. அது நேரெதிரானதைச்‌ 
சுட்டிக்‌ காண்பிக்கிறது. அது தன்னைப்பற்றி அதிகமாக நினைக்கிற சுயநலத்தின்‌ 
நுட்பமான வடிவமாக உள்ளது. 





109 





சுயபச்சாதாபம்‌ என்பது ஒரு அரக்கனாக உள்ளது. அது நமது காதுகளில்‌ 
பொய்களைக்‌ கிசுசெக்றெது, பின்பு ஒவ்வொரு விஷயமும்‌ அது இருப்பதைக்‌ 
காட்டிலும்‌ மிகமோசமானதாகக்‌ காணப்படும்படி மிகைப்படுத்தத்‌ 
தொடங்குகிறது. சுயபச்சாதாபம்‌ என்பது தனிநபரைத்‌ தற்கொலை 
செய்துகொள்ளும்படி ஆலோசிக்கச்‌ செய்யவும்‌ கூடும்‌. எலியா, “போதும்‌ 
கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்‌” என்று கூறினார்‌. 

எலியா எங்கிருக்கிறார்‌ என்று நீங்கள்‌ காண்டுறீர்களா? தேவனுடையவராக 
இருந்த இந்த மாபெரும்‌ மனிதருக்குள்‌ ஊக்கம்‌ இழந்த தன்மையும்‌ மனச்சோர்வும்‌ 
வந்தன. இது எவரொருவருக்கும்‌ நடக்கக்கூடும்‌. மோசே, தாம்‌ மரித்துப்‌ போக 
வேண்டும்‌ என்று விரும்பினார்‌ (எண்ணாகமம்‌ 11:15), அது போலவே யோபுவும்‌ 
(யோபு 3:11.) மற்றும்‌ யோனா (யோனா 4:3) ஆகியோரும்‌ விரும்பினர்‌. பவுல்‌ 
கூட தமது வாழ்வில்‌ சோர்வடைந்தார்‌ (2 கொரிந்தியர்‌ 1:8). இது உங்களுக்கும்‌ 
நடக்கக்கூடும்‌. 


பிரச்சனையின்‌ இந்த விஷயத்தைக்‌ குணமாக்கத்‌ 
தேவன்‌ என்ன செய்தார்‌? (19:5-21) 
இவ்வரலாற்றின்‌ எஞ்சிய பகுதியை நாம்‌ ஆய்வு செய்வோமாக. பின்பு 
நாம்‌, பிரச்சனையின்‌ இந்த விஷயத்தைக்‌ குணமாக்கத்‌ தேவன்‌ என்ன செய்தார்‌ 
என்பதைத்‌ தொகுத்துரைப்போம்‌. ஒருவேளை நாம்‌ நமக்கு - மற்றும்‌ பிறருக்கு 
உதவுவது எவ்வாறு என்று கற்றுக்கொள்ளக்கூடும்‌. 


ஒரு சூரைச்செடியின்கழ்ப்‌ படுத்துக்கொண்டு நித்திரைபண்ணினான்‌; 
அப்பொழுது ஒரு தூதன்‌ அவனைத்‌ தட்டியெழுப்பி: எழுந்திருந்து 
போஜனம்பண்ணு என்றான்‌. அவன்‌ விழித்துப்‌ பார்க்கிறபோது, இதோ, 
குழலில்‌” சுடப்பட்ட அடையும்‌, ஒரு பாத்திரத்தில்‌ தண்ணீரும்‌ அவன்‌ 
தலைமாட்டில்‌ இருந்தது; அப்பொழுது அவன்‌, புசித்துக்‌ குடித்துத்‌ இரும்பப்‌ 
படுத்துக்கொண்டான்‌ (வசனங்கள்‌ 5, 69. 


முன்பு தேவன்‌, எலியாவுக்கு உணவு சேவை செய்வதற்குக்‌ காகங்களையும்‌ 
ஒரு விதவையையும்‌ பயன்படுத்தினார்‌; இப்போது அவர்‌ ஒரு தூதனைப்‌ 
பயன்படுத்தினார்‌. 


கர்த்தருடைய தூதன்‌ திரும்ப இரண்டாந்தரம்‌ வந்து அவனைத்‌ 
தட்டியெழுப்பி: எழுந்திருந்து போஜனம்பண்ணு; நீ பண்ணவேண்டிய 
பிரயாணம்‌ வெகுதூரம்‌ என்றான்‌. அப்பொழுது அவன்‌ எழுந்திருந்து 
புசித்துக்‌ குடித்து, அந்தப்‌ போஜனத்தின்‌ பலத்தினால்‌ நாற்பதுநாள்‌ 
இரவுபகல்‌ ஓரேப்‌ என்னும்‌ தேவனுடைய பர்வதமட்டும்‌ நடந்துபோனான்‌ 
(வசனங்கள்‌ 7, 8). 
“ஓரேப்‌” என்பது சீனாய்‌ மலைக்கு இன்னொரு பெயராக இருந்தது, அந்த 
மலையின்மீதுதான்‌ மோசே நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றுக்கொண்டிுந்தார்‌.” 
(நாற்பது நாட்களுக்குத்‌ திரும்பச்‌ சமைக்கத்‌ தேவையில்லாதபடிக்கு, அந்த உணவு 
குயாரிக்கும்‌ முறையை நாம்‌ பெற்றுக்கொண்டிருக்க விரும்புவோம்‌!) 


110 


“அங்கே அவன்‌ [எலியா] ஒரு கெபிக்குள்‌' போய்த்‌ தங்கினான்‌” (வசனம்‌ 9௮). 
தீர்க்கதரிசி குகைவாசியானார்‌. அவர்‌ உலகத்தில்‌ இருந்து தம்மைத்‌ துண்டித்துக்‌ 
கொண்டார்‌. 

“இதோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி” (வசனம்‌ 9ஆ. 
இப்போது “கர்த்தருடைய வார்த்தை” வந்தது. “அவர்‌: எலியாவே, இங்கே உனக்கு 
என்ன காரியம்‌ என்றார்‌” (வசனம்‌ 9இ). தேவன்‌ இதை எவ்வாறு கூறினார்‌ என்று 
நாம்‌ அறிந்தால்‌, இது ஒரு கண்டனமா இல்லையா என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
இது ஒரு கண்டனமாக இருந்தால்‌, இது ஒரு மென்மையான கண்டனமாக 
உள்ளது: “நீ இஸ்ரவேலில்‌ எனது ஊழியகத்கைச்‌ செய்துகொண்டி ருக்க வேண்டிய 
இவ்வேளையில்‌ இங்கு என்ன செய்துகொண்டிருக்கிறாய்‌?” 

எலியா தமது மனதில்‌ கட்டியெழுப்பியிருந்த எல்லா விஷயங்களையும்‌ 
எண்ணிப்பார்க்கத்‌ தொடங்கினார்‌: 








அதற்கு அவன்‌: சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி 
வைராக்கியமாயிருந்தேன்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உமது உடன்படிக்கையைத்‌ 





குள்ளிவிட்டார்கள்‌; உம்முடைய பலிபீடங்களை இடித்து, உம்முடைய 
கர்க்கதரிசிகளைப்‌ பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌; நான்‌ 
ஒருவன்மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌; என்‌ பிராணனையும்‌ வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌ என்றான்‌'' (வசனம்‌ 10). 


எலியா, “இது நம்பிக்கையற்ற விஷயமாக உள்ளது, கர்த்தாவே! எதுவும்‌ செய்ய 
இயலாது” என்று கூறினார்‌. 

பின்பு தேவன்‌ பேசினார்‌: “நீ வெளியே வந்து” (வசனம்‌ 11௮). அவர்‌ 
எலியாவிடத்தில்‌, குகையை விட்டு வெளியே வரும்படி கூறினார்‌. “கர்த்தருக்கு 
முன்பாகப்‌ பர்வதத்தில்‌ நில்‌” (வசனம்‌ 11ஆ). தேவன்‌, “கடந்த காலத்தில்‌, நீ எனக்கு 
முன்பாக நின்று எனது கட்டளைகளை மேற்கொள்ளத்‌ தயாராக இருப்பவன்‌ 
என்று அறியப்பட்டிருந்தாய்‌. அந்த உறவுமுறையை மீளக்கட்டுவிப்பது நமக்கு 
அவசியமாக உள்ளது!” என்று கூறினார்‌. 


அப்பொழுது இதோ, கர்த்தர்‌ கடந்துபோனார்‌; கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பர்வதங்களைப்‌ பிளக்கிறதும்‌ கன்மலைகளை உடைக்றெதுமான பலத்த 
பெருங்காற்று உண்டாயிற்று; ஆனாலும்‌ அந்தக்‌ காற்றிலே கர்த்தர்‌ 
இருக்கவில்லை; காற்றிற்குப்பின்‌ பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று: ஆனாலும்‌ 
அந்தக்‌ காற்றிலே கர்த்தர்‌ இருக்கவில்லை; காற்றிற்குபின்‌ பூமி அதிர்ச்சி 
உண்டாயிற்று; பூமி அதிர்ச்சியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. பூமி அதிர்ச்‌ 
சிக்குப்பின்‌ அக்கினி [ஒருவேளை இது மின்னலாக இருந்திருக்கலாம்‌] 
உண்டாயிற்று; அக்கினியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை; அக்கினிக்குப்பின்‌ 
அமர்ந்த மெல்லிய சத்தம்‌ உண்டாயிற்று (வசனங்கள்‌ 11இ, 12). 





KJV வேதாகமத்தில்‌, “ஒரு மிகச்சிறிய குரல்‌” என்றுள்ளது. இருப்பினும்‌ இது 
அனேகமாக, “எலியா, எலியா” என்று முணுமுணுத்தலாக இருந்திராது. மூல 
எபிரெய மொழி வேதாகமத்தில்‌, “மென்மையான நிசப்தத்தின்‌ குரல்‌ அல்லது 
இரைச்சல்‌ அல்லது சப்தம்‌? என்றுள்ளது. NASB வேதாகமம்‌ கருத்துத்‌ 


111 


தெரிவித்துள்ளபடி, இது ஒரு மென்மையான வசந்தக்‌ காற்று வீசுதலாக இருந்தி 
ருக்கும்‌. இது ஒரு சிறிய மிருகத்தின்‌ மெல்லிய சப்தமாகக்‌ கூட இருந்திருக்க 
முடியும்‌. 

தேவன்‌ இவை யாவற்றையும்‌ செய்தது ஏன்‌ என்று எனக்கு நிச்சய 
மாகத்‌ தெரியவில்லை. ஒருவேளை எலியா, நியாயப்பிரமானம்‌ வந்தபோது 
மோசே கண்டிருந்த செயல்விளக்கத்தின்‌ வகையை விரும்பிய காரணத்தினால்‌ 
இவ்விடத்திற்கு வந்திருக்கலாம்‌; ஒருவேளை எலியா, தேவன்‌ வல்லமையின்‌ 
தேவனாக இருந்தார்‌ என்பதற்கு இன்னும்‌ உறுஇப்பாட்டை விரும்பியிருக்கலாம்‌. 
இதற்கு மறுபுறத்தில்‌, ஒருவேளை தேவன்‌, காட்சிக்குரிய விஷயங்களில்‌ தாம்‌ 
இருப்பது போன்றே அசைவற்ற, அமைதியான விஷயங்களிலும்‌ தாம்‌ இருப்பதை 
எலியா அறிய வேண்டும்‌ என்று விரும்பியிருக்கலாம்‌. அது ஒரு யூகமாகவே 
இருக்கிறது. காற்று, பூமியதிர்ச்சி, அக்கினி மற்றும்‌ மெல்லிய சப்தம்‌ என்பது 
அவற்றின்‌ விளைவாக இருக்கறது என்பது மாத்திரமே நாம்‌ உண்மையில்‌ அறிகிற 
ஒரே விஷயமாக உள்ளது. எலியா குகையை விட்டு வெளியே வரவேண்டும்‌ 
என்பதற்காகத்‌ தேவன்‌ இவை யாவற்றையும்‌ செய்தார்‌. 

“அதை [மெல்லிய சப்தத்தை] எலியா கேட்டபோது, கன்‌ சால்வையினால்‌ 
குன்‌ முகத்தை மூடிக்கொண்டு” (வசனம்‌ 13௮). இதுதான்‌, நாம்‌ எலியாவின்‌ சால்‌ 
வையைப்‌ பற்றி வாசிக்கும்‌ முதல்‌ வேளையாக உள்ளது, இது அவரது அலுவலின்‌ 
அடையாளச்‌ சின்னமாயிற்று (சகரியா 13:4ஐக்‌ கவனிக்கவும்‌). அது ஒரு மயிர்‌ 
ஆடையாக, ஒருவேளை செம்மறியாட்டுத்‌ தோலினால்‌ செய்யப்பட்டதாக 
இருந்தது. எலியா, “... வெளியே வந்து கெபியின்‌ வாசலில்‌ நின்றான்‌” (வசனம்‌ 
13ஆ£. காற்று, பூமியதிர்ச்சி மற்றும்‌ அக்கினி ஆகியவை எலியாவைக்‌ குகையினுள்‌ 
ஆமமாகப்‌ போகும்படிச்‌ செய்தியிருக்கலாம்‌, ஆனால்‌ மென்மையான சப்தமா 
னது அவரை [குகையின்‌] வாசலுக்குக்‌ கொண்டுவந்தது. எலியா முற்றிலும்‌ 
வெளியே வந்திருக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ வளர்ச்சி நிலையை ஏற்படுத்திக்‌ 
கொண்டிருந்தார்‌! மனச்சோர்வுள்ள மக்களிடத்தில்‌ நாம்‌ பணிசெய்கிறபோது, 
வளர்ச்சி நிலையானது ஒருவேளைக்கு ஒருசிறிது என்ற வகையிலேயே வருகிறது: 
மூன்று அடிகள்‌ முன்னோக்கி வைத்து, இரண்டு அடிகள்‌ பின்னோக்கிச்‌ செல்‌ 
லுதல்‌; சிலவேளைகளில்‌, முன்னோக்கி இரண்டு அடிகளும்‌ பின்னோக்கி மூன்று 
அடிகளும்‌ செல்லுதலாகவும்‌ இருக்கும்‌. 

“அப்பொழுது, இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்‌ என்கிற 
சத்தம்‌ அவனுக்கு உண்டாயிற்று” (வசனம்‌ 13இ). அது தேவன்‌ முன்பு கேட்ட 
அதே கேள்வியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில்‌ இடர்ப்பாடுள்ள குடும்பங்களில்‌ 
ஊழியம்‌ செய்யும்‌ எனது நண்பர்‌ ஒருவர்‌ என்னிடத்தில்‌, “மனச்‌ சோர்வுடைய 
மக்களிடம்‌ நீங்கள்‌ தொடங்க வேண்டிய இடம்‌ அதுதான்‌; நீங்கள்‌ கேள்வி 
கேட்கவேண்டும்‌” என்று கூறினார்‌. எலியா ஏன்‌ அங்கிருந்தார்‌ என்று தேவன்‌ 
அறிந்திருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ எலியாவை வெளியே கொண்டுவருதற்காக அவர்‌ 
கேள்விகளைக்‌ கேட்டார்‌. 

எலியாவின்‌ பதிலானது வார்த்தைக்கு வார்த்தை முன்பு போலவே 
இருந்ததைக்‌ கவனியுங்கள்‌: 


அதற்கு அவன்‌: சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி 
வைராக்கியமாயிருந்தேன்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உமது உடன்படிக்கையைத்‌ 


112 





குள்ளிவிட்டார்கள்‌; உம்முடைய பலிபீடங்கள்‌ இடித்து, உம்முடைய 
தீர்க்கதரிசிகளைப்‌ பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌, நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌; என்‌ பிராணனையும்‌ வாங்கத்‌ தேடுறொர்கள்‌ 
என்றான்‌ (வசனம்‌ 14). 


எலியா தமது மனதில்‌ இந்தச்‌ சிந்தனைகள்‌ ஒரு வரிப்பள்ளம்‌ போன்ற 
அடையாளத்தைக்‌ கொண்டிருக்கும்வரையில்‌ இவற்றைத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ 
தமது மனதில்‌ கொண்டிருந்தது எவ்வாறு என்று நம்மால்‌ கற்பனை செய்துபார்க்க 
முடிறெது; இப்போது அவரால்‌ அந்தப்‌ பள்ளத்தில்‌ இருந்து வெளியேற முடியா 
திருந்தது. நீங்கள்‌ எப்போதாவது மனச்சோர்வு அடைந்திருந்தால்‌, நீங்கள்‌ பித்துப்‌ 
பிடித்துப்‌ போகும்‌ வரையிலும்‌ உங்கள்‌ மனதில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ ஒரேவித 
மான எதிர்மறையான மற்றும்‌ அழிவுக்குரிய சிந்தனைகளைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
சிந்திப்பது எவ்வாறு என்பதை நீங்கள்‌ அறிந்திருப்பிர்கள்‌. 

இது எலியாவைக்‌ கண்டிப்பதற்கு - அல்லது அவரைத்‌ திருத்துவகுற்கு - 
கர்த்தருக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்திருக்கும்‌, ஆனால்‌ கர்த்தர்‌ என்ன செய்தார்‌ 
என்று கவனியுங்கள்‌: “அப்பொழுது கர்த்தர்‌ அவனைப்‌ பார்த்து: நீ தமஸ்குவின்‌ 
வழியாய்‌ வனாந்திரத்திற்குத்‌ திரும்பிபோய்‌” (வசனம்‌ 15௮). “எலியா, குகையை 
விட்டு முற்றிலும்‌ வெளியே வந்து, வடக்கு நோக்கிப்‌ பயணப்படு. ” தமஸ்குவின்‌ 
வனாந்தரப்‌ பகுதியானது கலிலேயாக்‌ கடலில்‌ இருந்து வடக்கில்‌ முப்பது மைல்‌ 
கள்‌ தூரத்தில்‌ இருந்தது. 


“நீ ... போய்‌, ஆசகேலைச்‌ சீரியாவின்மேல்‌ [அல்லது ஆராமின்மேல்‌] 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணி, '* பின்பு நிம்சியின்‌ குமாரனாகிய யெகூவை 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக அபிஷேகம்பண்ணி [இவர்‌ ஆகாபின்‌ 
இடத்தை எடுத்துக்கொள்வார்‌ி, ஆபேல்மேகொலா ஊரானான சாப்பாத்தின்‌ 
குமாரன்‌ எலிசாவை உன்‌ ஸ்தானத்தில்‌ தீர்க்கதரிசியாக அபிஷேகம்பண்ணு. 
சம்பவிப்பதாவது: ஆசகேலின்‌ பட்டயத்திற்குத்‌ [அது யுத்தத்தின்‌ பட்டய 
மாக உள்ளது] தப்பினவனை யெகூ கொன்றுபோடுவான்‌ [அது நீதி 
யின்‌ பட்டயமாக உள்ளது]; யெகூவின்‌ பட்டயத்திற்குத்‌ தப்பினவனை 
எலிசா கொன்றுபோடுவான்‌ [அது சத்தியத்தின்‌ பட்டயமாக உள்ளது]. 
ஆனாலும்‌ பாகாலுக்கு முடங்காதிருக்றெ முழங்கால்களையும்‌, அவனை 
முத்தஞ்செய்யாதிருக்கிற [அதாவது, பாகாலின்‌ உருவம்‌ ஒன்றை முத்தம்‌ 
செய்யாதிருக்கெ] வாய்களையுமுடைய ஏழாயிரம்பேரை இஸ்ரவேலிலே 
மீதியாக வைத்திருக்கிறேன்‌ என்றார்‌” (வசனங்கள்‌ 15ஆ-18). 


தேவன்‌, எலியா கூறியிருந்த எதிர்மறையான விஷயம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ 
பதில்‌ அளித்தார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌: 

“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உமது உடன்படிக்கையைத்‌ கள்ளிவிட்டார்கள்‌” என்று 
எலியா கூறியிருந்தார்‌; “சீரியாவின்‌ இராஜாவான ஆசகேல்‌ இஸ்ரவேலைத்‌ 
தண்டிப்பான்‌” என்று தேவன்‌ கூறினார்‌. சீரியா நாடானது இஸ்ரவேலின்‌ 
அண்டை நாடுகளிலேயே மிகவும்‌ மோசமான விரோதியாக இருந்தது. 

“[ஆகாபும்‌ யேசபேலும்‌] உம்முடைய பலிபீடங்களை இடித்து, 
போட்டார்கள்‌,” என்று எலியா கூறியிருந்தார்‌; “ஆகாபின்‌ அரசவம்சத்தை யெகூ 


113 


ஒழித்துப்‌ போடுவான்‌. அதன்‌ பின்பு பாகாலை ஆராதித்தல்‌ நடைபெறாது” 
என்று தேவன்‌ கூறினார்‌. தொடர்ந்து வரும்‌ வசனங்களில்‌ நாம்‌, யெகூ ஆகாபின்‌ 
குடும்பத்தை முற்றிலுமாகத்‌ துடைத்துப்‌ போடுகையில்‌, நாம்‌ யெகூவின்‌ 
இரத்தப்பழியான வேலையை, யூத வரலாற்றில்‌ இதற்கு இணையாக வேறு 
எதுவும்‌ இல்லாத அழிவின்‌ வேலையைப்‌ பற்றி வாசிப்போம்‌. யோசிப்பஸ்‌ 
என்பவரும்கூட, யெகூ எவ்வாறு பாகாலின்‌ கோவில்களுக்குள்‌ சென்று, 
ஆராதிப்பவர்களின்‌ இரத்தம்‌ அங்கு செலுத்தப்பட்ட பலிகளின்‌ இரத்தத்துடன்‌ 
கலப்பதற்கு எவ்வாறு காரணமானான்‌ என்று கூறுகிறார்‌. 





“உம்முடைய தர்க்கதரிசிகளைப்‌ பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌” 
என்று எலியா கூறியிருந்தார்‌; “எலிசா என்ற பெயருடைய பதில்‌ ஆள்‌ ஒருவனை 
நான்‌ தருவேன்‌” என்று தேவன்‌ கூறினார்‌. 

“நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌” என்று எலியா கூறியிருந்தார்‌; 
“பாகாலுக்கு முடங்காதிருக்கெ முழங்கால்களையும்‌, அவனை முத்தஞ்செய்யாதி 
ருக்கிற வாய்களையுமுடைய ஏழாயிரம்பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்தி 
ருக்கிறேன்‌” என்று தேவன்‌ கூறினார்‌. தேவன்‌, “எலியாவே, சூழ்நிலையானது 
நம்பிக்கையற்றதாக இருக்கவில்லை. எனது உதவியுடன்‌ நீ ஒவ்வொரு 
பிரச்சனையைப்‌ பற்றியும்‌ செயல்பட்டு ஒவ்வொரு அறைகூவலையும்‌ சந்திக்க 
முடியும்‌” என்று கூறினார்‌. இது தேவனுடைய மனிதர்‌ - மற்றும்‌ தேவனுடைய 
மனுஷி - கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான பாடமாக உள்ளது. 

“அப்படியே அவன்‌ [எலியா] அவ்விடம்‌ விட்டு புறப்பட்டுப்போய்‌” (வசனம்‌ 
19௮). கடைசியில்‌ அவர்‌ குகையை விட்டு வெளியேறினார்‌! அவர்‌ தேவனு 
டைய பணியைச்‌ செய்யப்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ மீண்டும்‌ தடத்திற்கு வந்தார்‌. 





அவர்‌, “பன்னிரண்டு ஏர்‌ பூட்டி உழுத சாப்பாத்தின்‌ குமாரனாகிய எலிசாவைக்‌ 
கண்டான்‌; அவன்‌ பன்னிரண்டாம்‌ ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான்‌” (வசனம்‌ 
19ஆ).!* எவரொருவரும்‌ மூன்றரை ஆண்டுகள்‌ அளவாகப்‌ பயிரிட இயலா 
திருந்தது; இது இஸ்ரவேலில்‌ இருந்த விவசாயிகளுக்கு மன எழுச்சியான 
வேளையாக இருந்திருக்க வேண்டும்‌. 

தீலேயாத்தில்‌ இருந்து வந்த நயப்பாங்கற்ற வகையில்‌ காணப்படும்‌ 
தர்க்கதரிசிக்கு, யோர்தான்‌ பள்ளத்தாக்கில்‌ இருந்து வந்த அழுக்கான விவசாயி 
என்பவரே தேவனுடைய பதிலியாக இருந்தார்‌! நீங்கள்‌ யார்‌ என்பது முக்கிய 
மற்றது; கர்த்தருக்கு உங்கள்‌ அர்ப்பணித்தலே முக்கியமானதாக உள்ளது. உங்கள்‌ 
இருதயம்‌ அவர்மீது நிலைத்திருந்தால்‌, அவர்‌ தமது ஊழியத்தில்‌ உங்களைப்‌ 
பயன்படுத்த முடியும்‌! 

“எலியா அவன்‌ இருக்கும்‌ இடமட்டும்‌ போய்‌, அவன்மேல்‌ தன்‌ 
சால்வையைப்‌ போட்டான்‌” (வசனம்‌ 19ஆ) - இது எலியாவின்‌ இடத்தை 
எடுத்துக்கொள்ளும்படி தேவன்‌ எலிசாவைக்‌ தேர்ந்தெடுத்தார்‌ என்று அவர்‌ 
அறிய அனுமதித்த அடையாளத்துவ வழியாகும்‌. 





அப்பொழுது அவன்‌ [எலிசா] மாடுகளைவிட்டு, எலியாவின்‌ பிறகே ஓடி: 
நான்‌ என்‌ தகப்பனையும்‌ என்‌ தாயையும்‌ முத்தஞ்செய்ய உத்தரவு கொடும்‌, 
அதற்குப்பின்‌ உம்மைப்‌ பின்தொடர்வேன்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: 
போய்த்‌ திரும்பிவா; நான்‌ உனக்குச்‌ செய்ததை நினைத்துக்கொள்‌ என்றான்‌. '* 
அப்பொழுது அவன்‌ இவனை விட்டு[த்தன்‌ பெற்றோரிடத்‌ இற்கு]ப்போய்‌, 


114 


[தான்‌ உழுவதற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டிருந்த] ஓர்‌ ஏர்மாடுகளைப்‌ 
பிடுத்து அடித்து, [மரக்கலப்பை மற்றும்‌ தோல்கடிவாளம்‌ ஆகிய] ஏரின்‌ 
மரமுட்டுகளால்‌ அவைகளின்‌ [பலிசெலுத்தப்‌ பயன்படுத்தியிராத] 
இரைச்சியைச்‌ சமைத்து [அதை பிரிவு உபசார விருந்தாக] ஜனங்களுக்குக்‌ 
கொடுத்தான்‌; அவர்கள்‌ சாப்பிட்ட[னர்‌] (வசனங்கள்‌ 20, 21௮). 


எலிசா தமது உறவுகளை முறித்துக்கொண்டிருந்தார்‌. அவரது வாழ்வின்‌ 
அந்தப்பகுதி முடிந்து விட்டது. “பிற்பாடு அவன்‌ எழுந்து, எலியாவுக்குப்‌ 
பின்சென்று அவனுக்கு ஊழியஞ்செய்தான்‌” (வசனம்‌ 21ஆ). அவர்‌ எலியாவின்‌ 
தேவைகளைக்‌ கவனித்தார்‌. எலிசா, வேலைக்காரனின்‌ பணியை நிகழ்த்தினார்‌ 
என்பதை விவரிக்கும்‌ வழியாக “எலியாவின்‌ கைகளுக்குத்‌ தண்ணீர்‌ வார்த்தார்‌” 
(2 இராஜாக்கள்‌ 3:11). 

எலியா மீண்டும்‌ ஒருமுறை தமது முதன்மை ஆணையரின்‌ - சித்தத்தைச்‌ 
செய்ய - முன்னோக்கிச்‌ சென்றார்‌. 

எலியாவின்‌ பிரச்சனைகள்‌ என்ற விஷயத்தைக்‌ குணமாக்கத்‌ தேவன்‌ 
கைக்கொண்ட வழியை நாம்‌ தொகுத்துரைப்போமாக: 

முதலாவதாக, தேவன்‌ எலியாவின்‌ மாம்சப்பிரகாரமான தேவைகளைப்‌ 
பற்றி அக்கறை மேற்கொண்டார்‌. அவர்‌ அந்தத்‌ இர்க்ககரிசியை உண்ணவும்‌, 
குடிக்கவும்‌ மற்றும்‌ இளைப்பாறவும்‌ செய்தார்‌. மனச்சோர்வுடன்‌ இருக்கும்‌ 
ஒருவருடன்‌ நாம்‌ பேசும்போது, எவ்வித மாறுபாடுமின்றி, அவர்‌ உடல்ரீதி 
யாகவும்‌ உணர்வுரீதியாகவும்‌ சக்திகீர்ந்தவராக இருக்கிறார்‌. அவருக்குச்‌ 
சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது; அவருக்கு மென்மையான, அன்பான 
கவனித்தல்‌ தேவைப்படுகிறது. மனச்சோர்வுடைய நபர்‌ ஒருவரை முற்றிலு 
மான பரிசோதனைக்கு மருத்துவரிடம்‌ அழைத்துச்‌ செல்லுதல்‌ என்பதே நான்‌ 
செய்கிற முதல்‌ விஷயமாக உள்ளது. நமது உடல்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஆலயமாக உள்ளன என்பதை நாம்‌ நினைவில்‌ வைக்க வேண்டும்‌ (1 கொரிந்தி 
யர்‌ 3:16, 17). இன்றைக்கான சத்தியம்‌ பத்திரிக்கைக்கு எழுதுவதற்காக நான்‌ 
அர்க்கன்சாஸில்‌ உள்ள சியார்சிக்கு குடியிருக்கச்‌ சென்றபோது, அவ்வப்போது 
நிறுத்தி ரோஜாக்களின்‌ மணத்தை முகர ஞாபகப்படுத்துவதற்காக நான்‌ எனது 
எழுதும்‌ அறையின்‌ கதவின்மீது செயற்கையான மலர்‌ ஒன்றை வைத்திருந்தேன்‌! 

இரண்டாவதாக, எலியாவிடத்தில்‌ தேவன்‌ மென்மையாகச்‌ செயல்பட்டார்‌. 
நான்‌ அறிந்துள்ள கிறிஸ்தவ ஆலோசகர்களில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, 
எலியா ஊக்கமிழந்துபோன வரலாற்றை நேசிக்கன்றனர்‌. இந்த வரலாற்றில்‌ 
இருந்து இருபத்தி ஐந்து கருத்துக்கள்‌ கொண்ட ஒரு பட்டியல்‌, “கேள்விகள்‌ 
கேட்குதல்‌” என்பதில்‌ தொடங்கி “அவர்‌ தம்மிடத்தில்‌ இருந்து தம்‌ சிந்தையை 
தேவன்மீது வைத்தல்‌” என்பது வரையில்‌ நவீன ஆலோசனை முறைமைகளை 
எடுத்துரைக்கின்றன. அவற்றை ஒன்றுகூட்டிக்‌ குவிப்பதில்‌ நாம்‌, எலியாவிடத்தில்‌ 
தேவன்‌ மென்மையாகச்‌ செயல்பட்டார்‌ என்று கூற முடியும்‌. 

இந்த ஒரு தவறுதலின்‌ காரணமாகத்‌ தேவன்‌ இந்த ஊழியரை 
விட்டுக்கொடுத்துவிடவில்லை. அவரைக்‌ தேவன்‌ திட்டவில்லை அல்லது 
சிறுமைப்படுத்தவில்லை. மாறாக தேவன்‌ அவரை பயன்றிறைந்த இடத்திற்குத்‌ திரும்பவும்‌ 
ஜாக்கிரதையாக வழிநடத்தினார்‌. தேவன்‌ அன்பின்‌ தேவனாக இருக்கிறார்‌ என்பதை 





நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. அவர்‌ நமது பக்கம்‌ இருக்கிறார்‌ (ரோமர்‌ 8:31). அவர்‌ 


115 


நம்மை இரட்சிக்க விரும்புகிறார்‌ (2 பேதுரு 3:9). நாம்‌ புறம்பே செல்லும்போது, அவர்‌ 
நம்மைத்‌ திரும்பவும்‌ கொண்டுவருவதற்குத்‌ தம்மால்‌ முடிந்த யாவற்றையும்‌ மென்மை 
யாகச்‌ செய்கிறார்‌ (சங்கதம்‌ 23:3, 5; லூக்கா 15:4-6). நாம்‌ மனந்திரும்பினால்‌, அவர்‌ விரித்த 
கரங்களுடன்‌ நம்மை ஏற்றுக்கொள்றொர்‌ (லூக்கா 15:2014). 

ஊக்கமிழந்து இருப்பவர்களிடம்‌ தசம்‌ செயல்படும்போது, அது 
பரிவிரக்கத்தடனும்‌ மென்மையுடனும்‌ இருக்கட்டும்‌. 

மூன்றாவதாக, அவர்‌ எலியாவுக்குச்‌ செய்வதற்குப்‌ பணியைக்‌ 
கொடுத்தார்‌. “அன்பில்‌ சத்தியம்‌” என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான்‌ 
அளித்துக்கொண்டிருந்தபோது, அதில்‌ ஒரு நிகழ்ச்சியானது, ஆக்லஹாமா 
கிறிஸ்தவப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இருந்த பேராசிரியரான, முகவர்‌ வில்லியம்‌ 
ஜோன்ஸ்‌ என்பவர்‌ பேசிய “சந்தேகத்தைக்‌ கையாள்வது எவ்வாறு” என்ற 
உரையைச்‌ சித்தரித்தது. அவர்‌ நடைமுறை ஆலோசனைகள்‌ பலவற்றை அளித்தார்‌. 
“போய்‌ ஊழியம்‌ செய்யுங்கள்‌! உங்களை விட்டு வெளியேறுங்கள்‌. உங்களைப்‌ 
பற்றிச்‌ சந்திப்பதை நிறுத்துங்கள்‌. மற்றவர்களைப்‌ பற்றிச்‌ சிந்தியுங்கள்‌; மற்ற 
வர்களுக்கு உதவ முயற்சி செய்யுங்கள்‌” என்பதே பெரும்பான்மையான 
குனிநபர்களுக்குத்‌ தேவையான மிகமுக்கியமான அறிவுரையாக உள்ளது என்று 
அவர்‌ குறிப்பிட்டார்‌. 

எலியாவின்‌ வாழ்வு முடிந்துவிடவில்லை என்று அவரிடத்தில்‌ தேவன்‌ 
கூறினார்‌: “செய்வதற்கு அர்த்தம்‌ நிறைந்த பணியை நீ இன்னமும்‌ 
கொண்டிருக்கிறாய்‌. அது ஒரேவிதமான பணியாக இராது. (காலம்‌ 
செல்றெபோது நமது பணி மாறுகிறது; நமது திறமைகள்‌ மாறுகின்றன.) 
இருப்பினும்‌, அது முக்கியமான பணியாக இருக்கும்‌. கார்மேல்‌ மலையின்மீது 
இன்னொரு காட்சி இராது, ஆனால்‌ செயல்கள்‌ நிறைந்த, துடிப்புள்ள கணங்கள்‌ 
இன்னமும்‌ இருக்கும்‌. நீ ஆகாபின்‌ மனச்சாட்சிக்குப்‌ பணிபுரிவாய்‌. வானத்தி 
லிருந்து இன்னும்‌ அதிகமான அக்கினி இறங்கும்‌.” நாம்‌ காணப்போழெபடி, 
இளம்‌ தீர்க்ககரிசிகளைப்‌ பயிற்றுவிக்கும்‌ முக்கியமான பணியில்‌ எலியாவை 
ஈடுபடுத்தவும்‌ தேவன்‌ திட்டமிட்டார்‌! செயல்விளைவில்‌ தேவன்‌, “இந்தத்‌ 
தவறினால்‌ நான்‌ உன்னை அலமாரியில்‌ கிடக்க விடமாட்டேன்‌. நீ இன்னமும்‌ 
ஒரு மதிப்புள்ள ஊழியக்காரனாக இருக்கிறாய்‌/” என்று கூறினார்‌. 

நம்மை நாம்‌ குப்பைக்குவியலில்‌ இருக்கக்‌ கண்டால்‌, செய்வதற்குச்‌ 











சிலவற்றைக்‌ கண்டறிதல்‌, விசேஷமாக இன்னொருவரின்‌ வாழ்வை 
ஆசீர்வதிக்கச்‌ செய்வதற்குச்‌ சிலவற்றைக்‌ கண்டறிதல்‌ என்பது அந்தக்‌ 
குப்பைக்குவியலில்‌ இருந்து நாம்‌ வெளியேறுவதற்கான வழியாக இருக்கலாம்‌. 
மற்றவர்களின்‌ உணர்வுப்பூர்வமான பிரச்சனைகளுக்கு உதவ நீங்கள்‌ முயற்சி 
செய்துகொண்டிருந்தால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வின்‌ நோக்கத்தைக்‌ கண்டறிய 
அவர்களுக்கு நீங்கள்‌ உதவுங்கள்‌. 

நான்காவதாக, தேவன்‌ எலியாவுக்கு ஒரு நண்பரையும்‌ துணையாளியையும்‌ 
கொடுத்தார்‌. ஒவ்வொருவருக்கும்‌ யாராவது ஒருவர்‌ தேவை. நம்மில்‌ பலருக்கு, 
அவர்‌ ஒரு அன்பான ஒரு கிறிஸ்தவத்‌ துணையாக இருக்கிறார்‌. மற்றவர்களுக்கு 
அவர்‌ ஒரு நெருக்கமான கிறிஸ்தவ நண்பராக இருக்கிறார்‌. நாம்‌ யாவரும்‌ 
இயேசுவை நண்பராகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. நம்‌ யாவருக்கும்‌ யாரோ ஒருவர்‌ 
தேவைப்படுகிறார்‌. தேவன்‌ எலியாவுக்கு எலிசாவைக்‌ கொடுத்தார்‌. 

ஒருவர்‌, “நான்‌ சபையின்‌ ஊழியத்தில்‌ ஈடுபட முயற்சி செய்தி 


116 


ருக்கிறேன்‌. அங்கு பல தனிக்குழுக்கள்‌ உள்ளன. அந்தக்‌ குழுக்களில்‌ எதிலும்‌ 
என்னால்‌ சேர இயலவில்லை” என்று கூறலாம்‌, நீங்கள்‌ ஆராதிக்கும்‌ 
இடத்தில்‌ இதுபோன்றிருந்தால்‌, நான்‌ வருத்தப்படுகிறேன்‌; ஆனால்‌ நீங்கள்‌ 
ஏதாவது ஒன்றைப்‌ பற்றிக்கொள்ள முடியும்‌. சூரைச்செடியின்கீழ்‌ இருக்கும்‌ 
யாரையாவது கண்டறியுங்கள்‌. உங்களைக்காட்டிலும்‌ அதிகம்‌ தனிமையில்‌ 
இருக்கும்‌ யாரையாவது கண்டறியுங்கள்‌. ஒரு நண்பராக இருங்கள்‌. உங்கள்‌ 
புதிய நண்பரையும்‌ உங்களையும்‌ ஆசீர்வதிக்கும்‌ ஆதரவுமுறைமை ஒன்றைக்‌ 
கட்டியெழுப்பும்‌ உங்கள்‌ சொந்த வழியில்‌ நீங்கள்‌ இருப்பீர்கள்‌. 


முடிவுரை 

கார்மேல்‌ மலை என்ற வெற்றியின்‌ மலையின்மீதல்ல, ஆனால்‌ தனிமையின்‌ 
மலையாகிய சீனாய்‌ மலையின்மீதுதான்‌ - நாம்‌ நினைத்தபடி யாக விஷயங்கள்‌ 
நடக்காதபோது, நாம்‌ நம்பியிருந்தபடியாக விஷயங்கள்‌ நடக்காதபோதுதான்‌ - 
நாம்‌ எவற்றைக்‌ கொண்டுள்ளோம்‌ என்பதை நாம்‌ கண்டறிகிறோம்‌. 

நம்மை நாம்‌ அங்கிருக்கக்‌ கண்டால்‌, நாம்‌ முதலில்‌ கர்த்தருடன்‌ நமக்குள்ள 
உறவைப்‌ பரிசோதனை செய்வது அவசியமாக உள்ளது. ஒருவேளை நாம்‌, எலியா 





வைப்‌ போல்‌ “கர்த்தருடைய வார்த்தைக்காகக்‌” காத்திருப்பதற்குப்‌ பதிலாக நாம்‌ 
இருக்க விரும்பும்‌ திசையில்‌ ஓட்டத்தை மேற்கொண்டிருப்போம்‌. ஒருவேளை 
நாம்‌, வசனம்‌ என்னவாக உள்ளது என்று கண்டறிய நமது வேதாகமங்களை 
வாசித்து, பின்பு அவரிடமாய்த்‌ திரும்புதல்‌ அவசியமாக இருக்கலாம்‌. 

இன்று நீங்கள்‌ எங்கிருக்கிறீர்கள்‌? நீங்கள்‌ உங்களைச்‌ சுய பச்சாதாபம்‌ 
என்ற குகையில்‌ இருக்கக்‌ கண்டால்‌ கர்த்தரிடமாய்த்‌ திரும்பி அவர்மீது 
நம்பிக்கை வையுங்கள! அந்தக்‌ குகையைவிட்டு வெளியே வாருங்கள்‌! சீனாய்‌ 
மலையைவிட்டுப்‌ புறப்பட்டு கல்வாரி மலைக்கு வாருங்கள்‌. 





குறிப்புகள்‌ 

அவன்‌ அஞ்சி” என்பது “அவன்‌ கண்டு” என்ற எபிரெய மொழியின்‌ அதே மெய்‌ 
யெழுத்துக்களைப்‌ பயன்படுத்துகிறது (8757 மற்றும்‌ சில பதிப்புகளைக்‌ காணவும்‌); 
உயிரெழுத்துக்கள்‌ மாத்திரம்‌ மாற்றப்பட்டுள்ளன. பெரும்பான்மையான நவீன 
மொழிபெயர்ப்புகள்‌, “அவன்‌ அஞ்சினான்‌” என்றுள்ள செப்துவஜிந்த்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
இருந்து தங்களின்‌ குறிப்பை எடுத்துக்கொண்டுள்ளன. “முந்திய பாடத்தின்‌ குறிப்புகளில்‌ 
காணவும்‌. “ஒருவேளை அந்த வேலைக்காரன்‌ விரைவாக ஓடக்கூடாதிருந்ததால்‌ அவனை 
அவர்‌ அங்கே விட்டு விட்டுச்‌ சென்றிருக்கலாம்‌; ஒருவேளை அந்த வேலைக்காரனின்‌ 
சொந்தப்‌ பாதுகாப்பிற்காக அவனை அவர்‌ அங்கே விட்டுச்‌ சென்றிருக்கலாம்‌. ஏன்‌ 
என்பதைத்‌ தேவன்‌ நமக்குக்‌ கூறவில்லை என்பதால்‌, யூகம்‌ செய்தல்‌ என்பது பயனற்றதாக 
உள்ளது. “விருப்பத்தேர்வு: இவ்விடத்தில்‌ ஒரு கைக்குட்டையைப்‌ பயன்படுத்துங்கள்‌. 
“காட்சி உதவிக்‌ குறிப்புகள்‌” பகுதியில்‌ காணவும்‌. இந்த வேளையில்‌ எலியாவின்‌ 
ஜெபத்தை அவர்‌ கார்மேல்‌ மலையில்‌ ஜெபித்த ஜெபத்துடன்‌ நேரெதிராக ஒப்பிடவும்‌: 
1 இராஜாக்கள்‌ 18:36, 37. “மத்தேயு 10:28. “விருப்பத்தோவு: உங்கள்‌ மார்பின்மீது 
கைவைத்து, இருதயத்தின்‌ துடிப்பை வெளிக்கொண்டு வாருங்கள்‌. இதை மைக்கின்‌ அருகில்‌ 
நின்றுகொண்டு செய்யுங்கள்‌. “இவ்விடத்தில்‌ உள்ள எபிரெய வார்த்தை “கற்கள்‌” அல்லது 
எரியும்‌] கரிகள்‌” என்று அர்த்தப்படக்‌ கூடும்‌ (௩17 மற்றும்‌ பிற மொழிபெயர்ப்புகளில்‌ 


117 


காணவும்‌). சூரைச்‌ செடியின்‌ வேர்கள்‌ கரிசெய்யப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
“பெயர்செபாவில்‌ இருந்து சீனாய்‌ மலை இருப்பதாகக்‌ கூறும்‌ பாரம்பரிய இடம்‌ 150 
மைல்களே இருந்தது, இதற்கு நாற்பது நாட்கள்‌ பயணக்காலம்‌ ஆகாது, எனவே சீனாய்‌ 
மலை நிகழ்வு முழுவதும்‌ (அங்கு சென்ற பயணம்‌, அங்கு செலவழிக்கப்பட்ட காலம்‌ 
மற்றும்‌ திரும்புகைப்‌ பயணம்‌) ஆகிய முழுவதற்கும்‌ நாற்பது நாட்கள்‌ ஆகியிருக்கலாம்‌. 
சீனாய்‌ மலை என்பது உண்மையில்‌ வேறொரு இடத்தில்‌ இருந்தது என்ற இன்னொரு 
சாத்தியக்கூறும்‌ உள்ளது; 1 இராஜாக்கள்‌ பற்றிய பர்ட்டன்‌ காஃப்மென்‌ என்பவரின்‌ 
விளக்கவுரையைக்‌ காணவும்‌. 'மூலவசனத்தில்‌ “கெபி” என்றுள்ளது, இது மோசே 
தேவனைக்‌ கண்ட மலையாகும்‌ என்றும்‌, ஒருவேளை எலியா வேண்டுமென்றே இந்தப்‌ 
பரிசுத்த இடத்திற்‌ குச்‌ சென்றிருக்கலாம்‌ என்றும்‌ சிலர்‌ நம்பக்காரணமாக உள்ளது. 
இருப்பினும்‌, அது ஒரு மலைச்சிகரமாக இருக்கையில்‌, இது எலியா தங்கி இருக்கக்கூடிய 
ஒரு குகையாக இருந்தது. 

"'விருப்பத்தேர்வு: மீண்டும்‌ இவ்விடத்தில்‌ ஒரு கைக்குட்டையைப்‌ பயன்படுத்துங்கள்‌. 
“காட்சி உதவிக்‌ குறிப்புகளை” காணவும்‌. '“அபிஷேகம்‌ செய்தல்‌” என்பது 15 மற்றும்‌ 16ம்‌ 
வசனங்களில்‌ அனேகமாக ஒரு அடையாளத்துவக்‌ கருத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது 
எனலாம்‌. இவர்களில்‌ எவர்மீதாவது எலியாவே அல்லது எலிசாவோகூட நேரடியாக 
எண்ணெய்‌ ஊற்றினார்கள்‌ என்பதற்கான குறிப்பு எதுவும்‌ இல்லை. எலியா தேவனு 
டைய பிரதிநிதியாகப்‌ பணிசெய்கார்‌ என்பதன்‌ மீதான வலியுறுத்தமானது அவரைத்‌ 
தேவனுடைய நோக்கங்களில்‌ திரும்பவும்‌ இட்டது. '£எபேசியர்‌ 6:17; எபிரெயர்‌ 3:12. 
எலிசா, தேவபக்தியற்றவர்கள்மீது நியாயத்தீர்ப்புகளைக்‌ கொண்டுவந்த கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌, அநீதியானவர்களை “மரணம்‌” அடையச்‌ செய்தார்‌. “ஒருவேளை இது, 
எலிசாவின்‌ குடும்பம்‌, இருபத்து நான்கு காளைகளைச்‌ சொந்த மாகக்‌ கொண்டிருக்கும்‌ 
அளவுக்குச்‌ செல்வமிக்கதாக இருந்தது என்பதை நிருபிப்பதாக இருக்கலாம்‌; ஒருவேளை 
இது அவ்வாறு நிரூபிக்காமலும்‌ இருக்கலாம்‌. ஒருவேளை அந்தப்‌ பகுதியில்‌ இருந்த 
விவசாயிகள்‌ ஒன்றுகூடி ஒரு மனிதரின்‌ வயலில்‌ ஒருசமயமும்‌ பின்பு இன்னொரு மனிதரின்‌ 
வயலில்‌ இன்னொரு சமயமும்‌ வேலைசெய்திருக்கச்‌ சாத்தியக்கூறு உண்டு. '*இது அனேக 
மாக ஒரு கடிந்துகொள்ளுதலாக இருப்பதில்லை. எலியாவின்‌ வார்த்தைகள்‌, லூக்கா 9:57- 
62ல்‌ சீஷார்களாக இருந்தவர்கள்‌ கொடுத்த சாக்குப்போக்குபோல்‌ இருந்தன என்பதற்கான 
குறிப்புகள்‌ எதுவுமில்லை. அந்தத்‌ தனிநபார்கள்‌ இயேசுவைப்‌ பின்பற்றுதலை முடிவற்ற 
வகையில்‌ தள்ளிப்போட விரும்பினர்‌ என்பது தெளிவு. எலிசா தனது பெற்றோர்களுக்கு 
பிரிவு உபசார முத்தம்‌ கொடுத்தலைத்‌ தவிர வேறு எதையும்‌ விரும்பினார்‌ என்பதற்கான 
குறிப்பு எதுவும்‌ இல்லை. பின்தொடரும்‌ வார்த்தைகள்‌, எலியா “போய்‌ உன்‌ 
பெற்றோருக்குப்‌ பிரிவு சொல்லிவிட்டு வா. உனக்குப்‌ பணியை அளிக்கவே நான்‌ எல்லா 
வற்றையும்‌ செய்தேன்‌. நீ உன்‌ குடும்பத்துடன்‌ உள்ள எல்லாப்‌ பிணைப்புகளையும்‌ 
துண்டிக்கவேண்டும்‌ என்று நான்‌ உனக்குக்‌ கூறவில்லை” என்று சொன்னதாகவே 
சுட்டிக்காண்பிக்கின்றன. '*இந்தத்‌ கருத்தைத்‌ தோற்றுவித்தது யார்‌ என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்‌ நான்‌, ஆக்லஹாமா கிறிஸ்தவ விரிவுரைகள்‌ 
என்ற கூட்டத்தில்‌, பிரென்ட்டிஸ்‌ மெடோர்‌ என்பவர்‌ “எலியா ஊக்கம்‌ இழந்தபோது” 
என்ற தலைப்பில்‌ நிபுணத்துவம்‌ வாய்ந்த ஒரு பிரசங்கத்தைப்‌ பிரசங்கித்ததைக்‌ கேட்டேன்‌. 
அந்த வேளை முதற்கொண்டு நான்‌, பல பிரசங்கியார்களும்‌ ஆலோசகர்களும்‌ இந்த 
வரலாற்றை, ஊக்கமிழத்தல்‌ மற்றும்‌ சோர்ந்துபோகுதல்‌ என்பதைக்‌ கையாள்வதற்கு மாதி 
ரியாகப்‌ பயன்படுத்துவதைக்‌ கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. 


118 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 


ஒரு வெள்ளைக்‌ கைக்குட்டையை உங்கள்‌ பேன்ட்‌ பாக்கெட்டில்‌ வைத்தி 
ருங்கள்‌. எலியா தம்மைக்‌ குறித்து வருந்திய உணர்வை நீங்கள்‌ கூறுகையில்‌, 
அந்தக்‌ கைக்குட்டையை வெளியே எடுத்து அதைக்‌ கொண்டு உங்கள்‌ 
கண்களைத்‌ துடைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. எலியா விட்டுக்கொடுத்து விடுதல்‌ பற்றி 
நீங்கள்‌ கூறும்போது, அதை ஒரு வெள்ளைக்‌ கொடியைப்‌ போன்று ஆட்டுங்கள்‌. 
பாடத்தின்‌ எஞ்சியுள்ள பகுதியில்‌, அதை ஒரு வெள்ளைக்‌ கொடியைப்‌ போன்று 
கண்களில்‌ படும்படி வையுங்கள்‌. பாடத்தின்‌ முடிவில்‌, எலியா தமது வாழ்வைத்‌ 
திரும்பவும்‌ தடத்தில்‌ பெறும்போது, கைக்குட்டையை உங்கள்‌ சட்டைப்‌ பையில்‌ 
குன்னம்பிக்கையுடன்‌ வையுங்கள்‌. உங்கள்‌ சுய பச்சாதாபம்‌ முடிந்துபோயிற்று, 
நீங்கள்‌ “தேவனுடன்‌ செல்வதற்கு” தயாராக இருக்கிறீர்கள்‌. 











பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. எலியா, மழைக்கான தமது ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
அளிக்கப்பட்ட பின்பு, மிகவும்‌ மன எழுச்சியுள்ளவரானார்‌! 19ம்‌ 
அதிகாரத்தில்‌ நாம்‌ காணும்‌ வேறுபாடுதான்‌ என்ன! 

1. எலியா நம்மைப்போலவே பாடுள்ள மனிதராக இருந்தார்‌ 
(யாக்கோபு 5:17; ஒருவேளை யாக்கோபு, 1 இராஜாக்கள்‌ 
19ஐப்‌ பற்றி நினைத்திருக்கலாம்‌). 

2. எலியா நம்மைப்‌ போலவே ஊக்கம்‌ இழந்துபோனார்‌. மற்றும்‌ 
அவர்‌ ஒருவர்‌ மாத்திரமே அவ்வாறு செய்த தேவனுடைய 
மனிதராக இருக்கவில்லை: 

௨. மோசே (எண்ணாகமம்‌ 11) 
5. யோனா (யோனா 4) 
௦. பவுல்‌ (2 கொரிந்தியர்‌ 1) 

B. நாம்‌ எலியாவின்‌ பிரச்சனையை, அவர்‌ எவ்வாறு அப்படி யானார்‌, 
மற்றும்‌ அந்தப்‌ பிரச்சனையைக்‌ குறித்துத்‌ தேவன்‌ எவ்வாறு கவனம்‌ 
எடுத்தார்‌ என்று பார்ப்போம்‌ (1 இராஜாக்கள்‌ 19).* 

1. பிரச்சனையின்‌ விஷயம்‌ (19:1-4) 

A. எலியா நாட்டிற்கான மாபெரும்‌ நம்பிக்கையுடன்‌ நகரத்தின்‌ 
ஓலிமுக வாசலில்‌ பிரவேசித்தார்‌. 

1. எலியா எவையெல்லாம்‌ நடக்கும்‌ என்று நம்பியிருந்தாரோ, 
அவை எதுவும்‌ நடக்கவில்லை (வசனம்‌ 1). யேசபேல்‌ 
மூர்க்கவெறி கொண்டவளாக இருந்தாள்‌! 

2. யேசபேல்‌ ஒரு கொலைகாரனை அனுப்புவதற்குப்‌ பதிலாக 
ஒரு செய்தியாளனை அனுப்பியது ஏன்‌ (வசனம்‌ 2)2 அவள்‌ 
அனேகமாக எலியாவிடம்‌ ஓற்றைக்கு ஒற்றை மோதும்படி 
அறைகூவல்‌ விடுத்திருக்கலாம்‌. 

3. பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 450 பேருக்கு எதிராக நின்றிருந்த 
மனிதர்‌ அரசியிடத்தில்‌ இருந்து ஓடுகிற (வசனம்‌ 3). 





119 


11. 


120 


B. 


4. அவர்‌ ஒரு சூரைச்‌ செடியின்கழ்‌ ஓட்டத்தை நிறுத்துகிறார்‌ 
(வசனம்‌ 4). இங்கு நாம்‌ ஊக்கமிழத்தலின்‌ தலைசிறந்த 
வார்த்தைகளைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

எலியா சூரைச்செடியின்கழ்‌ எவ்வாறு வந்து சேர்ந்தார்‌? 

1. அவர்‌ தெய்வீக வெளிப்பாட்டினால்‌ அல்ல, ஆனால்‌ மனித 
முகாந்தரத்தினால்‌ வழி நடத்தப்பட்டார்‌. இம்முறை அவர்‌ 
“கர்த்தருடைய வார்த்தைக்காக” காத்திருக்கவீல்லை. 

2. அவரது சிந்திக்கும்‌ செயல்முறை தவறானதாக இருந்தது. 

3. அவர்‌ பயத்திற்குத்‌ தம்மை ஓஒப்புக்கொடுத்திருந்தார்‌. 
நாம்‌ பயத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது அது 
பலுகிப்பெருகுறெது. 

4. அவர்‌ வெற்றிக்குப்‌ பின்வரக்கூடிய $ீழாோக்குதலுக்குத்‌ 
குயாரற்ற நிலையில்‌ இருந்தார்‌. வெற்றியானது நம்மை 
ஊறுபடக்கூடியவர்கள்‌ ஆக்க முடியும்‌. 

5. அவர்‌ தமது பலத்தின்‌ ஆதாரமூலங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ 
இருந்து தம்மைத்‌ துண்டித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

௨. அவர்‌ தேவனுடைய வசனத்திற்காகக்‌ காத்திருக்க 
வில்லை. 

b. அவர்‌ தமது வேலைக்காரனிடத்தில்‌ பிரிவுசொல்லிக்‌ 
கொண்டார்‌. 

6. அவர்‌ தாமே சக்திதர்ந்து போனவராக ஆக அனுமதித்தார்‌. 
(நீங்கள்‌ மிகவும்‌ களைப்பாக இருக்கும்போது முக்கியமான 
முடிவு ஒன்றை ஒருபோதும்‌ ஏற்படுத்தாதீர்கள்‌!) 

7. அவர்‌ சுய பச்சாதாபத்திற்குத்‌ தம்மை ஒப்புக்கொடுத்தி 
ருந்தார்‌. சுய பச்சாதாபம்‌ பொய்களைக்‌ கூறுகிறது, பின்பு 
அவற்றைப்‌ பெரியதாக்குகிறது, பின்பு நாம்‌ அவற்றை 
நம்பும்படி செய்கிறது. சுய பச்சாதாபம்‌ என்பது ஒரு 
குனிநபரைக்‌ தற்கொலை செய்துகொள்ளும்‌ நிலைவரையிலும்‌ 
கொண்டுவரக்கூடும்‌. 





பிரச்சனையின்‌ இந்த விஷயத்தைக்‌ குணமாக்குவதற்குத்‌ தேவன்‌ என்ன 
செய்தார்‌ (19:5-21) 


A. 


B. 


தேவன்‌, எலியாவின்‌ உடல்ரீதியான தேவைகளைப்பற்றி அக்கறை 
எடுத்துக்கொண்டார்‌: ஓய்வு மற்றும்‌ உணவு (வசனங்கள்‌ 5-8). 
தேவன்‌, எலியாவின்‌ பிரச்சனைகளில்‌ இருந்து அவரது கவனத்தைத்‌ 
தம்மை நோக்கித்‌ திருப்புகையில்‌, எலியாவை மென்மையாகக்‌ 
கையாண்டார்‌ (வசனங்கள்‌ 9-14). 
1. தேவன்‌ எலியாவைத்‌ தம்மை நோக்கி இழுப்பதற்கு முதலில்‌ 
கேள்விகளைப்‌ பயன்படுத்தினார்‌. 
2. பின்பு அவர்‌, எலியாவைக்‌ குகையிலிருந்து வெளியே 
வரவழைப்பதற்குச்‌ சப்தங்களைப்‌ பயன்படுத்தினார்‌. 





எலியா செய்வதற்கு அர்த்தம்‌ நிறைந்த பணிகளைக்‌ தேவன்‌ 
அவருக்குக்‌ கொடுத்தார்‌ (வசனங்கள்‌ 15-18). 
1. எலியா முன்பு கூறியிருந்த எல்லாவற்றிற்கும்‌ தேவன்‌ பதில்‌ 


அளித்தார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 

௨. எலியா: “உமது உடன்படிக்கையை இஸ்ரவேல்‌ 
கைவிட்டுவிட்டது”; தேவன்‌: “சீரியாவின்‌ இராஜாவான 
ஆசகேல்‌ இஸ்ரவேலைக்‌ தண்டிப்பான்‌.” 

5. எலியா: “ஆகாபும்‌ யேசபேலும்‌ உமது பலிபீடத்தை 
இடித்துத்‌ தரை மட்டும்‌ ஆக்கியுள்ளனர்‌”; தேவன்‌: 
“அகாபின்‌ அரசபரம்பரையை யெகூ அழிப்பான்‌. 
அதன்பின்பு பாகாலை ஆராதிக்கும்‌ ஆராதனை 
இராது.” 

௦. எலியா: “அவர்கள்‌ உமது தீர்க்ககரிசகளைக்‌ கொலை 
செய்துள்ளனர்‌”; தேவன்‌: “நான்‌ ஒரு பதிலியை 
[எலிசாவை] அளிப்பேன்‌.” 

0. எலியா: “நான்‌ ஒருவன்‌ மாத்திரமே மீதியாயிருக்கிறேன்‌”; 
தேவன்‌: “பாகாலுக்கு முடங்காதிருக்கிற ஏழாயிரம்பேர்‌ 
உள்ளனர்‌. ” 

2. எலியாவின்‌ வாழ்வு முடிந்துவிடவில்லை, அவர்‌ அர்த்தம்‌ 
நிறைந்த பணியைக்‌ கொண்டிருந்தார்‌ என்று அவரிடத்தில்‌ 
தேவன்‌ கூறிக்கொண்டிருந்தார்‌. 

௨. “கார்மேல்‌ மலையில்‌ இன்னொரு காட்சி இராதிருக்கலாம்‌, 
ஆனால்‌ செயல்கள்‌ நிறைந்த, துடிப்புள்ள கணங்கள்‌ 
இன்னமும்‌ இருக்கும்‌.” 

5. இளம்‌ மனிதர்களைப்‌ பயிற்றுவிக்கும்‌ முக்கியமான 
பணியையும்‌ தேவன்‌ அவருக்கென்று திட்டமிட்டு 
வைத்திருந்தார்‌! 

ம. தேவன்‌ எலியாவுக்கு ஒரு நண்பர்‌ மற்றும்‌ துணையாளரைக்‌ 
கொடுத்தார்‌ (வசனங்கள்‌ 19-21). 

1. எலியா இருளான குகையில்‌ இருந்து வெளியேறி தேவனு 
டைய ஆணையைச்‌ செய்வதற்குச்‌ சென்றார்‌. அவர்‌ “தடத்தில்‌ 
இருந்து வெளியே குதித்து” இருந்தார்‌; ஆனால்‌ அவரைத்‌ 
தேவன்‌ திரும்பவும்‌ தடத்தில்‌ வைத்தார்‌! 

2. எலியா எலிசாவைக்‌ கண்டுபிடித்தார்‌. எலியா நயப்பாங்கற்ற 
மனிதராக இருந்தார்‌; எலிசா விவசாயியாக இருந்தார்‌. 
தனிநபர்கள்‌ தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து 
இருந்தால்‌, தேவன்‌ பல்வகைப்பட்ட ஆளுமைத்தன்மை 
களையும்‌ பல்வகைப்பட்ட திறமைகளையும்‌ தமக்கென்று 
பயன்படுத்திக்கொள்ள முடியும்‌! 

3. எலிசா எலியாவைப்‌ பின்பற்றி, “அவருக்கு ஊழியம்‌ 
செய்தார்‌” (வசனம்‌ 21). எலியாவுக்குத்‌ தேவைப்பட்டவற்றை 
எலிசா அளித்தார்‌. நம்‌ யாவருக்கும்‌ நண்பர்கள்‌ 
தேவைப்படுகின்றனர்‌! 

முடிவுரை 
A. கார்மேல்‌ மலை என்ற வெற்றியின்‌ மலையின்மீதல்ல, ஆனால்‌ 
தனிமையின்‌ மலையாகிய சீனாய்‌ மலையின்மீதுதான்‌ 


121 


நாம்‌ நினைத்தபடியாக விஷயங்கள்‌ நடக்காதபோது, நாம்‌ 
நம்பியிருந்தபடியாக விஷயங்கள்‌ நடக்காதபோதுதான்‌ - நாம்‌ 
எவற்றைக்‌ கொண்டுள்ளோம்‌ என்பதை நாம்‌ கண்டறிகிறோம்‌. 

B. நீங்கள்‌ உங்களை, சுயபச்சாதாபம்‌ என்ற இருளான குகையில்‌ 
இருக்கிறவர்களாகக்‌ கண்டறியும்போது, கர்த்தரிடமாய்த்‌ 
இரும்பி அவரில்‌ நம்பிக்கை வையுங்கள்‌! அந்தக்‌ குகையை விட்டு 
வெளியேறுங்கள்‌! 


எலியாவின்‌ 


4: ஒரேப்‌ 
(சீனாய்‌) 





122 


8 
ஆகாபுக்குக்‌ கடைசி வாய்ப்‌] 
(1 இராகாக்கள்‌ 20) 


“கடைசி வாய்ப்பு!” என்று விளம்பரப்படுத்தும்‌ அறிவிப்புகளை நீங்கள்‌ 
அனேகமாகக்‌ கண்டிருக்கலாம்‌: “அடுத்த ஐம்பது மைல்களுக்கு பெட்ரோல்‌ 
மற்றும்‌ உணவு கிடைப்பதற்குக்‌ கடைசி வாய்ப்பு”; “இந்த விலையில்‌ ஓர்‌ டாட்ஜ்‌ 
காரை வாங்க இதுவே கடை வாய்ப்பு”; “இந்த சர்க்கஸ்‌ இந்த நகரைவிட்டுப்‌ 
புறப்படும்முன்‌ இதைக்‌ காண்பதற்கு இதுவே கடை சி வாய்ப்பு”; சிலவேளைகளில்‌ 
இந்த விளம்பரங்கள்‌ உதவிகரமாக உள்ளன; சிலவேளைகளில்‌ அவ்வாறு இருப்ப 
தில்லை. ஒருமுறை நான்‌ எனது குடும்பத்துடன்‌, பெட்ரோல்‌ விலை வரம்புகடந்த 
நிலையில்‌ இருந்த ஒரு மாநிலத்தினஜூடே பயணம்‌ செய்துகொண்டி ருந்தேன்‌. 
பின்வரும்‌ அறிவிப்பைப்‌ பெரிய அளவில்‌ கொண்டிருந்த ஒரு பெட்ரோல்‌ 
நிலயத்திற்கு நாங்கள்‌ வந்துசேர்ந்தோம்‌: “நாலரை லிட்டர்‌ பெட்ரோல்‌ 68 
ரூபாய்க்கு வாங்குவதற்கு இதுவே கடைசி வாய்ப்பு!” நாங்கள்‌, முன்னெதிர்‌ 
வந்து கொண்டிருந்த விலைகள்‌ பற்றிப்‌ பயம்‌ நிறைந்தவர்களாக, அங்கு நின்று 
எங்கள்‌ வண்டியின்‌ பெட்ரோல்‌ டேங்கை நிரப்பிக்‌ கொண்டோம்‌. சற்றுப்‌ 
பின்பு நாங்கள்‌ எங்கள்‌ பயணத்தை மீண்டும்‌ தொடர்ந்து, அந்த மாநில எல்லை 
கோட்டைக்‌ கடந்துபோனபோது, அடுத்த மாநிலத்தில்‌ பெட்ரோலின்‌ விலை 
மலிவாக இருந்ததைக்‌ கண்டறிந்தோம்‌! 

இருப்பினும்‌ சிலவேளைகளில்‌, “கடைசி வாய்ப்பு” என்ற சொற்றொடருக்குத்‌ 
தனிச்சிறப்பு உள்ளது. ஆகாயவிமானங்கள்‌ சமுத்திரத்தினூடே பறக்கும்போது, 
அவைகள்‌ இடர்ப்பாடு ஏற்படும்‌ விஷயத்தில்‌ திரும்பி வருவதற்கான தங்களின்‌ 
கடைசி வாய்ப்பான “திரும்புதல்‌ இல்லாத இடம்‌” ஒன்றை அடைகின்றன. 
அவைகள்‌ தங்கள்‌ எரிபொருளில்‌ பாதியைப்‌ பயன்படுத்தியபின்பு, தொடருதல்‌ 
என்பதே அவற்றின்‌ ஒரே வாய்ப்பாக உள்ளது. 

1 இராஜாக்கள்‌ 20ம்‌ அதிகாரம்‌, ஆகாபுக்குக்‌ “கடைசி வாய்ப்பைப்‌” 
பற்றிக்‌ கூறுகிறது. குறிப்பிடத்தக்க இந்த அதிகாரத்தில்‌ தேவன்‌ ஆகாபுக்கு, 
தாமே உண்மையான தேவன்‌ என்பதை ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்புக்குப்‌ 
பின்‌ வாய்ப்பாகக்‌ கொடுத்தார்‌. இந்த அதிகாரத்தில்‌ எலியா தோற்றம்‌ தருவ 
தில்லை. முந்திய அதிகாரத்தில்‌ எலியா, “போதும்‌ கர்த்தாவே” என்று 
கூறியிருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:4). அவர்‌ ஆகாபின்‌ மீது நம்பிக்கையில்லாது 
விட்டுவிட்டார்‌. ஆனால்‌ தேவன்‌ அவ்வாறு செய்யவில்லை என்பது உறுதி. அவர்‌ 








ஆகாபுக்கு அதிகமான பல வாய்ப்புக்களைக்‌ கொடுப்பார்‌. 

20ம்‌ அதிகாரத்தில்‌ தேவன்‌, இஸ்ரவேலுக்கு வடக்கில்‌ இருந்த சீரியா என்ற 
அதன்‌ பயங்கரமான விரோதியின்‌ மீதான இரண்டு யுத்தங்களில்‌ ஜெயிப்பதற்கு, 
ஆகாபிடத்திலும்‌ இஸ்ரவேலிடத்திலும்‌ கிரியை செய்தார்‌. இதைச்‌ செய்வதற்குத்‌ 
தேவன்‌ பல காரணங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. ஒருவேளை அவர்‌, மேசியா 
வரவிருந்த தமது உடன்படிக்கையினுடைய மக்களைப்‌ பாதுகாக்க அக்கறை 


123 


கொண்டிருக்கலாம்‌. சீரியாவானது இஸ்ரவேலை அழித்துப்‌ போட்டிருந்தது 
என்றால்‌, இது யூதேயா என்ற தெற்கு இராஜ்யத்தை அபாயத்திற்கு 
உட்படுத்துவதாக இருந்திருக்கும்‌. இருப்பினும்‌ தேவனுடைய இடையீட்டிற்கு 
1 இராஜாக்கள்‌ 20ல்‌ ஒரே ஒரு காரணம்‌ மாத்திரம்‌ தரப்பட்டுள்ளது. இது 13 
மற்றும்‌ 28ம்‌ வசனங்களில்‌ பேசப்படுகிறது: 


அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபிடத்தில்‌ வந்து: அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌ 
கண்டாயா? இதோ, தனே கர்த்தர்‌ என்று தீ அறியும்படி இன்றைக்கு அதை 
உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


அப்பொழுது தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ வந்து, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: ... நான்‌ இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்‌ 
லாம்‌ உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌; அதினால்‌ நானே கர்த்தா என்று 
நீங்கள்‌ அறிவைச்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது.) 


தேவன்‌, “பாகாலோ அல்லது ஆஷெராவோ கர்த்தராக இருப்பதில்லை; 
மாறாக தனே கர்த்தராக, உண்மையான தேவனாக மற்றும்‌ ஒரே தேவனாக 
இருக்கிறேன்‌ என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌” என்று கூறினார்‌. ஆகாபோ 
அல்லது இஸ்ரவேலோ பாத்திரராக இருந்ததால்‌ தேவன்‌ செயல்துடிப்புடன்‌ 
இருந்தார்‌ என்பதல்ல, ஆனால்‌ அவர்‌ தமது வல்லமையைச்‌ செயல்விளக்கப்‌ 
படுத்துவதற்காகவே செயல்துடிப்புடன்‌ இருந்தார்‌. தேவன்‌, ஆகாபும்‌ 
இஸ்ரவேலும்‌ அவரைக்‌ கர்த்தராக ஓப்புக்கொள்வதற்கு இன்னொரு வாய்ப்பைக்‌ 
கொடுத்தார்‌. 

நாம்‌, “ஆச்சரியமான கிருபை” என்பதைப்‌ பற்றிப்‌ பாடல்‌ பாடுகிறோம்‌. இந்த 
அதிகாரமானது, தேவனுடைய கிருபையின்‌ ஆச்சரியமான இயல்பைப்‌ பற்றிய 
ஒரு செயல்விளக்கமாக உள்ளது. நமது தேவன்‌ நீடியபொறுமை உள்ளவராக 
இருக்கிறார்‌. பேதுரு, “... கர்த்தர்‌ தமது வாக்குத்தத்தத்கைக்குறித்துத்‌ தாமதமா 
யிராமல்‌; ஒருவரும்‌ கெட்டுப்போகாமல்‌ எல்லாரும்‌ மனந்திரும்பவேண்டு 
மென்று விரும்பி, நம்மேல்‌ நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌” என்று 
கூறினார்‌ (2 பேதுரு 3:9). இந்த அதிகாரம்‌, தேவன்‌ எவ்வளவு பொறுமையும்‌ 
நீடியபொறுமையும்‌ கொண்டுள்ளார்‌ என்று காண்பிக்கிறது. 








ஆகாபுக்கு முதல்‌ வாய்ப்பு (20:1-21) 

1 முதல்‌ 21 வரையுள்ள வசனங்களில்‌ நாம்‌, மெய்யான ஒரே தேவனை 
ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த அதிகாரத்தில்‌ ஆகாபுக்குத்‌ 
குரப்பட்ட முதல்‌ வாய்ப்பைக்‌ காண்கிறோம்‌ (இதற்கு முன்னர்‌ அவர்‌ பல 
வாய்ப்புக்களைக்‌ கொண்டிருந்தார்‌). 

1 முதல்‌ 12வரையுள்ள வசனங்கள்‌, சீரியாவின்‌ அரசரான பெனாகாகத்‌, 
இஸ்ரவேலை அழிக்க எவ்வாறெல்லாம்‌ தயாராயிருந்தார்‌ என்பதை 
விவரிக்கின்றன. “சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌' தன்‌ சேனையையெல்‌ 
லாம்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌, ... அவனோடே கூட முப்பத்திரண்டு ராஜாக்கள்‌” 


1.24 


இருந்ததுமல்லாமல்‌, குதிரைகளும்‌ இரதங்களும்‌ இருந்தது” (வசனம்‌ 1௮, இ). 
இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம்‌ செய்வதற்காக சீரியாவின்‌ அரசர்‌ முப்பத்து 
இரண்டு அரச குலத்தவருடன்‌ ஒப்பந்தம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. “சமாரி 
யாவை முற்றிக்கைபோட்டு அதின்மேல்‌ யுத்தம்பண்ணினான்‌” (வசனம்‌ 1ஆ). 
சமாரியா மீதான இந்த முற்றுகை எவ்வளவு காலம்‌ நீடித்திருந்தது என்று நமக்குக்‌ 
கூறப்படுவதில்லை, ஆனால்‌ இது, சீரியர்கள்‌ “தற்காலிகக்‌ கூடாரங்களைக்‌” 
கட்டவும்‌ (வசனங்கள்‌ 12, 16) மற்றும்‌ ஆகாப்‌ எந்த நிபந்தனைகளுக்கும்‌ 
ஒத்துக்கொள்ளும்‌ அளவுக்கும்‌ போதுமான அளவுக்கு நீடியதாக இருந்தது. 

இப்படிப்பட்ட முற்றுகையில்‌ நடைபெற்றது என்ன என்பதைப்‌ பற்றிய 
கருத்துக்கள்‌ சிலவற்றைப்‌ பெற்றுக்கொள்வசற்கு, பெனாதாத்‌” மீண்டும்‌ சமாரி 
யாவை முற்றுகையிட்டது பற்றிய விபரத்தைத்‌ தருகிற 2 இராஜாக்கள்‌ 6:24- 
30ஐக்‌ கண்ணோக்குங்கள்‌. பட்டினியிலிருந்து தங்களைக்‌ காத்துக்‌ கொள்வதற்கு 
மக்கள்‌, குறிப்பிட இயலாத விஷயங்களை உண்டனர்‌. தாய்மார்கள்‌ தங்கள்‌ 
சொந்தப்‌ பிள்ளைகளை உண்டனர்‌! 

அடுத்ததாக, பெனாதாத்‌ ஆகாபிடத்தில்‌ செய்தியாளர்களை அனுப்பி, 
“உன்னுடைய வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்னுடையது; உன்னுடைய ஸ்திரீகளும்‌ 
உன்னுடைய குமாரருக்குள்‌ சமர்த்தராயிருக்கிறவர்களும்‌ என்னுடையவர்கள்‌” 
என்று கூறச்செய்தான்‌ (வசனங்கள்‌ 2, 3). 

பெனாதாத்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌, ஆழ்ந்த வெறுப்பு கொண்டவனாக இருந்தி 
ருக்க வேண்டும்‌. அவன்‌ வெற்றி கொண்டதோடு மாத்திரம்‌ திருப்தியடைய 








வில்லை. பலமானவன்‌ ஒருவன்‌ பலவீனமானவர்களை “மண்ணை உண்ணும்படி” 
செய்வது போன்று, பெனாதாத்‌, ஆகாபையும்‌ இஸ்ரவேலையும்‌ வெட்கக்‌ 
கேட்டிற்கு உள்ளாக்க விரும்பினான்‌, அவன்‌ “உன்னுடைய வெள்ளியையும்‌ 








பொன்னையும்‌ நான்‌ விரும்புகிறேன்‌” என்று கூறினான்‌, அவன்‌ “உன்னுடைய 
மனைவிகளையும்‌ உன்னுடைய பிள்ளைகளையும்‌ நான்‌ விரும்புகிறேன்‌” 
என்று கூறினான்‌. ஒரு அரசன்‌ தனது மனைவிகளை விட்டுக்கொடுத்தல்‌ 
என்பது எதை அர்த்தப்படுத்தியது என்று நாம்‌ புரிந்துகொள்ளுதல்‌ அவசியமாக 
உள்ளது. ஒரு அரசன்‌ தனது அந்தப்புரத்தை ஒப்புக்கொடுத்துவிடுதல்‌ என்பது 
அவன்‌ சிங்காசனத்தை, தனது ஆண்மையை, மற்றும்‌ தனது சுயமரியாதையை 
விட்டுக்கொடுத்தல்‌ என்பதாக இருந்தது. ஒரு அரசன்‌ தனது வீட்டாரைக்‌ 
காப்பதற்காக மரிக்கவும்‌ மனவிருப்பம்‌ கொண்டவனாக இருக்க வேண்டும்‌. 
அவமானப்படுத்தும்‌ இந்த நிபந்தனைக்கு ஆகாபின்‌ பதில்‌ என்னவாக 
இருந்தது? ஆகாப்‌, பயத்தினால்‌ நடுக்கத்துடனும்‌ நிலைகுலைவுடனும்‌, 
“ராஜாவாயெ என்‌ ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே, நானும்‌ 











எனக்கு உண்டான யாவும்‌ உம்முடையவைகள்தான்‌”” (வசனம்‌ 4) என்று கூறி 
அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார்‌.” ஆகாபின்‌ மனைவிகளில்‌ யேசபேல்‌ 
முதன்மையானவள்‌ என்ற அந்தஸ்தில்‌ இருந்தாள்‌! ஆகாபின்‌ முடிவு அவளை 
எவ்வளவாகத்‌ தாக்கியிருக்கும்‌ என்றும்‌ அவள்‌ எவ்வளவு மகிழ்ச்சியற்றவளாக 
இருந்திருப்பாள்‌ என்றும்‌ கற்பனை செய்துபாருங்கள்‌! 

நிபந்தனைகள்‌ முன்வைக்கப்பட்டிருந்தன, மற்றும்‌ நிபந்தனைகள்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தன; அது விஷயத்தை நிறைவேற்றியிருக்க 
வேண்டும்‌. இருப்பினும்‌ பெனாதாத்‌, ஆகாபைச்‌ சங்கடப்படுத்தும்‌ தனது 
முயற்சியை இன்னும்‌ முழுமையாகக்‌ செய்திருக்கவில்லை. அவன்‌, ஆகாப்‌ 


125 


போதுமான அளவுக்குப்‌ புழுதியை உண்டிருக்கவில்லை என்று முடிவு செய்தான்‌. 
நிபந்தனைகளை அவன்‌ மறுபடியும்‌ திருத்தினான்‌: 


அந்த ஸ்தானாபதிகள்‌ திரும்பவும்‌ வந்து: பெனாதாத்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, உன்‌ வெள்ளியையும்‌, உன்‌ பொன்னையும்‌, உன்‌ ஸ்திரீ 
களையும்‌, உன்‌ குமாரர்களையும்‌ நீ எனக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
உமக்குச்‌ சொல்லியனுப்பினேனே. ஆனாலும்‌ நாளை இந்நேரத்தில்‌ 
என்‌ ஊழியக்காரரை உன்னிடத்தில்‌ அனுப்புவேன்‌; அவர்கள்‌ உன்‌ 
வீட்டையும்‌ உன்‌ ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌ சோதித்து, உன்‌ 





கண்ணுக்குப்‌ பிரியமானவைகள்‌ எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
எடுத்துக்கொண்டுபோவார்கள்‌ என்றார்‌ என்று சொன்னார்கள்‌ (வசனங்கள்‌ 
5,0. 


செயல்விளைவில்‌ பெனாதாத்‌, “நான்‌ கேட்பதை நீ அனுப்புவாய்‌ என்று 
உன்மேல்‌ நான்‌ நம்பிக்கை கொள்ளவில்லை, எனவே நான்‌ எனது 
வேலைக்காரர்களை அனுப்புவேன்‌. அவர்கள்‌ இராஜ பொக்கிஷத்தில்‌ 
இருந்து வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ எடுப்பது மாத்திரமின்றி, அவர்கள்‌ 
நகரத்தின்‌ ஒவ்வொரு இல்லத்தையும்‌ ஆராய்ந்து, அவர்கள்‌ விரும்புகிற 
யாவற்றையும்‌ எடுத்துக்கொள்வார்கள்‌!” என்று கூறினான்‌. முழு நகரமும்‌ 
கொள்ளையிடப்படும்‌. 

ஆகாப்‌ பெனாதாத்துக்குச்‌ சம்மதித்து நின்றாரா? உண்மையில்‌ இல்லை. 
அதற்குப்‌ பதிலாக அவர்‌ தமது ஆலோசகர்களை அழைத்து அவர்களின்‌ 
தோள்களில்‌ (சாய்ந்து) கதறினார்‌: 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா, தேசத்தின்‌ மூப்பரையெல்லாம்‌ 
அழைப்பித்து: இவன்‌ பொல்லாப்புத்‌ தேடுகிற விதத்தைக்‌ கவனித்துக்‌ 
பாருங்கள்‌; என்‌ ஸ்திரீகளையும்‌, என்‌ குமாரர்களையும்‌, என்‌ வெள்ளியையும்‌, 
என்‌ பொன்னையும்‌ கேட்க, இவன்‌ என்னிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பினபோது, 
நான்‌ கொடுக்கமாட்டேன்‌ என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான்‌ 
(வசனம்‌ 7). 


ஆகாப்‌ தமது வெட்கத்தை அறிவித்து, அவர்‌ தமது பிள்ளைகளையும்‌ 
வைப்பாட்டிகளையும்‌ போராட்டம்‌ எதுவுமின்றி சரணடையச்‌ செய்யச்‌ 
சம்மதித்ததை ஒப்புக்கொண்டார்‌. “நான்‌ இப்போது என்ன செய்வது?” என்பதே 
அவரது கதறுதலின்‌ மறைமுக உணர்த்துதலாக இருந்தது. அங்கு கூடியிருந்த 
மூப்பர்களும்‌ மற்றவர்களும்‌ கொஞ்சம்‌ தைரியத்தைக்‌ காண்பித்தனர்‌. அவர்கள்‌, 
“நீர்‌ அவனுக்குச்‌ செவிகொடுக்கவும்‌, அவனுக்குச்‌ சம்மதிக்கவும்‌ வேண்டாம்‌” 
என்று பதில்‌ அளித்தனர்‌ (வசனம்‌ 8). ஆகாப்‌ பெனாதாத்துக்கு ஒரு மறுப்பை 
அனுப்பினார்‌ (வசனம்‌ 9). 

பெனாதாத்‌ மிகவும்‌ கோபம்‌ கொண்டான்‌. அவன்‌, இஸ்ரவேல்‌ 
மக்களின்‌ இருதயங்களைப்‌ பயத்தினால்‌ தாக்கும்படி வார்த்தை வெடிகளால்‌ 
வடிவமைக்கப்பட்ட ஒரு செய்தியை அனுப்பினான்‌: “எனக்குப்‌ பின்‌ செல்லுகிற 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின்‌ 


1.26 


தூள்‌ போதுமானதாயிருந்தால்‌, தேவர்கள்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிக 
மாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்கள்‌” (வசனம்‌ 10). “நான்‌ நகரத்தை அப்படியே 





விட்டுவிடப்‌ போகவிருந்தேன்‌, ஆனால்‌ இப்போது இல்லை. நான்‌ சமாரியாவைத்‌ 
தூள்தூளாக்குவேன்‌, பின்பு எனது போர்வீரர்கள்‌ அதன்‌ தூளை எடுத்துச்‌ செல்‌ 
வார்கள்‌! ஒன்றும்‌ விடப்படாது!”” என்று அவன்‌ கூறினார்‌. 

ஆகாப்‌ தமது சொந்தப்‌ பழமொழியைக்‌ கொண்டு பதில்‌ உரைத்தார்‌: 
“ஆயுதம்‌ தரித்திருக்கிறவன்‌, ஆயுதம்‌ உரிந்து போடுகிறவனைப்போலப்‌ 
பெருமைபாராட்டலாகாது என்று அவனுக்குச்‌ சொல்லுங்கள்‌” (வசனம்‌ 11).* 
ஆகாப்‌, “யுத்தத்திற்கு முன்பு அல்ல சன என்பதுதான்‌ பெருமை பாராட்டும்‌ 
நேரமாகும்‌ - எனவே நீ மிகவும்‌ மேட்டிமையாகப்‌ பேசுவதற்கு முன்னர்‌, அந்த 
யுத்தம்‌ முடிந்து நீ உனது ஆயுதங்களை அகற்றிப்போடும்வரையில்‌ காத்திரு” 
என்று கூறினார்‌. இது “குஞ்சுகள்‌ பொரிப்பதற்கு முன்னர்‌ அவற்றை எண்ணாதே” 
என்ற பழமொழியின்‌ அர்த்தம்‌ போன்றதாக உள்ளது.” (பெனாதாத்தும்‌ 
ஆகாபும்‌, ஒருவருக்கொருவர்‌ வசவுகூறும்‌ சிறுபிள்ளைகளைப்‌ போலிருந்தனார்‌: 
“உனது பாட்டி இராணுவக்‌ காலணிகளை அணிந்திருக்றொர்‌!”; “உனது தாத்தா 
போர்வைக்கு வெளியே கால்களை வைத்துத்‌ தூங்குகறார்‌!”) 





பெனாதாத்தும்‌, மற்ற ராஜாக்களும்‌ கூடாரங்களிலே 
குடித்துக்கொண்டிருக்கையில்‌,” இந்த வார்த்தையைக்‌ கேட்டு, தன்‌ 
ஊழியக்காரரை நோக்கி: ஆயத்தம்பண்ணுங்கள்‌ என்றான்‌: அப்படியே 
நகரத்தின்மேல்‌ சண்டைசெய்ய ஆயத்தம்பண்ணினார்கள்‌ (வசனம்‌ 12). 


இந்தத்‌ தருணத்தில்‌ தேவன்‌ இடையிட்டு ஆகாபுக்கு இன்னொரு வாய்ப்பைக்‌ 
கொடுத்தார்‌. “அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபிடத்தில்‌ வந்து” (வசனம்‌ 13௮). இந்தத்‌ தீர்க்கதரிசி யார்‌? நமக்குத்‌ தெரிய 
வில்லை. இந்த அதிகாரத்தில்‌ நான்குமுறை தீர்க்கதரிசி அரசரிடம்‌ வருதலைப்‌ 
பற்றி வாசிக்கிறோம்‌ (வசனங்கள்‌ 13, 22, 28, 35). தேவனுடைய செய்தி 
யாளரை விவரிக்கக்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று வித்தியாசமான சொற்றொடர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன, ஒரு வேளை இது குறைந்தபட்சம்‌ மூன்று வெவ்வேறு 
தீர்க்கதரிசிகள்‌ இந்த அதிகாரத்தில்‌ ஆகாபுடன்‌ பேசுவதற்குத்‌ தேவனால்‌ 
பயன்படுத்தப்பட்டனர்‌ என்று சுட்டிக்காண்பிக்கலாம்‌. அப்படியென்றால்‌, 
அவர்கள்‌ எங்கிருந்து வந்தனர்‌? முந்திய இரண்டு அதிகாரங்களில்‌, எலியா தாம்‌ 
குனியாக நின்றிருந்ததை வலியுறுத்தினார்‌ (1 இராஜாக்கள்‌ 18:22; 19:10, 14). 
ஒருவேளை, கார்மேல்‌ மலையின்மீது எலியாவின்‌ தைரியமான நிலைநிற்குதல்‌ 
மற்ற கீர்க்கதரிசிகளுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கலாம்‌ - ஒருவேளை, ஒளிந்‌ 
திருந்த மற்றவர்கள்‌ இப்போது நாட்டில்‌ பொல்லாங்கிற்கு எதிராக நிற்க 
மனவிருப்பம்‌ பெற்று இருக்கலாம்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
எலியா தாம்‌ விரும்பியபிரகாரம்‌ தேவனிடம்‌ நாட்டைத்‌ திருப்பாது இருக்கலாம்‌, 
ஆனால்‌ அவரது செயல்கள்‌ மற்றவர்களை ஊக்கப்படுத்தியிருந்தால்‌, அவர்‌ 
சிலவற்றை நிறைவேற்றியிருந்தார்‌! 

நாம்‌ விரும்பியவற்றை நிறைவேற்றாது இருப்பதால்‌ நாம்‌ அடிக்கடி 
ஊக்கம்‌ இழந்தவர்கள்‌ ஆகிறோம்‌. நாம்‌ கர்த்தருடைய சித்தத்தைச்‌ 
செய்துகொண்டிருந்தால்‌, விரும்பிய விளைவுகளைப்‌ பெறாதிருத்தல்‌ என்பது 





127 


நாம்‌ ஒன்றும்‌ நிறைவேற்றவில்லை என்று அர்த்தப்படுத்துவதில்லை என்பதை 
நாம்‌ புரிந்துகொள்ளுவது அவசியமாக உள்ளது. நமது முயற்சிகளில்‌ இருந்து 
தேவனால்‌ நல்லவற்றை ஏற்படுத்த முடியும்‌. 

ஆகாபை அணுகிய தீர்க்கதரிசி, “அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்யையல்‌ 
லாம்‌ கண்டாயா?” என்று கூறினார்‌ (வசனம்‌ 13௮). இந்தக்‌ கேள்வியில்‌ 
வஞ்சப்புகழ்ச்சிமிக்க நகைச்சுவை காணப்பட முடியும்‌. இவற்றை ஆகாப்‌ 
எவ்வாறு காணத்தவறியிருக்கக்‌ கூடும்‌? அவர்‌ கண்ணோக்கிய இசை யாவற்றிலும்‌, 
அவர்‌ காணமுடிந்த அளவுக்கு அனேகமாக அந்த சேனைகள்‌ பரந்து விரிந்‌ 
இருக்கக்கூடும்‌! பின்பு தேவனுடைய செய்தியானது அவரது நோக்கத்தை 
விளக்கப்படுத்தியது: “இதோ, நானே கர்த்தர்‌ என்று நீ அறியும்படி இன்றைக்கு 
அதை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (வசனம்‌ 
13ஆ). பாகால்‌ அவர்களைப்‌ பாதுகாக்கத்‌ தவறியிருந்தான்‌. இந்த முற்றுகை 
தொடங்கியதில்‌ இருந்து பாகாலுக்கும்‌ ஆசெராவுக்கும்‌ அளிக்கப்‌ பட்டிருந்த 
ஆயிரக்கணக்கான பலிகளைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌! இந்த பலிகள்‌ உதவி 
செய்திருக்கவில்லை; பெரும்வருத்தம்‌ ஏற்பட்டிருந்தது. தேவன்‌, “பின்னிட்டு 
நில்லுங்கள்‌ மற்றும்‌ நான்‌ என்ன செய்ய முடியும்‌ என்பதை உங்களுக்குக்‌ 





காண்பிக்க அனுமதியுங்கள்‌. உண்மையிலேயே கர்த்தர்‌ யாரென்று நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌!” என்று கூறினார்‌. 
ஆகாப்‌, “யாரைக்கொண்டு?”” என்று கேட்டார்‌ (வசனம்‌ 14௮). 





“யாரைக்கொண்டு எங்களை நீர்‌ விடுவிப்பார்‌?” ஆகாப்‌, “நீர்‌ அந்த இராணுவத்தை 
வெளியேற்ற இயலுமா? நீர்‌ சுடரொளிப்‌ பட்டயங்களுடன்‌ தூதர்களின்‌ 
சேனையை அனுப்புவீரா? நகரத்தைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்திருக்கும்‌ பலத்த 
இராணுவத்தை அடக்குவதற்குப்‌ போதுமான வல்லமைநிறைந்த சாத்தியமுள்ள 
எந்தப்‌ படையை நீர்‌ அனுப்ப முடியும்‌?” என்று வியப்படைந்தார்‌. 

தீர்க்கதரிசி கர்த்தருடைய பதிலைக்‌ கொடுத்தார்‌: “மாகாணங்களுடைய 
அதிபதிகளின்‌ சேவகரைக்கொண்டு” (வசனம்‌ 14ஆ). இவர்கள்‌ அனேக 
மாக, இஸ்ரவேலின்‌ பல்வேறு மாகாணங்களின்‌ ஆட்சியாளர்களின்கழ்‌ இருந்த 
இளைஞர்களாக இருந்திருப்பார்கள்‌ - இவர்கள்‌ யுத்தத்திற்குப்‌ பழக்கப்பட்ட, 
போட்டிகளில்‌ தீட்டப்பட்ட திறமைகள்‌ கொண்டவர்கள்‌ அல்ல, ஆனால்‌ வீட்டு 
வேலைக்காரர்களாக இருந்தனர்‌. அடுத்த வசனமானது, இந்த இளைஞர்கள்‌ 232 
பேர்‌ என்று குறிப்பிடுறெது. ஒரு வெற்றியை ஜெயிப்பதற்குத்‌ தேவனுக்கு ஏராள 
மான எண்ணிக்கையில்‌ ஆட்கள்‌ தேவைப்படுவதில்லை. கிதியோனிடத்தில்‌ 
தேவன்‌ வலியுறுத்தியிருந்தது போன்று, யுத்தமானது மனிதர்களின்‌ திறமை 
யினால்‌ அல்ல ஆனால்‌ தமது சுய வல்லமையினாலேயே ஜெயிக்கப்படுகிறது 
என்பதை ஆகாப்‌ அறிய வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பினார்‌ (காண்க - நியா 
யாதிபதிகள்‌ 7:2; 1 கொரிந்தியர்‌ 1:27, 29). 

பின்பு ஆகாப்‌, “யுத்தத்தை யார்‌ துவக்கவேண்டும்‌” என்று கேட்டார்‌ (வசனம்‌ 





14இ). “தொடக்க முயற்சி மேற்கொள்வது யார்‌?” ஆகாப்‌ திகைப்படையும்படி 
தேவனுடைய மனிதர்‌, “நீர்தான்‌” என்று பதில்‌ உரைத்தார்‌ (வசனம்‌ 14ஈ)! 

232 இளைஞர்களைத்‌ தொடர்ந்து 7,000பேர்‌ கொண்ட ஒரு சிறு 
படையானது பின்செல்ல வேண்டியதாக இருந்தது (வசனம்‌ 15). இந்த ஏழாயிரம்‌ 
பேர்‌, பாகாலுக்கு மண்டியிடாத அதே ஏழாயிரம்‌ பேர்களா (1 இராஜாக்கள்‌ 
19:18)? ஒருவேளை அவ்வாறு இருக்கலாம்‌, ஆனால்‌ நமக்குச்‌ சரியாகத்‌ தெரிய 


128 


வில்லை. 

எல்லாம்‌ தயாரானபோது, 232 வேலைக்காரர்களும்‌ சமாரியா நகரத்தில்‌ 
இருந்து புறப்பட்டுச்‌ சென்றனர்‌. அதைப்போன்ற போர்ச்சேவகர்களின்‌ 
பட்டாளம்‌ அனேகமாக ஒருக்காலும்‌ இருந்திராது. 


அவர்கள்‌ மத்தியான வேளையிலே (இது உண்பதற்கும்‌ ஓய்வெடுப்பதற்கு 
மான வழக்கமான வேளையாகும்‌) புறப்பட்டுச்‌ சென்றனர்‌,'? அதே 
வேளையில்‌ பெனாதாத்‌ தனக்கு உதவிய முப்பத்து இரண்டு அரசர்களுடன்‌ 
கூடாரங்களில்‌ குடித்துக்கொண்டிருந்தான்‌, அவன்‌ தானே குடிபோதையில்‌ 
இருந்தான்‌.'' மாகாணங்களின்‌ அதிபதிகளினுடைய இளைஞர்கள்‌ முதலில்‌ 
சென்றனர்‌ (வசனங்கள்‌ 16, 17௮). 


ஒரு சிறு படையானது பெனாதாத்தின்‌ முகாமை நெருங்கி 
வந்துகொண்டிருந்தது என்ற வார்த்தை பெனாதாத்துக்கு வந்து சேர்ந்தது. 
“பெனாதாத்‌ மனுஷரை அனுப்பினான்‌” (வசனம்‌ 17ஆ, RSV). வீரர்கள்‌ 
அறிக்கையுடன்‌ திரும்பி வந்தனர்‌: “சமாரியாவிலிருந்து மனுஷர்‌ புறப்பட்டு 
வருகிறார்கள்‌” (வசனம்‌ 17இ). குடித்துவெறித்திருந்த பெனாதாகத்‌, “அவர்கள்‌ 
சமாதானத்திற்காகப்‌ புறப்பட்டுவந்தாலும்‌ அவர்களை உயிரோடே பிடியுங்கள்‌; 
அவர்கள்‌ யுத்தத்திற்காகப்‌ புறப்பட்டு வந்தாலும்‌ அவர்களை உயிரோடே 
பிடியுங்கள்‌” என்று கட்டளையிட்டான்‌ (வசனம்‌ 18). 

அவர்களைப்‌ பெனாதாத்‌ உயிரோடு பிடிக்க விரும்பியது ஏன்‌? ஒருவேளை 
அவன்‌, அவர்களைத்‌ தானே பார்த்து சித்திரவதை செய்ய விரும்பியிருக்கலாம்‌. 
அவனது காரணம்‌ என்னவாக இருந்தாலும்‌, அவனது கட்டளைகள்‌ 
பண்பற்றதாகவும்‌ மதியீனமானதாகவும்‌ இருந்தன. மனிதர்கள்‌ சமாதானத்‌ 
திற்காக வந்தால்‌, அவர்கள்‌ கைதிகளாக அல்ல, ஆனால்‌ தூதர்களாக 
நடத்தப்பட வேண்டும்‌ என்பதால்‌ அவைகள்‌ (அவனது கட்டளைகள்‌) 
பண்பற்றவையாக இருந்தன. மனிகர்கள்‌ யுத்தத்திற்காக வந்தால்‌, பெனாதாத்‌ 
தனது போர்வீரர்கள்மீது சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையைச்‌ சுமத்தினான்‌ 
என்பதால்‌ அவைகள்‌ (அவனது கட்டளைகள்‌) மதியீனமானவையாக இருந்தன. 
கட்டளை கொடுக்கப்பட்ட பின்னர்‌, மரண அச்சுறுத்துதலினால்‌ அவர்களில்‌ 
ஒருவனும்‌ அதை மீறத்‌ துணியவில்லை. அந்த இளைஞர்களை அவர்கள்‌ 
எவ்வாறு உயிரோடே பிடிக்க முடியும்‌? அவர்களைக்‌ கொன்று விடுவோமோ 
என்று அஞ்சியதால்‌ அவர்கள்மீது அம்புகளை எய்ய முடியவில்லை. அவர்கள்‌ 
குங்கள்‌ ஈட்டிகளை எறியவோ தங்கள்‌ பட்டயங்களை வீசவோ அல்லது தங்கள்‌ 
கத்திகளை உறையை விட்டு வெளியே எடுக்கவோ முடியாதிருந்தது. அவர்கள்‌ 
கடுமையான ஒரு அடிகொடுத்து அது மரணத்திற்குக்‌ காரணமாகிவிடுமோ என்ற 
பயத்தினால்‌, அந்த இளைஞர்களை அதிர்ச்சியூட்ட முயற்சி செய்யவும்‌ முடியாதி 
ருந்தது. அந்த மனிதர்களுக்குக்‌ கட்டளை இட்டு, தங்கள்‌ எண்ணிக்கையின்‌ வல்ல 





மையால்‌ மாத்திரம்‌ அவர்களை மேற்கொண்டு, தங்களை அந்த மனிதர்களின்‌ 
அடிவீச்சுக்களின்‌ இரக்கத்திற்கு விட்டுவிடுதல்‌ என்பதை மாத்திரமே அவர்களை 
வெற்றிகொள்ள நம்புதல்‌ என்பதே அவர்களின்‌ ஒரே தெரிவாக இருந்தது. (எனது 
விரோதிகள்‌ என்னைத்‌ துன்புறுத்தக்‌ கூடாது என்ற கட்டளையின்கழ்‌ இருந்தால்‌, 
இரன்‌ கூட யுத்தத்தில்‌ வெற்றி கொள்ளமுடியும்‌!) 


129 


20ம்‌ வசனம்‌ விளைவைக்‌ கூறுகிறது: “அவர்கள்‌ [இஸ்ரவேல்‌ மக்கள்‌] 
அவரவர்‌ தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள்‌.” 7,000 





போர்களைக்‌ கொண்ட படையானது அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்து யுத்தத்தில்‌ 
மேற்கொண்டது (வசனம்‌ 19). விரைவிலேயே ஒரு கலகம்‌ ஏற்பட்டது: “சீரியர்‌ 
முறிந்தோடிப்போனார்கள்‌; இஸ்ரவேலர்‌ அவர்களைத்‌ துரத்தினார்கள்‌; 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌, குதிரையின்மேல்‌ ஏறிச்‌ சில குதிரை 
வீரரோடுங்கூடத்‌ தப்பியோடிப்போனான்‌””” (வசனம்‌ 20ஆ?. 

இந்த வேளை முழுவதிலும்‌ ஆகாப்‌ எங்கிருந்தார்‌? நகரத்திற்குள்‌ 
பாதுகாப்பாக இருந்தார்‌! இப்போது அவர்‌ வெளியே வந்து முடிவுகட்டும்‌ 
செயல்பாட்டில்‌ இறங்கினார்‌! “இஸ்ரவேலின்‌ ராஜா புறப்பட்டு, குதிரை 
களையும்‌ இரதங்களையும்‌ முறிய அடித்து, சீரியரில்‌ மகா சங்காரம்‌ உண்டாக 
வெட்டினான்‌” (வசனம்‌ 21). 

அது தேவன்‌ கூறியிருந்தபடியே நடக்க வந்தது! சூழ்நிலையானது 
நம்பிக்கையற்றதாகக்‌ காணப்பட்டிருந்தது, ஆனால்‌ அவர்கள்‌ அந்த நாளில்‌ - 232 
இளைஞர்களைப்‌ பயன்படுத்திய யெகோவாவின்‌ கரங்களில்‌ இருந்து பிரம்மாண்‌ 
சமான வெற்றியில்‌, தங்களின்‌ எதிரிகளிடத்தில்‌ இருந்து விடுவிக்கப்பட்டனர்‌! 
அடுத்த வசனம்‌ பின்வருமாறு வாசிக்கப்படுதலை நாம்‌ எதிர்பார்ப்போம்‌: 





“அகாப்‌ சமாரியா நகருக்கு வந்து யெகோவாவே கர்த்தர்‌ என்று அறிக்கையிட்டு, 
நாட்டளவிலான மனஸ்காபத்தின்‌ செயல்விளக்கத்தில்‌ மக்களை வழிநடத்தினார்‌.” 
அப்படிப்பட்ட வசனம்‌ எதுவும்‌ இல்லை என்பது கவலைக்குரியதாக உள்ளது. 
நாம்‌ கூற முடிந்த அளவுக்கு, அந்த வெற்றியானது ஆகாபின்‌ இருதயத்தில்‌ எந்தச்‌ 
செயல்விளைவும்‌ கொண்டி ருக்கவில்லை. 

ஒரு வாய்ப்பு கடந்து சென்றிருந்தது. இன்னும்‌ இரு வாய்ப்புகள்‌ மாத்திரம்‌ 
எஞ்சியிருந்தன. 


ஆகாபுக்கு இரண்டாவது வாய்ப்பு (20:22-30) 

நம்ப இயலாத அந்த வெற்றியை, இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கொண்டி ருக்கையிலேயே 
கூட, அடுத்த ஆண்டில்‌ சீரியர்கள்‌ திரும்ப வருவார்கள்‌ என்று தீர்க்கதரிசி!“ 
எச்சரித்தார்‌ (வசனம்‌ 22). “கவனித்துப்பாரும்‌” (“தயாராக இரும்‌”) என்பது 
அவரது அறிவுரையாக இருந்தது. 

கசப்பு நிறைந்த பெனாதாத்தும்‌ அவனது ஆலோசகர்களும்‌, அடுத்த முறை 
தாங்கள்‌ எவ்வாறு இஸ்ரவேலைக்‌ தோல்வியடையச்‌ செய்யமுடியும்‌ என்று 
ஏற்கனவே கலந்துரையாடிக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது நிச்சயம்‌. 


சீரியாவின்‌ ராஜாவுடைய ஊழியக்காரர்‌ அவனைப்‌ பார்த்து: அவர்களுடைய 
தேவர்கள்‌ மலைத்தேவர்கள்‌, அதினால்‌ அவர்கள்‌ நம்மை மேற்‌ 
கொண்டார்கள்‌; நாம்‌ அவர்களோடே சமபூமியில்‌ யுத்தம்பண்ணினால்‌ 
நல்லது; அப்பொழுது அவர்களை மேற்கொள்ளுவது நிச்சயம்‌. 

இந்த ராஜாக்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ தங்கள்‌ ஸ்தலத்திலிருந்து 
மாற்றி, அவர்களுக்குப்‌ பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி, நீர்‌ ம 
டியக்கொடுத்த சேனைக்குச்‌ சரியாகச்‌ சேனையையும்‌, அந்தக்‌ 
குதிரைகளுக்குச்‌ சரியாய்‌ குதிரைகளையும்‌, இரதங்களுக்குச்‌ 
சரியாய்‌ இரதங்களையும்‌ இலக்கம்பார்த்துக்கொள்ளும்‌; 


130 


பிற்பாடு சமபூமியிலே நாம்‌ அவர்களோடு யுத்தம்பண்ணி, நிச்சய 
மாய்‌ அவர்களை மேற்கொள்வோம்‌ என்றார்கள்‌; அவன்‌ அவர்கள்‌ 


சொற்கேட்டு அப்படியே செய்தான்‌ (வசனங்கள்‌ 23, 25).!° 


பெனாதாத்தின்‌ ஆலோசகர்கள்‌, “நிச்சயமாய்‌ அவர்களை மேற்கொள்வோம்‌” 
என்று அவனிடம்‌ கூறினர்‌ (வசனம்‌ 25, LB). 

இந்த அறிவுரை தரப்பட்டதற்கு இறையியல்‌ ரீதியான காரணம்‌ 
ஒன்றிருந்தது, மற்றும்‌ இது நடைமுறைக்கு உகந்ததாகக்‌ காணப்பட்டது. 
புறதெய்வ வழிபாட்டுக்‌ கடவுள்கள்‌ எல்லைக்‌ தெய்வங்களாகக்‌ கருதப்பட்டன. 
இஸ்ரவேலின்‌ தலைநகரான சமாரியா ஒரு மலையின்மீது கட்டப்பட்டிருந்தது; 
சீரியாவின்‌ தலைநகரான தமஸ்கு, சமவெளியில்‌ அமைந்திருந்தது. சீரியர்கள்‌, 
தங்கள்‌ தெய்வங்கள்‌ சமவெளியின்‌ தெய்வங்கள்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌ 
தெய்வங்கள்‌ மலைகளின்‌ தெய்வங்கள்‌ என்றும்‌ நினைத்தது இயல்பானதாகவே 
இருந்திருக்கும்‌. அனேகமாக, சூழ்ச்சிக்கார ஆலோசகர்கள்‌, தங்களின்‌ 
அறிவுரைக்கு நடைமுறைக்‌ காரணம்‌ ஒன்றையும்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌: 
சீரியாவின்‌ படைகளின்‌ முக்கியமான பாகமாக இருந்த சீரியாவின்‌ இரதங்கள்‌, 
சமதரையில்‌ நன்கு செயல்படுபவைகளாக இருக்கையில்‌, இஸ்ரேவேல்‌ மக்கள்‌ 
மலைநாட்டில்‌ கொரில்லா வகையிலான யுத்தத்தில்‌ நன்கு பழகியிருந்தனர்‌ 
என்பதால்‌, வெட்டவெளியில்‌ யுத்தம்‌ செய்தல்‌ என்பது ஒரு அனுகூலமற்ற 
விஷயமாக இருந்திருக்க வேண்டும்‌. 

ஒரு ஆண்டிற்குப்‌ பின்பு பெனாதாத்‌ மீண்டும்‌ தனது படைகளை 
இஸ்ரவேலுக்குள்‌ வழிநடத்திக்‌ கொண்டுவந்தான்‌. அவனது படைகள்‌, 
சமதரையான வெட்ட வெளியில்‌ நின்றனர்‌ (வசனம்‌ 26).'* ஆகாப்‌ தனது 
படைகளை விரைவில்‌ ஒன்றுகூட்டி, சீரியர்களைச்‌ சந்திக்கும்படி அவற்றை 
வழிநடத்தினார்‌; “இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ... அவர்களுக்கு எதிரே இரண்டு 
சிறிய வெள்ளாட்டுக்‌ கடைகளைப்போலப்‌ பாளயமிறங்கினார்கள்‌; தேசம்‌ 
சீரியரால்‌ நிறைந்திருந்தது” (வசனம்‌ 27). மீண்டும்‌ ஒருமுறை அது வெற்றி 
யில்லாத சூழ்நிலையைப்போலக்‌ காணப்பட்டது. மீண்டும்‌ ஒருமுறை தேவன்‌ 
இடையிட்டார்‌. 


அப்பொழுது தேவனுடைய மனுஷன்‌'” ஒருவன்‌ வந்து, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: கர்த்தர்‌ பள்ளத்தாக்குகளின்‌ தேவனாயிராமல்‌, 
மலைகளின்‌ தேவனாயிருக்கிறார்‌ என்று சீரியர்‌ சொல்லியிருக்கிறபடி யினால்‌, 
நான்‌ இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌ உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌; அதினால்‌ நானே கர்த்தர்‌ என்று நீங்கள்‌ அறிவீர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌ (வசனம்‌ 28). 


தேவன்‌, தமது மக்கள்‌ உயிர்பிழைத்திருத்தல்‌ பற்றி மாத்திரம்‌ அக்கறையாக 
இருக்கவில்லை; அவரது சனம்‌ இடர்ப்பாட்டில்‌ இருந்தது. அவர்‌ ஒரு மாகாணத்‌ 
தின்‌ தேவனாக இருப்பதாகச்‌ சீரியர்கள்‌ குற்றம்‌ சுமத்தியிருந்தனா்‌. அவர்‌, தாம்‌ 
ஒரு உண்மையான தேவன்‌ என்ற வகையில்‌ மாத்திரமின்றி, தாம்‌ இந்த அண்டத்‌ 
தின்‌ தேவன்‌ என்ற வகையிலும்‌ தமது வல்லமையைக்‌ காண்பிப்பார்‌! தேவனு 
டைய சர்வவல்லமை மற்றும்‌ அவரது எங்கும்‌ நிறைந்த தன்மை ஆகியவை பற்றிய 





131 


அவரது செயல்விளக்கம்‌, அவரை ஒப்புக்கொள்வதற்கு ஆகாபுக்கு இரண்டாவது 
வாய்ப்பை தரும்‌. 

நமது வேதவசனப்‌ பகுதியில்‌ தரப்பட்டுள்ள சேனைகளின்‌ 
எண்ணிக்கையானது, யுத்தம்‌ தேவனுடைய வல்லமையினால்‌ மாத்திரமே 
வெற்றிகொள்ளப்படும்‌ என்பதை மறுபடியும்‌ வலியுறுத்துவதற்காகவே 
தரப்பட்டுள்ளது. “ஒடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின்‌ வேகமும்‌, யுத்தத்துக்குச்‌ 
சவுரியவான்களின்‌ சவுரியமும்‌ போதாது” (பிரசங்கி 9:11). மாறாக “யுத்தம்‌ 
கர்த்தருடையது” (1 சாமுவேல்‌ 17:47). சங்கீதம்‌ 24:8ன்‌ சத்தியம்‌ செயல்விளக்கப்‌ 
படுத்தப்படும்‌: “அவர்‌ வல்லமையும்‌ பராக்கிரமமுள்ள கர்த்தர்‌; அவர்‌ யுத்தத்தில்‌ 
பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. ” 

20ம்‌ அதிகாரத்தின்‌ அடுத்த ஒருசில வசனங்கள்‌, சீரியர்கள்மீது இஸ்ரவேலின்‌ 
மாபெரும்‌ வெற்றியைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. ஒரே நாளில்‌, கைப்பிடி அளவான 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ சீரியர்களின்‌ 100,000 காலாட்படை வீரர்களைக்‌ கொன்றனர்‌ 
(வசனம்‌ 29). சீரியர்களில்‌ எஞ்சியிருந்தவர்கள்‌ அருகில்‌ இருந்த நகருக்குத்‌ தப்பி 
ஓடினர்‌, அந்த நகரத்தின்‌ சுவரானது அவர்களில்‌ 27,000 பேர்களின்மீது விழுந்தது, 
அது அவர்களில்‌ பலரைக்‌ கொன்றும்‌ காயப்படுத்தியும்‌'” இருக்கும்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை. கைப்பற்றப்பட்ட நகரில்‌ ஒரு சிறு அறையில்‌ பெனாதாத்‌ 
நடுங்கியபடி பதுங்கினான்‌ (வசனம்‌ 30). தேவன்‌ எதிரிகளை ஆகாபின்‌ கையில்‌ 
ஒப்படைத்தார்‌! 

தேவனுடைய கரத்தினால்‌ இன்னுமொரு மிகையான வெற்றி 
கொண்டுவரப்பட்டது! மீண்டும்‌ நாம்‌, பின்வருமாறு வாசிப்பதை எதிர்‌ 
பார்ப்போம்‌: “சாத்தியமற்ற சூழ்நிலையில்‌ சீரியர்கள்‌ மீது பெற்ற இரண்டு 
வெற்றிகளினால்‌ மனம்‌ ஈர்க்கப்பட்ட ஆகாப்‌, தமது தலையைத்‌ தாழ்த்தி, 











யெகோவாவே உண்மையான உயிருள்ள தேவன்‌ என்று ஒப்புக்கொண்டார்‌. ” 
இருப்பினும்‌ அப்படிப்பட்ட வசனம்‌ எதுவும்‌ இல்லை. 

மனிதர்களின்‌ வாழ்வில்‌ தேவன்‌ எவ்வாறு கிரியை செய்ய முடியும்‌ 
என்பதும்‌ மனிதர்கள்‌ இன்னும்‌ தேவனைப்‌ புறக்கணிக்கன்றனர்‌ என்பதும்‌ 
திகைப்புக்குரியதாக இருப்பதில்லையா? இரண்டாவது வாய்ப்பு கடந்து 
சென்றது. இன்னும்‌ ஒரு வாய்ப்பு மாத்திரமே மீதியிருந்தது. 





ஆகாபுக்குக்‌ கடை ச வாய்ப்பு (20:30-43) 
தேவன்‌ மிகவும்‌ இரக்கம்‌ உள்ளவராக இருக்கிறார்‌! அவர்‌ ஆகாபுக்கு 
இன்னும்‌ ஒரு வாய்ப்பை கொடுத்தார்‌. 
பெனாதாத்‌ கோழைத்தனமாகசக்‌ தனது ஒளிப்பிடத்தில்‌ பதுங்கியிருக்கையில்‌, 
அவனது ஆலோசகர்கள்‌ ஒரு வியூகத்தைக்‌ கருத்தாகக்‌ தெரிவித்தனர்‌: 





அப்பொழுது அவன்‌ ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: “இதோ, இஸ்ரவேல்‌ 
வம்சத்து ராஜாக்கள்‌ தயவுள்ள ராஜாக்கள்‌ என்று கேட்டிருக்கிறோம்‌; 
நாங்கள்‌ இரட்டுகளை எங்கள்‌ அரைகளில்‌ கட்டி, கயிறுகளை எங்கள்‌ 
தலைகளில்‌ சுற்றிக்கொண்டு, இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்தில்‌ போவோம்‌; 





ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார்‌” என்று சொல்லி (வசனம்‌ 31). 


இரட்டுகள்‌ என்பது துக்கத்தையும்‌ மனவருத்தத்தையும்‌ குறித்தது, ஆனால்‌ 


132 


நாம்‌ தலைகளில்‌ இருந்த கயிறுகளைப்‌ பற்றியும்‌ யூகம்‌ செய்தாக வேண்டும்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ ஆகாபின்‌ முன்னிலையில்‌, தங்கள்‌ கழுத்துக்களைச்‌ சுற்றிச்‌ 
சுருக்குக்‌ கயிறுகளுடன்‌ சென்று,” செயல்விளைவில்‌, “நாங்கள்‌ உமது இரக்கத்தை 
எதிர்பார்த்திருக்கிறோம்‌. நீர்‌ உமது மனவிருப்பப்படி செய்வதற்கு நாங்கள்‌ 
உமது கரங்களில்‌ இருக்கிறோம்‌, நீர்‌ எங்களைக்‌ கொல்லலாம்‌ அல்லது எங்களை 
உயிருடன்‌ விடலாம்‌” என்று கூறத்‌ திட்டமிட்டு இருக்கலாம்‌. 

இந்த வேலைக்காரர்கள்‌ கூறியதைப்‌ பெனாதாக்‌ கவனித்தது ஏன்‌ என்பதுபற்றி 
எனக்கு உறுதியாகத்‌ தெரியவில்லை. அனேகமாக இதே ஆலோசகர்கள்‌, “சம 
வெளியில்‌ நாம்‌ யுத்தம்‌ செய்தால்‌ நாம்‌ வெற்றி பெறுவோம்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை”! என்று கூறியவர்களாக இருக்கலாம்‌. இருந்தபோதிலும்‌ அவன்‌ அவர்கள்‌ 
கூறியதைக்‌ கேட்டான்‌. முதலில்‌ அவன்‌ தனது வேலைக்காரர்களை, இரட்டு 
உடுத்தி, தங்கள்‌ தலைகளில்‌ கயிறுகளைக்‌ கட்டியவார்களாக ஆகாபிடத்தில்‌ 
அனுப்பினான்‌. அவர்கள்‌ அரசரிடத்தில்‌, “என்னை உயிரோடே வையும்‌ என்று 
உமது அடியானாகிய பெனாதாத்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌” என்று கூறினர்‌ 
(வசனம்‌ 32௮). இந்த இராஜா, “அவனைத்‌ தூளாக்குவேன்‌” என்று கூறியதில்‌ 
இருந்து “தயவுசெய்து என்னை வாழவிடும்‌”! என்று கூறுவதற்கு ஏற்படுத்திய 
தொனிமாறுதல்கான்‌ எப்படியிருந்தது! 

கொலையில்‌ பெனாதாத்‌ உயிர்பிழைத்திருந்தான்‌ என்று கேள்விப்பட்ட 
ஆகாப்‌ திகைத்தார்‌. அவர்‌ “இன்னும்‌ அவன்‌ உயிரோடே இருக்கிறானா?” என்று 
கேட்டார்‌ (வசனம்‌ 32ஆ). பின்பு இஸ்ரவேல்‌ அரசரிடத்தில்‌ இருந்து பின்வரும்‌ 
திகைப்புக்குரிய கூற்று வந்தது: “அவன்‌ என்‌ சகோதரன்‌” (வசனம்‌ 32இ). 
பெனாதாத்‌ இஸ்ரவேலை வெறுத்த மனிதனாக இருந்தான்‌, அதன்‌ தலை 
நகரத்தை அவன்‌ தூளாக்குவதாக அச்சுறுத்தியிருந்தான்‌, அவன்‌ இஸ்ரவேலை 
அழிப்பதற்கென்றே திரும்பி வந்தவனாக இருந்தான்‌ - இருப்பினும்‌ அவனை 
“என்‌ சகோதரன்‌” என்று ஆகாப்‌ அழைத்தார்‌! 

பெனாதாத்தை ஆகாப்‌ தமது சகோதரன்‌ என்று அழைத்தது ஏன்‌ என்று நாம்‌ 
அறிவதில்லை. 34ம்‌ வசனம்‌, ஆகாபின்‌ தகப்பனும்‌ பெனாதாத்தின்‌ தகப்பனும்‌ 
சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உடன்படிக்கை செய்துகொண்டனர்‌ மற்றும்‌ 
இதையே ஆகாப்‌ குறிப்பிட்டார்‌ என்று சுட்டிக்‌ காண்பிக்கலாம்‌. ஒருவேளை 
பெனாதாத்‌ வுலுவான தோல்வியடையச்‌ செய்திருந்தாலும்‌, ஆகாப்‌ இன்னமும்‌ 
அவன்மீது பயம்‌ கொண்டவனாக இருந்தார்‌ மற்றும்‌ அவர்‌ பெனாதாத்தின்‌ 
நல்மனதை அதாயப்படுத்த விரும்பினார்‌. ஆகாப்‌ தனது சுயநலமான அனுகூலத்‌ 
திற்காகச்‌ சூழ்நிலையைத்‌ தந்திரமான சூழ்ச்சியில்‌ திருப்ப விளையாண்டார்‌ 
என்று எனது நண்பர்களில்‌ ஒருவர்‌?! நினைக்கிறார்‌. ஆகாபின்‌ காரணம்‌ எதுவாக 
இருந்தாலும்‌, அவரது கூற்றானது, நிதிநிலை சார்ந்த வகையிலும்‌ ஆவிக்குரிய 
வகையிலும்‌ மதியீனமானதாக இருந்தது. காஃப்மேன்‌ என்பவர்‌ பின்வருமாறு 
குறிப்பிடுகிறார்‌: “இங்கு ஆகாப்‌, வெற்றியாளருக்குச்‌ சொந்தமாகியிருக்கக்‌ கூடிய 
கொள்ளையிலிருந்து வெளியே தம்மைச்‌ சகோதரராக்கி'க்‌ கொண்டார்‌; மற்றும்‌ 
அவர்‌ தமது சொந்த வாழ்வில்‌ இருந்து வெளியே தம்மையே கூட சகோதரராக்க: 
இருந்தார்‌ என்று தீர்க்கதரிசி விரைவில்‌ அவருக்குக்‌ கூறுவார்‌. 22 

சடிப்புத்தன்மையின்‌ இந்த நாளில்‌, ஆகாபின்‌ கூற்றானது மிகவும்‌ 
பாராட்டக்கூடியதாக ஒலிக்கிறது, ஆனால்‌ தேவனுடைய மக்களை அழிக்க 
வன்மையான நோக்கங்கொண்டிருந்த ஒரு மனிதனை “சகோதரன்‌” என்று 


133 


ஏற்றுக்கொள்ளுதல்‌ மிகவும்‌ மதியீனமானதாக இருந்தது. 

பெனாதாத்தின்‌ மனிதர்களுடைய காதுகள்‌ “சகோதரன்‌” என்ற 
வார்த்தையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அதன்மீது துள்ளிக்‌ குதித்தன. “உமது 
சகோதரனாகிய பெனாகாக்‌” என்று எதிரொலித்து, தங்கள்‌ தலைகளைக்‌ தீவிர 
மாக அசைத்தனர்‌ (வசனம்‌ 33௮). தயவு மற்றும்‌ உயர்வான கனம்‌ ஆகியவற்றின்‌ 
அடையாளமாக, ஆகாப்‌ பெனாதாத்தைக்‌ கொண்டுவருவதற்கு ஒரு இரதத்தை 
அனுப்பினான்‌ (வசனம்‌ 33ஆ). அந்த மனிதனை வசதிப்படுத்துவதற்கு ஆகாப்‌ 
தமது வழியை விட்டு வெளியே சென்றார்‌. அது ஆகாபுக்குப்‌ பதிலாகப்‌ 
பெனாதாத்தே அந்த யுத்தத்தில்‌ வெற்றிபெற்றது போலிருந்தது. 

எப்படியும்‌ பெனாதாத்‌, இஸ்ரவேலுக்குரிய பல நகரங்களைப்‌ 
பழைய நிலைக்குக்‌ கொண்டு வருதல்‌ பற்றியும்‌,” ஆகாபைத்‌ தமஸ்குவில்‌ 
சிறு வர்த்தகத்தைக்‌ கட்டியெழுப்ப அனுமதித்தல்‌ பற்றியும்‌” அர்த்த 
மற்ற சில வாக்குத்தத்தங்களை ஆகாபுக்குச்‌ செய்துகொடுத்தான்‌ (வசனம்‌ 
34௮). அது நிபந்தனையற்ற சரணடைதல்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ வர்த்தக 
உடன்படிக்கைபோலவே அதிகமாக ஓலித்தது! 





பெனாதாத்தினால்‌ தூக்கிவீசப்பட்ட துணுக்குகளில்‌ ஆகாப்‌ மெய்சிலிர்த்துப்‌ 
போனார்‌. அவற்றை அவர்‌ ஏற்றுக்கொண்டு, சீரிய இராஜாவுடன்‌ ஒரு 
ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கொண்டு, அவனை வீட்டுக்குப்‌ போக அனுமதித்தார்‌ 
(வசனம்‌ 34அ). ஆகாபின்‌ சேனையானது ஆயிரக்கணக்கில்‌ வெறிநாய்களைக்‌ 
கொன்றபின்பு, அந்தக்‌ கூட்டத்தின்‌ தலைவனைச்‌ சுயாதனமாகச்‌ செல்லும்படி - 
மீண்டும்‌ வேட்டையாடிக்‌ கொல்வதற்குச்‌ சுயாதனமாகச்‌ செல்லும்படி - ஆகாப்‌ 
அனுமதித்தார்‌!” 

இந்த அதிகாரத்தில்‌ ஆகாப்‌ ஒரு நல்லவனாகக்‌ காட்டப்படுகிறான்‌ என்று 
சிலர்‌ பேசுகின்றனர்‌. இது அவர்களில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ மிகவும்‌ 
அடிக்கடி சுட்டிக்காண்பிக்கும்‌ பகுதியாக உள்ளது. இருப்பினும்‌ இதுவே 
ஆகாபுக்குத்‌ தரப்பட்ட கடைசி வாய்ப்பு என்றும்‌ அவர்‌ இதை அனுகூலப்படுத்தத்‌ 
தவறிவிட்டார்‌ என்றும்‌ 42ம்‌ வசனம்‌ தெளிவாக்குகிறது. ஆகாப்‌ செய்த தவறு 
என்ன என்று காண்பதற்கு இந்த நிகழ்ச்சியைத்‌ திரும்பவும்‌ கவனியுங்கள்‌. 

முதலாவதாக, அவர்‌ தேவனுடைய சித்தம்‌ என்னவாக இருந்தது 
என்று காண்பதற்குத்‌ தேவனிடம்‌ செல்லவில்லை. இது அவருடையதல்ல 
ஆனால்‌ யெகோவாவினுடைய யுத்தமாகவே இருந்தது. இது ஆகாப்‌ 
மற்றும்‌ அவரது படைகளினால்‌ அல்ல ஆனால்‌ கர்த்தருடைய வல்லமை 
யால்‌ வெற்றிகொள்ளப்பட்டிருந்தது. இந்த யுத்தத்தின்‌ வழிநெடுகிலும்‌ 
ஆகாப்‌ கோழைத்தனமாகவே செயல்பட்டார்‌; வெற்றிக்கு அவர்‌ எதையும்‌ 
பங்களிக்கவில்லை. தேவன்‌ விரும்பிய முடிவைக்‌ தெரிந்துகொள்ளக்‌ கர்த்தரைக்‌ 
கலந்தாலோசித்தல்‌ என்பதே அவர்‌ குறைந்தபட்சமாகச்‌ செய்திருக்கக்‌ கூடியதாக 
இருந்தது (கவனிக்கவும்‌ 1 இராஜாக்கள்‌ 22:5, 8). 

இரண்டாவதாக, அவர்‌ கடந்தகாலத்தில்‌ இருந்து எதையும்‌ கற்றுக்கொள்ள 
வில்லை. ஆகாகை அழித்துப்‌ போடும்படி சவுலுக்குக்‌ கட்டளையிட்டது போல 
(1 சாமுவேல்‌ 15), இஸ்ரவேலின்‌ விரோதிகளினுடைய தலைவனை 
அழித்துப்போட வேண்டும்‌ என்று கட்டளை இடுதல்‌ தேவனுக்கு அசாதாரண 
மாக இருந்ததில்லை. சவுல்‌ தமது சொந்த நோக்கங்களுக்காக”? ஆகாகை 





உயிருடன்‌ விட்டு வைத்தார்‌ மற்றும்‌ அதன்‌ விளைவுகளை அனுபவித்தார்‌. 


134 


சவுலின்‌ அடிச்சுவடை ஆகாப்‌ பின்பற்றினார்‌.” 

மூன்றாவதாக, ஆகாப்‌ இஸ்ரவேலின்‌ விரோதிகளுடன்‌ ஒரு உடன்படிக்கை 
ஏற்படுத்தினார்‌. அந்நிய உடன்படிக்கைகளைத்‌ தேவனுடைய பிரமாணம்‌ 
குடை செய்தது. 

நான்காவது, அவர்‌ மற்றவர்களின்‌ செலவில்‌ பெருந்தன்மையாக இருந்தார்‌. 
அவர்‌ தேவனுடைய மக்களின்‌ விரோதிகளைச்‌ சுயாதனமாகச்‌ செல்ல - 
தேவனுடைய மக்களை மீண்டும்‌ அழிக்க வருவதற்குச்‌ சுயாதனமாகச்‌ செல்ல 
- அனுமதித்தார்‌. 2 இராஜாக்கள்‌ 6ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள சமாரியாவுக்கு 
எதிராகப்‌ பெனாதாத்‌ வழிநடத்திய அடுத்த முற்றுகை மற்றும்‌ அதன்‌ காரண 
மாக விளைந்த பயங்கரமான உபத்திரவம்‌ ஆகியவற்றை நான்‌ உங்களுக்கு 
மீண்டும்‌ நினைவுபடுத்துகிறேன்‌ (வசனம்‌ 24-31). தேவன்‌ பெனாதாத்தை 
நடுநிலைப்படுத்துவதற்காக அவனை ஆகாபின்‌ கைகளில்‌ ஒப்புவித்தார்‌, ஆனால்‌ 
அவனைக்‌ கனப்படுத்தி, அவனது காதுகளில்‌ “சகோதரன்‌” என்ற வார்த்தை 
ஒலிக்க அவன்‌ செல்லும்படி அனுமதித்தான்‌. 

ஆகாபுக்கு மூன்றாவது - மற்றும்‌ கடைசி - வாய்ப்பு தரப்பட்டிருந்தது. 
அவருக்குத்‌ தேவன்‌ இனியும்‌ வாய்ப்பு எதையும்‌ தரமாட்டார்‌. 

விரைவிலேயே இன்னுமொரு தீர்க்கதரிசி” காட்சியில்‌ தோன்றினார்‌. 
தேவனுடைய அறிவுறுத்துதலின்கழ்‌ செயல்பட்ட தீர்க்கதரிசி, சாலையோரத்தில்‌ 
ஆகாபுக்காகக்‌ காத்திருந்தார்‌. அரசர்‌ பார்வையில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசியை 
அறிந்துகொள்வார்‌ (வசனம்‌ 41) என்பதால்‌, தீர்க்கதரிசி தமது கண்களுக்கு 





மேல்‌ கட்டு” ஒன்றைப்‌ - போட்டுத்‌ தம்மை மறைத்துக்கொண்டார்‌, இது அவர்‌ 

யுத்தத்தில்‌ காயப்பட்டது போல்‌ இருந்தது.” ஆகாப்‌ கடந்து சென்றபோது 
ர்க்கதரிசி பின்வருமாறு உரத்துக்‌ கூவினார்‌: 

தீர்க்கத ருமாறு உரத்து 


உமது அடியான்‌ யுத்தத்தில்‌ நின்றுபோது, ஒருவன்‌ விலகி, என்னிடத்தில்‌ 
ஒருவனைக்‌ கொண்டுவந்து, இந்த மனுஷனைப்‌ பத்திரம்பண்ணு; இவன்‌ 
தப்பிப்போனால்‌, உன்‌ பிராணன்‌ அவன்‌ பிராணனுக்கு ஈடாயிருக்கும்‌, 
அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. 
ஆனாலும்‌ உமது அடியான்‌ இங்கும்‌ அங்கும்‌ அலுவலாயிருக்கும்போது, 
அவன்‌ போய்விட்டான்‌ என்றான்‌ (வசனங்கள்‌ 39, 40௮. 





ஆகாப்‌ அதை அறிந்திருக்கவில்லை, ஆனால்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசி, தாவீது 
அரசரிடத்தில்‌ நாத்தான்‌ கூறியதற்கு ஒப்பான ஒரு நாடகத்துவமான உவமை 
யைக்‌ கூறினார்‌.” செல்லமாக வளர்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைக்‌ கொல்லுதல்‌ 
பற்றிய நாத்தானின்‌ கதையானது தாவீது உரியாவுக்குச்‌ செய்த விஷயத்துடன்‌ 
இணைவுபடுத்தப்பட்டது. 1 இராஜாக்கள்‌ 20ல்‌ ஒரு கைதியை விடுவித்தல்‌ பற்றிய 
தூர்க்கதரிசியின்‌ கதையானது, ஆகாப்‌ பெனாதாத்துக்குச்‌ செய்த விஷயத்துடன்‌ 
இணைவுபடுக்தப்பட்டது. 

அரசர்கள்‌ அடிக்கடி நியாயாதிபதிகளாகச்‌ செயல்படும்படி 
அழைக்கப்பட்டனர்‌. இது ஆகாபைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஒரு சுலமான வழக்காக 
இருந்தது. அவர்‌ எதுவும்‌ சிந்திக்காத நிலையிலேயே பதில்‌ அளித்தார்‌, “நீ சொன்ன 
தர்ப்பின்படியே ஆகும்‌” (வசனம்‌ 40௮). தீர்க்கதரிசியின்‌ கதையின்படி, அவர்‌ 
தப்பிக்கவிட்ட மனிதருக்குப்‌ பதிலாக அவர்‌ ஒரு வெள்ளித்தாலந்தைக்‌ கொடுக்க 


135 





வேண்டும்‌ அல்லது உயிர்விட வேண்டும்‌. சாதாரணப்‌ போர்வீரன்‌ ஒருவன்‌ 
ஒரு வெள்ளித்தாலந்தைக்‌ கொண்டுவருதலுக்கு (இது சுமார்‌ முப்பத்து நான்கு 
கிலோ வெள்ளியாக இருந்தது!) வழியெதுவும்‌ இல்லை என்பதால்‌, ஆகாபின்‌ 
வார்த்தைகள்‌ ஒரு மரண தண்டனை என்பதாக இருந்தது! 

ஆகாபின்‌ அரண்மனைக்‌ காவலர்‌ அந்த மனிதனைக்‌ கைது செய்யச்‌ 
சென்றிருப்பார்கள்‌. தீர்க்கதரிசி தனது கண்களில்‌ மூடியிருந்த துணியை 
அகற்றினார்‌. அந்த மனிதர்‌ தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவராக இருந்தார்‌ என்று அரசர்‌ 
கண்டபோது, அவர்‌ திகைப்படைந்திருப்பார்‌ என்பதில்‌ ஐயமில்லை (வசனம்‌ 
41). இந்த கண்ணாமூச்சி விளையாட்டின்‌ அர்த்தம்‌ என்னவாக இருந்தது? 
ஆகாப்‌ நீண்ட நேரம்‌ சந்தேகத்தில்‌ விடப்பட்டிருக்கவில்லை. தீர்க்கதரிசி, 
“சங்காரத்திற்கு நான்‌ நியமித்த மனுனை உன்‌ கையிலிருந்து தப்பிப்போகும்படி நீ 
விட்டபடியினால்‌, உன்‌ பிராணன்‌ அவன்‌ பிராணனுக்கு ஈடாகவும்‌, உன்‌ ஜனம்‌ 
அவன்‌ ஜனத்திற்கு ஈடாகவும்‌ இருக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” என்று 
கூறினார்‌ (வசனம்‌ 42). 

ஆகாப்‌ “இங்கும்‌ அங்கும்‌ அலுவலாயிருந்ததால்‌”” - தேவனுடைய 
சித்தத்தைப்‌ பற்றி நினைத்துப்‌ பார்க்க இயலாத அளவுக்குத்‌ தம்மைப்பற்றியும்‌ 
அந்த சூழ்நிலையில்‌ தாம்‌ எதை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌ என்பதைப்‌ 
பற்றியும்‌ நினைப்பதில்‌ மும்முரமாக இருந்ததால்‌ இதைச்‌ செய்திருந்தார்‌ என்பதே 
இங்கு மறைமுகமான கருத்தாக உள்ளது. “இங்கும்‌ அங்கும்‌ அலுவலாயிருத்தல்‌” 
- அது என்ன ஒரு சிந்தனையைத்‌ தூண்டும்‌ சொற்றொடராக உள்ளது! நம்மில்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌ பல நடவடிக்கைகளில்‌ ஈடுபட்டிருந்து உண்மையில்‌ 
முக்கியமான விஷயங்கள்‌ நம்மைவிட்டுத்‌ தவறிப்‌ போகும்படி விட்டுவிடுகிறோம்‌ 
என்பது உண்மையல்லவா? யாரோ ஒருவர்‌, “ஆவிக்குரிய வகையில்‌ 71.3. (1௦௦ 
Busy - அதாவது மிகவும்‌ பணிமும்முரம்‌) என்பதே நமது நாட்களில்‌ மிகவும்‌ 
பயங்கரமான ஆவிக்குரிய வியாதியாக உள்ளது” என்று ஞானமாகக்‌ கூறினார்‌: 
“நாம்‌ மிகவும்‌ பணிமும்முரமாக இருக்கிறோம்‌.” 

ஆகாபின்‌ சிந்தையானது அவர்‌ செய்திருக்கவேண்டிய விஷயத்தில்‌ இல்லாதி 
ருந்தபடியால்‌ அவர்‌ தமக்குக்‌ கிடைத்த கடை) வாய்ப்பையும்‌ இழந்துபோனார்‌. 
இவ்வரலாறு பின்வருமாறு முடிகிறது: “அதினால்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா சலிப்பும்‌ 
விசனமுமாய்த்‌ [ஒரு தேரையைப்‌ போல உப்பிப்‌ பெருத்தவனாக] தன்‌ 
வீட்டிற்குப்போகப்‌ புறப்பட்டுச்‌ சமாரியாவுக்கு வந்தான்‌” (வசனம்‌ 43). 





முடிவுரை 

ஆகாப்‌ 20ஆம்‌ அதிகாரத்திற்கு முன்பு வரையில்‌, மனந்திரும்பித்‌ தேவனிட 
மாய்த்‌ திரும்புவதற்கு வாய்ப்பிற்குப்‌ பின்‌ வாய்ப்பாகப்‌ பெற்றிருந்தார்‌. ஒரு 
பேஸ்பால்‌ விளையாட்டில்‌ அனுமதிக்கப்படுறெ மூன்று அடிகளைப்‌ போன்று, 
அவருக்கு மூன்று கடைசி வாய்ப்புக்கள்‌ தரப்பட்டன. அது அடி ஒன்று, அடி 
இரண்டு, அடி மூன்று என்றிருந்தது, மற்றும்‌ ஆகாப்‌ வெளியேறினார்‌! 

நமது தேவன்‌ இரக்கம்‌ நிறைந்த தேவனாக இருக்கிறார்‌. இரக்கமும்‌ 
கிருபையும்‌ உள்ள தேவன்‌ மாத்திரமே ஆகாபுக்கு இன்னும்‌ ஒரு வாய்ப்பைக்‌ 
கொடுத்திருப்பார்‌. இருப்பினும்‌, தேவனுடைய பொறுமை எல்லை மீறும்‌ வேளை 
வருகிறது.” பின்பு, தகுதியற்ற அடிமை புறம்பே தள்ளப்பட வேண்டியவனாக 
இருந்தது போன்று (மத்தேயு 25:30) “நீங்கள்‌ வெளியேறுகிறீர்கள்‌. ” 


136 


தேவன்‌ ஆகாபின்‌ வாழ்வில்‌ கிரியை செய்தது போன்றே நமது வாழ்விலும்‌ 
நிச்சயமாகக்‌ கிரியை செய்கிறார்‌. அவர்‌ கர்த்தராக இருக்கிறார்‌ என்பதை 
நமது மனதில்‌ பதியச்‌ செய்தல்‌ என்பதே எப்போதும்‌ அவரது நோக்கமாக 
இருந்துள்ளது! நான்‌ உங்களிடம்‌ பின்வருமாறு கெஞ்ச அனுமதியுங்கள்‌: தேவனு 
டைய கிருபையை ஒருக்காலும்‌ தவறாகப்‌ பயன்படுத்தாதீர்கள்‌; அது உங்களுக்கு 
உரியது என்பது போன்று எடுத்துக்கொள்ளாகதீர்கள்‌. மாறாக அதை அனுகூலப்‌ 
படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 

தேவன்‌ நாம்‌ ஒப்புக்கொள்வதற்கும்‌ கீழ்ப்படிதலில்‌ அவரிடம்‌ வருவதற்கும்‌ 
அவர்‌ நமக்கு வாய்ப்பிற்குப்‌ பின்‌ வாய்ப்பாகப்‌ பல வாய்ப்புக்களைக்‌ கொடுத்தி 
ருக்கிறார்‌ - ஆனால்‌ ஒரு காலகட்டத்தில்‌ அவரது பொறுமை நலிவடை கிறது. 
அவருக்குக்‌ கீழ்ப்படிய நீங்கள்‌ பெற்றுள்ள வாய்ப்புகள்‌ எத்தனை? எத்தனை 
வாய்ப்புகளை நீங்கள்‌ உங்களைவிட்டுக்‌ கடந்து செல்ல அனுமதித்தார்கள்‌? 
ஒன்றுக்குப்‌ பின்‌ ஒன்றாக நீங்கள்‌ அந்த வாய்ப்புக்களைப்‌ புறக்கணித்தால்‌, இது 
உங்கள்‌ “கடை வாய்ப்பாக” இருக்கக்‌ கூடுமா? 





குறிப்புகள்‌ 

'“பெனாதாத்‌” என்பது அர்மீனியாவின்‌ (சீரியாவின்‌) பல அரசர்களுக்குப்‌ 
பயன்படுத்தப்பட்ட ஒரு பரம்பரைப்‌ பெயராக இருந்தது. சிலர்‌ இவரை பெனாதாத்‌ 
1 என்று நினைக்கின்றனர்‌. 2இவர்கள்‌ அனேகமாக, பெனாதாத்தின்‌ கீழாக இருந்த 
சிற்றரசர்களாக, சீரியாவினால்‌ கட்டுப்பாடு செய்யப்பட்ட எல்லைப்பகுதிகளில்‌ 
ஆளுகை செய்தவர்களாக இருக்கலாம்‌. “இவர்‌, முன்பு முற்றுகையிட்ட அதே 
பெனாதாத்‌ என்று பெரும்பான்மையான விளக்கவுரையாளர்கள்‌ நம்புகின்றனர்‌. 
“ஆகாப்‌ இதை அர்த்தப்படுத்தி இருக்கமாட்டார்‌, அதாவது ஆகாப்‌ “சுவாச 
இடைவெளியைப்‌” பெறுதல்‌ என்ற நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார்‌, அதாவது 
ஆகாப்‌, பெனாதாத்‌ விரும்பியதை மாத்திரம்‌ அவனுக்கு அனுப்பத்‌ திட்டமிட்டார்‌ 
என்று கருத்துத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது உண்மையாக இருந்தபோதிலும்‌, ஆகாப்‌ 
அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டதன்மூலம்‌ தனது குணத்தைக்‌ காண்பித்தார்‌. 
இந்த அதிகாரம்‌ ஆகாபை ஒரு நல்ல வெளிச்சத்தில்‌ காண்பிக்கிறது என்று சிலர்‌ 
நம்புகின்றனர்‌. இந்த எழுத்தாளர்‌ அந்த “வெளிச்சத்தை” கண்டுபிடித்தலைக்‌ கடின 
மானதாகக்‌ காணுகிறார்‌. *பெனாதாத்‌ வார்த்தைகளின்‌ அர்த்தத்தில்‌ சாத்தியக்கூறுள்ள 
வகையில்‌ மற்ற மாறு பாடுகள்‌ உள்ளன, ஆனால்‌ இது பொதுவான கருத்தைக்‌ 


1S ம்‌” என்பது மொழிபெயர்ப்பாளர்களால்‌ கூட்டப்பட்டது, அனால்‌ 
அ, ஆ 


கொடுக்றெது. 
சந்தர்ப்பப்‌ பொருளின்‌ வெளிச்சத்தில்‌ இது ஒரு நியாயமான யூகமாகக்‌ காணப்படுகிறது. 
“பொழிப்புரை வேதாகமம்‌ ஆகாப்‌ பயன்படுத்திய பழமொழிக்கு இதைப்‌ பதிலியாகக்‌ 
கொண்டுள்ளது. “இவ்விடத்தில்‌ உள்ள எபிரெய வார்த்தையானது கூடாரங்களின்‌ 
பண்டிகைக்கு இஸ்ரவேல்‌ மக்களால்‌ கட்டப்பட்ட கூடாரங்களுக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட 
அதே எபிரெய வார்த்தையாக உள்ளது. கடந்த காலத்தில்‌ அமெரிக்க நாட்டில்‌ துடைப்பக்‌ 
குச்சிகள்‌ மற்றும்‌ களைகளைக்‌ கொண்டு ஏற்படுத்தப்பட்ட கூடாரங்கள்‌ இருந்தன, அவை 
“brush arbors” என்று அழைக்கப்பட்டன. 'சாம்‌ ஹீஸ்டன்‌ என்பவர்‌ சான்‌ ஜேஸின்த்தோ 
என்ற இடத்தில்‌ நடந்த யுத்தத்தில்‌ சான்ட்டா ஆனாவைத்‌ தோற்கடிக்க, இந்த யுக்கியைப்‌ 
பயன்படுத்தினார்‌ என்று பாட்டன்‌ காஃப்மேன்‌ 1 இராஜாக்கள்‌ புத்தகத்தின்‌ மீதான தமது 
விளக்கவுரையில்‌ குறிப்பிடுகிறார்‌. 


137 


"இந்த மது அருந்துதலின்‌ அபாயங்கள்‌ மீதான பாடம்‌ ஒன்று இங்குள்ளது. 
இந்தச்‌ சொற்றொடர்‌ 232 பேர்களை மாத்திரம்‌ குறிக்கிறதா அல்லது 7000 
போர்களையும்‌ குறிக்கிறதா என்பது பற்றிக்‌ கேள்வி உள்ளது. '”இது அனேகமாக, 
அவனது சொந்த மெய்க்காப்பாளானாக இருந்திருக்கலாம்‌. '*இவர்‌ அனேகமாக, 13ம்‌ 
வசனத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அதே தீர்க்கதரிசியாக இருக்கலாம்‌. '“இது ஜீவனுள்ள 
வேதாகமத்தின்‌ பொழிப்புரையாகும்‌. '“முப்பத்து இரண்டு அரசர்களுக்குப்‌ பதிலாக 
சேனாதிபதிகளை ஏற்படுத்துதல்‌ என்பது பெனாதாத்தின்‌ ஆலோசகர்களால்‌ தரப்பட்ட 
ஆலோசனையின்‌ இன்னொரு அம்சமாக இருந்தது. முப்பத்தி இரண்டு அரசர்களும்‌ 
முந்திய யுத்தத்தில்‌ பீதியடைந்திருக்கச்‌ சாத்தியக்கூறுள்ளது. அரசராக இருத்தல்‌ 
என்பது ஒருவரை யுத்தத்தில்‌ வழிநடத்தத்‌ தகுதியானவராக்கி விடுவதில்லை. “வசனப்‌ 
பகுதியானது, அவர்கள்‌ “யுத்தம்பண்ண ஆப்பெக்கு வரையில்‌ சென்றனர்‌” என்று 
கூறுகிறது. வேதவசனங்களில்‌ ஆப்பெக்கு என்ற பெயரில்‌ பல இடங்கள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன, இதன்‌ மிகச்‌ சரியான அமைவிடம்பற்றி நாம்‌ உறுதியாக எதையும்‌ அறிய 
முடிவதில்லை. இருப்பினும்‌ 23 மற்றும்‌ 25ம்‌ வசனங்களில்‌ அடிப்படையில்‌ நாம்‌, இந்த 
நகரம்‌ ஒரு சமவெளியில்‌ இருந்தது என்று நிச்சயமாய்‌ கூறலாம்‌. '£இது தேவனுடைய 
தீர்க்கதரிசி ஒருவரை விவரிக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட இரண்டாவது சொற்றொடராக 
உள்ளது. சீரியர்களுக்கு எதிரான முந்திய யுத்தத்தின்‌ தொடர்பாகக்‌ குறிப்பிடப்பட்ட 
ஒருவரில்‌ இருந்து இவர்‌ வேறுபட்ட தீர்க்கதரியாக இருப்பதாகக்‌ காணப்படுகிறது. '“கல்‌ 
வியாளர்கள்‌, 29 மற்றும்‌ 30ம்‌ வசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்ட உருவங்கள்‌ உண்மை 
யானவையா அல்லது அடையாளத்துவமானவைகளா என்பது பற்றி விவாதிக்கின்றனர்‌. 
இருப்பினும்‌, “27,000” என்பது தன்னை அடையாளத்துவத்திற்கு ஒப்புவிக்கத்‌ தயாராக 
இருப்பது இல்லை. இந்த எண்ணிக்கை உண்மையானவைகள்‌ என்று நினைக்காதி 
ருக்கக்‌ காரணம்‌ எதுவும்‌ இல்லை. சீரியருடைய யுத்தங்கள்‌ பற்றிய உலகப்பிரகார 
மான பதிவேடுகள்‌, களத்தில்‌ இருந்த சேனைகள்‌ சிலவேளைகளில்‌ அந்த அளவோ அல்லது 
அதைவிடப்‌ பெரியதாகவோ இருந்தன என்று சுட்டிக்காண்பிக்கின்றன. இந்தத்‌ தந்திரம்‌ 
வரலாற்றில்‌ பல முறைகள்‌ வெற்றிகரமாகப்‌ பயன்படுத்தப்‌ பட்டள்ளது; மூன்றாம்‌ 
எட்வர்டு என்பவர்‌ காலாய்ஸ்‌ என்ற நகரத்தை முற்றுகையிட்ட பின்பு, அந்த நகரத்தின்‌ 
குடிகள்‌ இதைச்‌ செய்தனர்‌. 

AVictor Lloyd. “சின்கா, Commentary on 1 Kings, 2068. “இது அவன்‌ 
காத்துக்கொள்ளாத ஒரு வாக்குத்தத்தமாகும்‌ (1 இராஜாக்கள்‌ 22:8). 
**தமஸ்குவில்‌ “வீதிகளை ஏற்படுத்திக்கொள்ளுதல்‌”” என்பதற்கு இதுவே அனேக 
மாக அர்த்தமாக இருக்கலாம்‌. RSV வேதாகமத்தில்‌, “தமஸ்குவில்‌ நீர்‌ கடைகளை உமக்கு 
நிலைநாட்டிக்கொள்ளலாம்‌” என்றுள்ளது. “ஒரு விஷயம்‌ நிச்சயமானதாக உள்ளது: 
பெனாதாத்‌, “சகோதரனாகிய” ஆகாபின்மீது முழுமையான அன்புடன்‌ அங்கிருந்து 
செல்லவில்லை (1 இராஜாக்கள்‌ 22:31). “ஒருவேளை சவுல்‌ தமது சொந்த வீரத்தைக்‌ 





காண்பிப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம்‌. “சவுல்‌ ஆகாகை உயிருடன்‌ விட்டு 
வைத்ததற்கும்‌, ஆகாப்‌ பெனாதாத்தை உயிருடன்‌ விட்டு வைத்ததற்கும்‌ இடையில்‌ பல 
இணைவுகள்‌ உள்ளன. “தீர்க்கதரிசி” என்பதற்கான மூன்றாவது சொற்றொடர்‌ ஒன்று 
வரலாற்றின்‌ இந்தப்‌ பாகத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. “... யின்‌ புத்திரன்‌” என்பது 
“இயல்பில்‌ பங்கேற்றல்‌” என்பதைச்‌ சுட்டிக்‌ காண்பிக்கும்‌ எபிரெயச்‌ சொற்றொடராக்க 
மாக உள்ளது. “தீர்க்கதரிசியின்‌ புத்திரன்‌” என்பது தர்க்கதரிசியைப்‌ பற்றிக்கூறும்‌ 
மரபுசார்‌ வழியாக உள்ளது. யோசிப்பஸ்‌ என்பவரும்‌ மற்றவர்களும்‌, இது இரு அதி 
காரங்களுக்குப்‌ பின்பு நாம்‌ சந்திக்க இருக்கும்‌ மிகாயா தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும்‌ 


138 


என்று நம்புகின்றனர்‌ (1 இராஜாக்கள்‌ 22:8%£.). “எபிரெய வசனத்தில்‌ “கண்களின்மீது ம 
றைப்பு ஒன்றை” கொண்டிருந்தார்‌ என்றுள்ளது. K]V வேதாகமத்தில்‌ வேஷம்‌ மாறுவதற்கு 
“சாம்பலை” போட்டுக்கொண்டார்‌ என்றுள்ளது [தமிழ்‌ வேதாகமத்திலும்‌ இவ்வாறே 
உள்ளது]. கட்டு என்பது ஏறக்குறைய வேஷம்‌ மாறுதலாகவே உள்ளது. “அந்தத்‌ 
தீர்க்கதரிசி காயப்பட்டிருந்தார்‌, ஆனால்‌ யுத்தத்தில்‌ அல்ல. 35 முதல்‌ 37 வரையுள்ள 
வசனங்களில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசி தம்மை அடிக்கும்படி மற்றவர்களிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கொண்ட தெளிவான வரலாற்றை நாம்‌ கொண்டுள்ளோம்‌. 
“2 சாமுவேல்‌ 12. “அடுத்த பாடத்தில்‌ காணவும்‌. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 


மூன்று பொருள்களை (கற்கள்‌ அல்லது எதையாவது) எடுத்து எல்லாரும்‌ 





காணக்கூடிய இடத்தில்‌ வைத்துவிடுங்கள்‌. இந்தப்‌ பொருள்கள்‌ ஆகாபுக்குக்‌ 
கிடைத்த கடைசி மூன்று வாய்ப்புக்களைக்‌ குறிக்கின்றன. இவைகள்‌ ஆகாபுக்குக்‌ 
கிடைத்த ௪டைகி மூன்று வாய்ப்புகள்‌ என்பதை வலியுறுத்துங்கள்‌ பின்பு 
வேளைக்கு ஒன்றாக அவற்றைப்‌ புறம்பே எடுத்துப்‌ போட்டு விடுங்கள்‌. “மூன்று 
அடிகள்‌ மற்றும்‌ நீங்கள்‌ வெளியேறுவீர்கள்‌” என்ற ஓப்புவமை உங்களுக்குப்‌ 
பிடித்தமானது என்றால்‌, நீங்கள்‌ மூன்று பேஸ்பந்துகளைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 
உங்கள்‌ சொந்த அனுபவத்தில்‌ இருந்கோ அல்லது நீங்கள்‌ கேள்விப்பட்ட வற்றில்‌ 
இருந்தோ பேஸ்பால்‌ பற்றி அதிகம்‌ நாடகத்துவமான விவரிப்பு ஒன்றைப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. இன்னும்‌ ஒரே ஒரு வாய்ப்புத்‌ தான்‌ உள்ளது என்பது பற்றி 
நினைத்தல்‌ அச்சமூட்டுவதாக உள்ளது! நமது பாடம்‌, “ஆகாபுக்குக்‌ 
கடை) வாய்ப்பு” என்பதைப்‌ பற்றியதாக உள்ளது. 

1. எலியா ஏற்கனவே ஆகாபுடன்‌ [போராடுதலை விட்டிருந்தார்‌ 
(அதிகாரம்‌ 19); அவர்‌ ஆகாபுக்கு இன்னொரு வாய்ப்புக்‌ 
கொடுக்கத்‌ தயாராக இருக்கவில்லை. 

2. தேவன்‌ ஆகாபுக்கு இன்னொரு வாய்ப்பைக்‌ கொடுத்தார்‌ 
- உண்மையில்‌ அது ஒரு வாய்ப்பாக அல்ல, ஆனால்‌ மூன்று 
“தடைசி வாய்ப்புகளாக” இருந்தன! என்ன ஒரு ஆச்சரியமான 
கிருபை! 

B. 1 இராஜாக்கள்‌ 20ல்‌ நாம்‌, சீரியர்களின்மீது ஆகாபும்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களும்‌ வெற்றியடைவதற்காகத்‌ தேவன்‌ கிரியை செய்வதைக்‌ 
காண்கிறோம்‌. 

1. தேவன்‌ தம்மால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்ட மக்களைக்‌ 
காப்பதற்காகவே இதைச்‌ செய்தார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை. 

2. 13 மற்றும்‌ 28ம்‌ வசனங்கள்‌, தேவன்‌ தமது சிந்தையில்‌ 
இன்னொரு நோக்கத்தையும்‌ கொண்டிருந்தார்‌ என்று 


139 


140 


நமக்குக்‌ கூறுகின்றன: கடின இருதயம்‌ கொண்ட ஆகாபையும்‌ 
அவரைப்‌ பின்பற்றுபவர்களையும்‌, தாம்‌ ஒருவரே 
உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்‌ என்று நம்பி இணங்கச்‌ 
செய்வதற்காக! 
1. ஆகாபுக்கு முதல்‌ வாய்ப்பு (20:1-21) 
A. சீரியாவின்‌ அரசனான பெனாதாத்‌, சமாரியா நகரத்தை அழிக்க 
முனைப்புக்‌ கொண்டிருந்தான்‌ (வசனங்கள்‌ 1-12). 

1. சமாரியாவில்‌ முற்றுகை என்பது அனேகமாக நீண்டதாக 
இருந்தது; ஆகாப்‌ ஏறக்குறைய எந்த நிபந்தனைகளுக்கும்‌ 
தயாராக இருந்தார்‌ என்பது உறுதி (2 இராஜாக்கள்‌ 6:2414. 
வசனங்களில்‌ பெனாதாத்தினால்‌ இடப்பட்ட பிந்திய 
முற்றுகை ஒன்றின்‌ கடுமையைக்‌ கவனியுங்கள்‌). 

2. பெனாதாத்‌ தனது முதல்‌ நிபந்தனைகளை உரைத்தான்‌: 
“உன்னுடைய வெள்ளியும்‌ உன்னுடைய பொன்னும்‌ 
என்னுடையது; உன்னுடைய ஸ்திரீகளும்‌ உன்னுடைய குமார 
ருக்குள்‌ சமாத்தராயிருக்கிறவார்களும்‌ என்னுடையவர்கள்‌” 
(வசனம்‌ 3). ஆகாப்‌ ஒப்புக்கொண்டார்‌ (வசனம்‌ 4). ஒரு அரசர்‌ 
தமது அந்தப்‌ புறத்தைத்‌ துறந்துவிடுதல்‌ என்பது அவர்‌ தமது 
அரியணையையும்‌ தமது சுயமரியாதையையும்‌ துறந்துவிடுதல்‌ 
என்பதாக இருந்தது. 

3. பெனாதாத்‌ தனது நிபந்தனைகளை மாற்றியபோது, ஆகாப்‌ 
எதிர்த்து நிற்க வேண்டும்‌ என்று அவரது ஆலோசகர்கள்‌ 
அவரை வற்புறுத்தினர்‌. ஆகாப்‌ நிபந்தனைகளை மறத்தபோது, 
நகரத்தை அழிக்கப்‌ பெனாதாத்‌ தயாரானான்‌. 





B. தேவனே கர்த்தராக இருந்தார்‌ என்பதை ஆகாப்‌ 
அறியக்கூடும்படிக்குத்‌ தேவன்‌ அடியெடுத்து வைத்தார்‌ 
(காண்க வசனம்‌ 13). இது இந்த அதிகாரத்தில்‌ ஆகாப்‌ தேவனை 
ஓப்புக்கொண்டு மனந்திரும்ப அவருக்குக்‌ கிடைத்த முதல்‌ 
வாய்ப்பாக இருந்தது. 

1. எலியாவைக்‌ தவிர இன்னொரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில்‌ 
இருந்தார்‌ (வசனங்கள்‌ 13, 22; மேலும்‌ காண்க - வசனங்கள்‌ 
28, 35). கார்மேல்‌ மலையின்மீது எலியாவின்‌ வீரமான 
செய்கையினால்‌, ஒளிந்திருந்த தீர்க்கதரிசி தைரியம்‌ 
பெற்றிருக்கலாம்‌. 

2. தாக்குதலானது 232 இளைஞர்களால்‌ வழிநடத்தப்பட்டது 
(அனேகமாக இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ உள்ளூர்‌ அரசர்களுடைய 
வேலைக்காரர்களாக, யுத்தத்திற்குப்‌ பழக்கப்படாதவர்களாக 
இருந்திருக்கலாம்‌), இவர்களைத்‌ தொடர்ந்து இஸ்ரவேல்‌ 
போர்வீரர்கள்‌ 7,000 பேர்‌ சென்றனர்‌. 

3. பெனாதாக்‌ குடித்து வெறித்திருக்கையில்‌ இட்ட கட்டளை 
ஒன்றினால்‌, அவனது படைகள்‌ விரைவாகக்‌ கொல்லப்‌ 





பட்டன. 
4. இந்தத்‌ துடைத்தொழிக்கும்‌ செயலுக்காக ஆகாப்‌ நகரத்தில்‌ 


இருந்து வந்திருந்தார்‌ (வசனம்‌ 21). இருப்பினும்‌ அவர்‌, 
யெகோவாவைக்‌ கர்த்தர்‌ என்று ஒப்புக்கொள்ளவில்லை. 
முதலாம்‌ வாய்ப்பு கடந்து போயிருந்தது. 

11. ஆகாபுக்கு இரண்டாவது வாய்ப்பு (20:22-30) 

A. ஓரு அண்டிற்குப்‌ பின்பு (தீர்க்கதரிசியினால்‌ முன்னுரைக்கப்‌ 
பட்டபடியே) சீரியர்கள்‌ இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம்‌ செய்யத்‌ 
திரும்பி வந்தனர்‌ (வசனங்கள்‌ 22-27). 

1. இம்முறை, சமாரியாவைச்‌ சுற்றிலும்‌ இருந்த மலைப்‌ பகுதி 
யின்மீது யுத்தம்‌ செய்வதற்கு மாறாக, சமவெளிகளில்‌ யுத்தம்‌ 
செய்தலே சீரியர்களின்‌ யுக்தியாக இருந்தது. 

2. சீரியர்களின்‌ படைகள்‌ தேசத்தை நிரப்பியிருந்தன, அதே 
வேளையில்‌ இஸ்ரவேலின்‌ படைகள்‌ “இரண்டு சிறிய 
வெள்ளாட்டுக்‌ தடை களைப்போல்‌” காணப்பட்டன (வசனம்‌ 
22). அது இன்னுமொரு வெற்றிபெற இயலாக சூழ்நிலையாகக்‌ 


காணப்பட்டது. 





B. தேவன்‌, தாம்‌ இந்த அண்டத்தின்‌ தேவன்‌ என்று காண்பிக்கவும்‌ 
தாமே உண்மையான தேவன்‌ என்று ஆகாபுக்குக்‌ காண்பிக்கவும்‌ 
மீண்டும்‌ இடையிட்டார்‌ (வசனம்‌ 28). இது ஆகாபுக்குக்‌ டைத்த 
இரண்டாவது வாய்ப்பாக இருந்தது. 

1. கண்காணக்கூடிய வெற்றியொன்று தொடர்ந்தது (வசனங்கள்‌ 
29, 30). பெனாதாத்தின்‌ படை அழிக்கப்பட்டது, பிடிபட்ட 
ஒரு நகரத்தில்‌ ஒரு சிறு அறையினுள்‌ அவன்‌ பதுங்கியிருந்தான்‌. 
அவனைக்‌ தேவன்‌ ஆகாபின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 

2. மீண்டுமாக, ஆகாப்‌ இந்த மாபெரும்‌ வெற்றியின்‌ 
ஆதாரமூலத்தை ஒப்புக்கொண்டு இருந்ததற்காக குறிப்பு 
எதுவும்‌ இல்லை. இரண்டாவது வாய்ப்பு கடந்து சென்றது. 

111. ஆகாபுக்குக்‌ கிடைத்த மூன்றாவது வாய்ப்பு (20:30-43) 

A. பெனாதாத்தைக்‌ குறித்து என்ன செய்வது என்பது பற்றிக்‌ கர்த்தரிடம்‌ 
ஆலோசனை கேட்டு அதற்கு கீழ்ப்படிதலே ஆகாபுக்குக்‌ கிடைத்த 
கடைசி வாய்ப்பாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்ன 
என்று காண நிற்பதற்குப்‌ பதிலாக (காண்க 1 இராஜாக்கள்‌ 22:4), 
ஆகாப்‌ பெனாதாத்தை கவனத்தினால்‌ மூடி அவனை விடுவித்தான்‌ 
(வசனங்கள்‌ 30-34). 





B. ஆகாப்‌ இனி வாய்ப்புக்களைப்‌ பெற்றிருக்க மாட்டர்‌ (வசனங்கள்‌ 
35-43)! 

1. கைதி ஒருவனை தப்பிச்செல்ல விட்டது பற்றிய கதை ஒன்றை 
ஒரு தீர்க்கதரிசி கூறினார்‌. (இந்த உவமையானது 2 சாமுவேல்‌ 
12:1-4ல்‌ தாவீது அரசரிடத்தில்‌ நாத்தானால்‌ கூறப்பட்ட 
ஒரு உவமையைப்‌ போன்றதாக உள்ளது.) பின்பு அந்தத்‌ 
தீர்க்கதரிசி, பெனாதாத்தை விடுவித்த ஆகாபைப்‌ பற்றியே 
தாம்‌ பேசியதாக வெளிப்படுத்தினார்‌. ஆகாப்‌ பெனாதாத்தின்‌ 
உயிரைப்‌ பிழைக்கவிட்டபடியால்‌, அவரது உயிர்‌ 
எடுக்கப்படும்‌ (வசனம்‌ 42). 





141 


2. ஆகாப்‌ தமது கடை) வாய்ப்பையும்‌ இழந்துபோனார்‌! 
முடிவுரை 

A. தேவன்‌ ஆகாபின்‌ வாழ்வில்‌ கிரியை செய்தது போலவே நமது 
வாழ்விலும்‌ கிரியை செய்கிறார்‌ என்பது நிச்சயம்‌. அவர்‌ கர்த்தராக 
இருக்கிறார்‌ என்பதை நமது மனதில்‌ பதியச்‌ செய்தலே எப்போதும்‌ 
அவரது நோக்கமாக உள்ளது! 

B. தேவனை நாம்‌ ஒப்புக்கொள்வதற்கும்‌ கீழ்ப்படிதலுடன்‌ 
அவரிடத்தில்‌ வருவதற்கும்‌ அவர்‌ நமக்கு, வாய்ப்பிற்குப்‌ பின்‌ 
வாய்ப்பாகப்‌ பல வாய்ப்புகளைக்‌ கொடுத்துள்ளார்‌. ஒரு 
காலகட்டத்தில்‌ அவரது பொறுமை நலிவடைறெது. அவருக்குக்‌ 
கீழ்ப்படிய நீங்கள்‌ பெற்றுக்‌ கொண்ட வாய்ப்புகள்‌ எத்தனை? அந்த 
வாய்ப்புகள்‌ ஒவ்வொன்றையும்‌ நீங்கள்‌ புறக்கணித்திருந்தால்‌, இது 
உங்கள்‌ “கடைசி வாய்ப்பாக” இருக்க முடியுமா? 





142 


9 
நகுவனுடைய பொறுமையின்‌ 
எல்லை முடிந்து யபோகும்8போாது 


(1 இராகாக்கள்‌ 21) 


தேவனுடைய அன்பு மற்றும்‌ இரக்கம்‌ ஆகியவற்றின்‌ மீதான பாடங்களை 
நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கிறோம்‌, ஆனால்‌ தேவனுடைய நீதி மற்றும்‌ 
பரிசுத்தம்‌ ஆகியவற்றின்‌ மீதான பாடங்களைப்‌ பிரசங்கிக்காமல்‌ தேவனுடைய 
ஆலோசனையில்‌ ஒன்றையும்‌ மறைத்துவைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ நம்மால்‌ 
பிரசங்கிக்க முடியாது (நடபடிகள்‌ 20:27) - இது பாவத்தைச்‌ சகித்துக்கொள்ளக்‌ 





கூடாமை என்ற தேவனுடைய மறுபக்கமாக உள்ளது. 

நீதிமொழிகள்‌ 29:1ல்‌ நாம்‌, “அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ தன்‌ 
பிடரியைக்‌ கடினப்படுத்துகிறவன்‌ சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌” 
என்று வாசிக்கிறோம்‌. வசனப்பகுதியானது கிருபையுடன்‌ துவங்கி, ஒருவன்‌ 
மாற்றம்‌ அடைவதற்கு வாய்ப்புக்குப்‌ பின்‌ வாய்ப்பாகப்‌ பெற்றும்‌, 
தேவனுடைய புத்திமதியைக்‌ கவனிக்க முரட்டாட்டமாக மறுக்கும்‌ 
ஒரு தனிநபரைச்‌ சித்தரிக்றெது. கடைசியாகத்‌ தேவனுடைய பொறுமை 
முடிவடைறெது. தனது இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி இருந்த மனிதன்‌ 
பின்பு “சகாயமின்றிச்‌ சட. தியில்‌ நாசமடைவான்‌”! என்ன ஒரு பயங்கரம்‌ மிகுந்த 








வருங்காலக்‌ காட்சி!" 

இந்தக்‌ கொள்கையைப்‌ பற்றிய விவரிப்புகளினால்‌ வேதாகமம்‌ 
நிறைந்துள்ளது. சோதோம்‌ கொமோரா என்ற இரட்டை நகரங்கள்‌, லோத்து 
என்னும்‌ பெயர்கொண்ட ஒரு நீதிமான்‌ சோதோம்‌ நகருக்குள்‌ குடிவந்தது 
போன்று, மாற்றம்‌ அடைவதற்குப்‌ பல வாய்ப்புக்களைக்‌ கொண்டிருந்தன; 
ஆனால்‌ அவைகள்‌ அதிகம்‌ அதிகமாக ஒழுக்கமற்றவைகளாக வளர்ந்தன. ஆதி 
யாகமம்‌ 19ம்‌ அதிகாரம்‌, அந்த நகரங்களில்‌ இருந்த ஒழுக்கரீதியான மாசு மற்றும்‌ 
சீரழிவு பற்றிக்‌ கூறுகிறது. கடைசியில்‌ தேவன்‌, “அது போதும்‌!” என்று கூறினார்‌. 
திடீரென்று அவைகள்‌ “பரிகாரம்‌ செய்வதற்கு அப்பால்‌ முறிந்து போயின. ” 
அவற்றைத்‌ தேவன்‌ இந்தப்‌ பூமியின்‌ முகத்தில்‌ இருந்து துடைத்துப்போட்டார்‌.” 

இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா ஆகியவற்றின்‌ அரசுகள்‌, ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ 
ஆண்டாகத்‌ தேவனுடைய பொறுமையைச்‌ சோதித்தன. அவைகள்‌ திரும்பி 
வரும்படிக்குத்‌ தேவன்‌ தீர்க்ககரிசிகளை அனுப்பியிருந்தும்‌, “அவர்கள்‌ தேவனு 
டைய ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்பண்ணி, அவருடைய வார்த்தைகளை 
அசட்டை செய்து, அவருடைய கீர்க்ககரிசிகளை நிந்தித்தபடியால்‌, கர்த்தருடைய 
உக்கிரம்‌ அவருடைய ஜனத்தின்மேல்‌ மூண்டது; 87ம்‌ போயிற்று” 
(2 நாளாகமம்‌ 36:16; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது?. தேவன்‌, “அது போதும்‌!” 
என்று கூறினார்‌, திடீரென்று அவர்கள்‌ - முதலில்‌ இஸ்ரவேலும்‌ பின்பு யூதாவும்‌ 








143 


- நூசமடைந்தனர்‌. 

தானியேல்‌ 5ம்‌ அதிகாரத்தின்‌ “பெல்ஷாத்சார்‌” பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள்‌. 
அவனும்‌ அவனது விருந்தினர்களும்‌ ஒரு மதுபானம்‌ விருந்தில்‌ ஈடுபட்டு, 
தேவாலயத்தில்‌ இருந்து கொண்டுவரப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களில்‌ மதுபானம்‌ 
ஊற்றிப்‌ பருகிக்கொண்டிருந்தனர்‌, அப்போது “அந்நேரத்திலே (9 பென்று) 
மனுஷ கைவிரல்கள்‌ தோன்றி, விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின்‌ சாந்து 
பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று ...” (வசனம்‌ 5; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது): 
“மென, மெனே, சதெக்சேல்‌, உப்பார்சின்‌ ... நீ தராசிலே நிறுத்தப்பட்டு, குறையக்‌ 
காணப்பட்டாய்‌” (வசனங்கள்‌ 25, 27). தேவன்‌, “அது போதும்‌!” என்று கூறினார்‌. 
அந்த இரவிலேயே அந்த நகரம்‌ விழுந்தது, பெல்ஷாத்சார்‌ இறந்தான்‌ (வசனம்‌ 
30). திடீரென்று அவன்‌ “பரிகாரத்திற்கு அப்பால்‌ நாசமடைந்துபோனான்‌. ” 

புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌, ஏரோது அகிரிப்பாவின்‌ வரலாற்றைக்‌ 
காண்கிறோம்‌ (நடபடிகள்‌ 12). ஏரோது, மக்களுக்கு முன்பாக நின்றுகொண்டு 
ஒரு உரை நிகழ்த்தினான்‌. யோசிப்பஸ்‌ என்பவரின்‌ கூற்றுப்படி, அவன்‌ 
வெள்ளிச்சரிகையிட்ட மேலாடைகளை அணிந்திருந்தான்‌. ஏரோது காலைச்‌ 
சூரியனுடைய ஒளிக்கதிர்களில்‌ பளபளத்தான்‌. மக்கள்‌, “... இது தேவசத்தம்‌/” 
என்று ஆர்ப்பரித்தனர்‌ (வசனம்‌ 22). அந்தப்‌ பாராட்டுதலை ஏரோது 
ஏற்றுக்கொண்டான்‌, மற்றும்‌ தேவன்‌ “அது போதும்‌!” என்று கூறினார்‌. நடபடிகள்‌ 
12:23ம்‌ வசனம்‌, “அவன்‌ தேவனுக்கு மகிமையைச்‌ செலுத்தாதபடியினால்‌ 
உடனேகர்த்தருடைய தூதன்‌ அவனை அடித்தான்‌” என்று கூறுகிறது. (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுறைது.) ஏரோது தனது வயிற்றில்‌ உண்டான ஒரு பயங்கர 
மான வலியினால்‌ துடுதுடித்தான்‌ என்று யோசிப்பஸ்‌ கூறினார்‌. அவன்‌ தனது 
படுக்கைக்குத்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்டான்‌, அங்கு அவன்‌ மரிக்கும்‌ வரையில்‌ 
ஐந்து நாட்களுக்கு அதிலேயே மிகுந்த வேதனையுடன்‌ இருந்தான்‌. வேதாகமம்‌, 
“அவன்‌ புழுபுழுத்து இறந்தான்‌” என்று கூறுகிறது (வசனம்‌ 23ஆ). அவன்‌ 
“பரிகாரம்‌ செய்வதற்கு அப்பால்‌ முறிந்துபோனான்‌. ” 

மற்ற விளக்கங்களும்‌ தரப்பட முடியும்‌.” இருப்பினும்‌ ஆகாப்‌ மற்றும்‌ 
யேசபேல்‌ ஆகியோர்‌ பற்றிய விளக்கத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக வல்லமை 
நிறைந்த விளக்கம்‌ வேறு எதுவும்‌ இருப்பதில்லை. ஆகாபும்‌ யேசடேலும்‌, 
தேவனை ஒப்புக்கொள்ளவும்‌ தங்கள்‌ பொல்லாத வழிகளில்‌ இருந்து திரும்பவும்‌ 








வாய்ப்புக்குப்‌ பின்‌ வாய்ப்பாகப்‌ பெற்றிருந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ அவ்வாறு 
இரும்பவில்லை. 1 இராஜாக்கள்‌ 21ம்‌ அதிகாரமானது அவர்களின்‌ குணம்‌ பற்றிய 
தீர்மானமான அதிகாரமாக உள்ளது. இதில்‌ நாம்‌, வேக வசனங்களிலேயே 
மிகவும்‌ பழித்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளில்‌ ஒன்றைக்‌ காண்கிறோம்‌. 
மேலும்‌ நாம்‌, தேவன்‌ “அது போதுமானது!” என்று கூறுகையில்‌, தேவனுடைய 
பொறுமையின்‌ எல்லை முடிவதையும்‌ காண்கிறோம்‌. 





நாபோத்துக்கு எதிரான பாவம்‌ (21:1-16) 
21ம்‌ அதிகாரம்‌, “இவைகளுக்குப்‌ பின்பு, ...” என்று தொடங்குகிறது, அதாவது 
எலியா பார்வையில்‌ இருந்து மறைந்த பின்பு மற்றும்‌ ஆகாப்‌ தமது வழக்கமான 
நடவடிக்கைகளை மீண்டும்‌ தொடர்ந்த பின்பு என்று இது அர்த்தப்படுறெது. 
கார்மேல்‌ மலையிலிருந்து திரும்பிவந்த ஆகாப்‌ பயம்‌ அடைந்தவராக இருந்தார்‌ 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை; ஆனால்‌ யேசபேல்‌ எலியாவை அச்சுறுத்திய போது, 


144 


எலியா தப்பி ஓடினார்‌. அந்த வேளையில்‌ இருந்து ஆகாப்‌ எலியாவிடத்தில்‌ 
இருந்து எதுவும்‌ கேள்விப்பட்டிருக்கவில்லை, எனவே ஆகாப்‌ தமது வாழ்வின்‌ 
வழியை மீண்டும்‌ தொடர்ந்தார்‌. 20ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌, இஸ்ரவேல்‌ தீர்‌ 
மானமான வெற்றியைப்‌ பெற்ற இரு யுத்தங்களில்‌ அவர்‌ சீரியாவுக்கு எதிராகப்‌ 
போரிட்டதை (மற்றும்‌ அதன்பிறகு சீரியாவின்‌ இராஜாவை விடுதலை 
செய்தமைக்காக ஆகாப்‌ கண்டனம்‌ பண்ணப்பட்ட தைப்‌) பற்றி வாசித்தோம்‌.* 

“இவைகளுக்குப்‌ பின்பு, யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே 
சமாரியாவின்‌ ராஜாவாகிய ஆகாபின்‌ அரமனை அண்டையில்‌ ஒரு 
திராட்சத்தோட்டம்‌ இருந்தது” (வசனம்‌ 1). நாபோக்‌ தேவனுடைய கண்ணியம்‌ 
வாய்ந்த மனிதர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌. அவர்‌ யெஸ்ரயேலில்‌ ஆகாபின்‌ 
அரண்மனைக்கு அருகில்‌ ஒரு திராட்சத்‌ தோட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. சமா 
ரியா இஸ்ரவேலின்‌ தலைநகரமாக இருந்தது, அது தெற்கில்‌ பலமைல்கள்‌ 
தூரத்தில்‌ இருந்தது, ஆனால்‌ ஆகாபுக்கு யெஸ்ரயேலிலும்‌ ஒரு அழகிய அரண்‌ 
மனை இருந்தது. ஏவுதல்‌ பெற்ற மற்றும்‌ உலகப்பிரகாரமான பதிவேடுகள்‌ 
கட்டிடம்‌ கட்டுவதில்‌ ஆகாபுக்கு இருந்த திறன்‌ பற்றிச்‌ சாட்சியளிக்கின்றன 
(1 இராஜாக்கள்‌ 22:39). யெஸ்ரயேலில்‌ இருந்த அரண்மனையின்‌ நிலங்கள்‌, 
ஒப்பனை செய்யப்பட்ட புல்வெளிகள்‌, அழகிய மலர்கள்‌ மற்றும்‌ புதர்கள்‌, 
மற்றும்‌ கெம்பீரமான மரங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு, வனப்பு மிக்க வகையில்‌ 
பாதுகாக்கப்பட்டு இருந்தன என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. இருப்பினும்‌, ஒரு 
விஷயம்‌ இல்லாது இருந்தது. ஆகாப்‌ தமது உணவு மேஜைக்காக கீரைகளையும்‌ 
புத்தம்புதிய காய்கறிகளையும்‌ வளர்க்க ஒரு சிறு நிலம்‌ இல்லாதவராக இருந்தார்‌. 
ஒருநாள்‌ அரண்மனையின்‌ ஜன்னல்‌ வழியாக வெளியே தெரிந்த நாபோத்தின்‌ 
திராட்சத்‌ கோட்டத்தைக்‌ கண்ணோக்கினார்‌. ஆகாப்‌ அதைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டியவராக இருந்தார்‌. 








ஆகாப்‌ நாபோத்தோடே பேசி: “உன்‌ திராட்சத்‌ கோட்டம்‌ என்‌ வீட்டிற்கு 





அடுத்திருக்கிறபடி யால்‌, அதைக்‌ கரைக்கொல்லையாக்கும்படி எனக்குக்‌ 
கொடு, அதைப்‌ பார்க்கிலும்‌ நல்ல திராட்சத்தோட்டத்தை அதற்குப்‌ பதி 
லாக உனக்குத்‌ தருவேன்‌; அல்லது உனக்கு வேண்டுமானால்‌, அதின்‌ 





விலைக்கிரயமான பணத்தைத்‌ தருவேன்‌” என்றான்‌ (வசனம்‌ 2). 


முதலில்‌ இதைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படும்போது நாம்‌, ஆகாபின்‌ முன்‌ 
மொழிதல்‌ நியாயமானதாக ஒலிப்பதாக நினைக்கலாம்‌, ஆனால்‌ அது தேவனு 
டைய சித்தத்தை மீறுதலாக இருந்தது. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கானான்‌ நாட்டிற்குச்‌ 
சென்றபோது, ஒவ்வொரு துண்டு நிலமும்‌ பல்வேறு கோத்திரங்களுக்கும்‌ 
குடும்பங்களுக்கும்‌ ஒதுக்கப்பட்டன. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிலங்கள்‌, 
அந்தந்தக்‌ குடும்பங்களுக்கே உரியவையாக இருக்க வேண்டியதாயிற்று 
(லேவியராகமம்‌ 22:24-34).* 

“நாபோத்‌ ஆகாபை நோக்கி: நான்‌ என்‌ பிதாக்களின்‌ சுதந்தரத்தை 
உமக்குக்‌ கொடாதபடி கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக: என்றான்‌” (வசனம்‌ 3). 
அனேகமாக நாபோத்‌, அந்த நிலத்தை விற்காது இருப்பதற்குப்‌ பல 
காரணங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டம்‌ ஆச்சரியம்‌ 
நிறைந்த நினைவுகளின்‌ இடமாக இருந்தது. அவரது தந்த இந்தத்‌ திராட்சக்‌ 











145 


தோட்டத்தில்‌ வேலைசெய்து இருந்தார்‌ ... மற்றும்‌ அதற்கு முன்‌ அவரது தந்தை 
... மற்றும்‌ அதற்கு முன்‌ அவரது தந்தை ... என்று அவரது முன்னோர்கள்‌ யாவரும்‌ 
அதில்‌ வேலைசேெய்திருந்தனர்‌. நாபோத்‌ தமது சிறுபிள்ளைப்‌ பருவத்தில்‌, 
திராட்சத்‌ தோட்ட நிழலில்‌ விளையாண்டதையும்‌, சிரித்ததையும்‌ மற்றும்‌ 
கறுஞ்சிவப்பு நிற திராட்சச்‌ சாறு தமது முகவாயில்‌ வழிந்தோடும்‌ மட்டும்‌ 
திராட்சப்பழங்களை உண்ட தையும்‌ என்னால்‌ காணமுடிகிறது. இப்போது அவர்‌ 
தமது சொந்த மகன்களுடன்‌ அதே திராட்சத்‌ தோட்டத்தில்‌ வேலைசெய்தார்‌. 
தேவன்‌, “அதை யாருக்கும்‌ கொடுத்துவிடாதே அல்லது விற்றுவிடாதே!” என்று 
கூறியிருந்ததே நாபோத்‌ அதை விற்கமாட்டார்‌ என்பதற்குக்‌ காரணமாயிருந்தது. 
நாபோத்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவதில்‌ தீர்மானமாயிருந்தார்‌. அவர்‌, பாகாலுக்கு 
முழங்காற்படியாடாதிருந்த ஏழாயிரம்‌ பேர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌ 
(3ம்‌ வசனத்தைக்‌ கவனிக்கவும்‌)! 

ஆகாப்‌ “சலிப்பும்‌ சனமுமாய்‌” தமது அரண்மனைக்குத்‌ திரும்பிச்‌ 
சென்றார்‌: 











இப்படி என்‌ பிதாக்களின்‌ சுதந்தரத்தை உமக்குக்‌ கொடேன்‌ என்று 
யெஸ்ரயேலனாகிய நாபோத்‌ தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக 
ஆகாப்‌ சலிப்பும்‌ சினமுமாய்‌, தன்‌ வீட்டிற்கு வந்து, போஜனம்பண்ணாமல்‌, 
குன்‌ கட்டிலின்மேல்‌ படுத்து, தன்‌ முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டி ருந்தான்‌ 
(வசனம்‌ 4). 


அற்பமான விளையாட்டுப்‌ பொருள்‌ ஒன்று மறுக்கப்பட்ட குழந்தையைப்‌ 
போல, ஆகாப்‌ தமது உதடுகளைப்‌ பிதுக்கிக்‌ கொண்டு படுத்துக்கிடந்தார்‌. இது 
ஒரு வளர்ந்த மனிதரின்‌ செயலாக இருப்பது இல்லை, ஒரு அரசர்‌ இவ்வாறு 
செய்வது மிகவும்‌ தகுதியற்றது. காட்சியைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌: 
ஒருவேளை, ஆகாப்‌ ஒரு தந்த அரண்மனையில்‌ இருந்திருக்கலாம்‌.” அவர்‌, 
குந்தத்தினால்‌ செய்யப்பட்ட கட்டில்‌ ஒன்றில்‌ படுத்துக்கெந்திருக்கலாம்‌.” சுவர்கள்‌ 
குந்தவேலைப்பாடுகளைக்‌ கொண்டு இருந்திருக்கலாம்‌.” அவர்‌ செல்வத்தினாலும்‌ 
பொருள்‌ வளத்தினாலும்‌ சூழப்பட்டிருந்தார்‌, இருப்பினும்‌ அவர்‌, மண்ணின்‌ 
சிறுதுண்டு ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்ள இயலாமற்‌ போனதற்காக உதடுகளைப்‌ 
பிதுக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌, இரைக்குவியல்களினால்‌ சூழப்பட்டி ருந்தும்‌, 
ஒரு சிட்டுக்‌ குருவியின்‌ உடலினுடைய துணுக்குகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாது போனதற்காக வருத்தப்படும்‌ கழுகைப்‌ போலிருந்தார்‌. அவர்‌, இறந்த 
உடல்களினால்‌ சூழப்பட்டிருந்தும்‌, ஒரு சுண்டெலியின்‌ பாலாடைக்‌ கட்டியைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது போனதற்காக வருத்தப்படும்‌ ஒரு சிங்கத்தைப்‌ 
போலிருந்தார்‌. 

விருந்துணவு மேஜையில்‌ ஆகாபை யேசபேல்‌ காணாதிருந்தாள்‌. ஒருவேளை 
அவள்‌ அவருக்குத்‌ தட்டுநிறைய உணவை அனுப்பியிருந்து அது உண்ணப்படாது 
திரும்பி வந்திருக்கலாம்‌. என்ன குறைபாடு என்று காண்பதற்கு வீட்டின்‌ 
தலைவி சென்றாள்‌. அவள்‌ அவரது அறைக்குள்‌ வந்தாள்‌. அனேகமாக அவள்‌ 
முதலாவதாக, அவரது நெற்றியின்மீது தனது கையை வைத்துப்பார்த்திருப்பாள்‌. 
அவருக்குக்‌ காய்ச்சல்‌ ஒன்றுமில்லை. அவள்‌, “நீர்‌ போஜனம்பண்ணாதபடிக்கு, 
உம்முடைய மனம்‌ சலிப்பாயிருக்கிறது என்ன?” என்று கேட்டாள்‌ (வசனம்‌ 5). 


146 


அவர்‌ புலம்பும்‌ குரலில்‌ பின்வருமாறு பதில்‌ அளித்தார்‌: 


“நான்‌ யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி: உன்‌ 
திராட்சத்தோட்டத்தை எனக்கு விலைக்கரயமாய்க்‌ கொடு; அல்லது உனக்கு 
ராசியானால்‌ அதற்குப்‌ பதிலாக வேறே திராசத்கோட்டத்தை உனக்குத்‌ 
குருவேன்‌ என்றேன்‌. அதற்கு அவன்‌: என்‌ திராசத்தோட்டத்தை உமக்குக்‌ 


கொடுக்கமாட்டேன்‌ என்று சொன்னான்‌” (வசனம்‌ 69. 


தேவனுடைய தடை பற்றி நாபோத்‌ கூறியிருந்ததை ஆகாப்‌ குறிப்பிடவில்லை. 
அதைப்பற்றி ஆகாபுக்குக்‌ கவலையில்லை. தமது விருப்பம்‌ குலைக்கப்பட்டதே 
அவர்‌ அக்கறை கொண்ட ஓரே விஷயமாக இருந்தது. 

யேசபேல்‌ அவரை இகழ்ந்தாள்‌: “நீர்‌ இப்போது இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறவர்‌ அல்லவா?” (வசனம்‌ 7௮). உண்மையில்‌ ஆகாப்‌ 
இஸ்ரவேலை ஆளவில்லை - யேசபேல்தான்‌ அதைச்‌ செய்தாள்‌ - ஆனால்‌ அவள்‌, 
“நீர்‌ விரும்பியதை உம்மால்‌ பெற இயலவில்லை என்றால்‌, நீர்‌ அரசராயிருப்பதில்‌ 
பயனில்லை” என்று கூறினாள்‌. பின்பு அவள்‌ பின்வருமாறு கூறினாள்‌: “நீர்‌ 
எழுந்து போஜனம்பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும்‌; யெஸ்ரயேலனாகிய 
நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தை நான்‌ உமக்குக்‌ கொடுப்பேன்‌” (வசனம்‌ 
7). “நரன்‌ அந்தத்‌ இராட்சக்‌ கோட்டத்தை உமக்குக்‌ கொடுப்பேன்‌. நீர்‌ அதை 
௮/௩௧௪ சென்றிருந்தார்‌; அதை நான்‌ உமக்குக்‌ கொடுப்பேன்‌. ” 

இவ்விடத்தில்‌ மேலாதிக்கம்‌ செலுத்தும்‌ ஒரு மனைவி மற்றும்‌ மனைவியின்‌ 
ஆட்சிக்கு உட்பட்ட கணவன்‌ ஆகியோரைப்‌ பற்றிய தலைசிறந்த சித்தரிப்பு 
உள்ளது. ஞானமுள்ள மனைவிகள்‌ தங்கள்‌ கணவர்களை நடத்துனர்களாக 
இருக்கும்படியும்‌, முதன்மையாய்‌ செயலாற்றும்படியும்‌ ஊக்குவித்தல்‌ 
தங்களுக்கு அவசிமானது என்று அறிந்திருக்ன்றனர்‌. இருப்பினும்‌ இங்கு, 
கணவர்‌ செயல்விளைவு அற்றவரானபோது, மனைவி அவரது செயல்பாட்டை 











மேற்கொள்ளுகிறாள்‌. அவரது பிரச்சனையை எதிர்கொள்ளும்படி அவரை 
ஊக்குவிப்பதற்குப்‌ பதிலாக, அவள்‌ “எனது வழியை விட்டு வெளியேறுங்கள்‌; 
நான்‌ அதைச்‌ செய்வேன்‌” என்று கூறினாள்‌; மற்றும்‌ அவள்‌ அதைச்‌ செய்ய 
அனுமதிப்பதில்‌ அவர்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. 

இப்போது நாம்‌, மனிதகுல வரலாற்றில்‌ மிகவும்‌ பச்சைத்‌ துரோக 
மான இரத்தப்‌ படுகொலைச்‌ சூழ்ச்சி ஒன்றிற்கு வருகிறோம்‌. ஒரு மஃபியா 
[கொள்ளைக்‌] கும்பலின்‌ தலைவன்‌ இதைத்‌ திட்டமிட்டு இருந்தால்‌, நாம்‌ 
திகைப்படைந்திருக்க மாட்டோம்‌; ஆனால்‌ இது, தேவனால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவரும்‌, தேவனுடைய மக்களின்‌ அரசராக இருந்தவருமான 
ஒருவரின்‌ பெயரில்‌ செய்யப்பட்டதாக இருந்தது! 


அவள்‌ [யேசபேல்‌] ஆகாபின்‌ பெயரால்‌ நிருபங்களை எழுதி, அவன்‌ 
முத்திரையை அவைகளுக்குப்‌ போட்டு, அந்த நிருபங்களை நாபோத்‌ 
இருக்கும்‌ பட்டணத்தில்‌ அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும்‌ 
பெரியோரிடத்துக்கும்‌ அனுப்பினாள்‌. அந்த நிருபங்களில்‌ அவள்‌ எழுதினது 
என்னவென்றால்‌: “நீங்கள்‌ உபவாசம்‌ என்று பிரசித்தப்படுத்தி, நாபோத்தை 
ஜனத்தின்‌ முன்‌ நிறுத்தி” (வசனங்கள்‌ 8, 9). 


147 


இந்தச்‌ சூழ்ச்சியில்‌, தேவனுடைய பிரமாணங்கள்‌ கருவியாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டன. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை யேசபேல்‌ 
வெறுத்தாள்‌. இவ்வகையில்‌ யெகோவாவினுடைய நியாயப்பிரமாணங்களைப்‌ 
பிறழ்வுபடச்‌ செய்தல்‌ என்பது அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்‌ 
திருக்க வேண்டும்‌! உபவாசத்தை அறிவிக்கும்படி செய்தல்‌ என்பது பிறழ்வு 
செய்யப்பட்ட முதல்‌ பிரமாணமாக இருந்தது. உபவாசங்கள்‌ தேவனுடைய 





கோபத்தைத்‌ தவிர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன (கவனிக்கவும்‌: 2 சாமுவேல்‌ 
21:2; யோசுவா 9:11; உபாகமம்‌ 21:9). 

மக்கள்‌ எல்லாரையும்‌ ஈடுபடச்‌ செய்தல்‌ பற்றியது பிறழ்வு செய்யப்பட்ட 
இரண்டாவது பிரமாணமாக இருந்தது. தேவன்‌ எல்லா மக்களமீதும்‌ கோபமாக 
இருக்கையில்‌, எல்லா மக்களும்‌ உபவாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர்‌. 
அறியப்படாத ஒரு குடிமகனின்‌ மரணதண்டனைக்கு ஏதுவான குற்றத்தினால்‌, 
நகரம்‌ குற்ற மேகத்தின்‌ கழ்‌ இருந்ததாகத்‌ தலைவர்கள்‌ நடித்தனர்‌. இந்த 
நிகழ்ச்சியில்‌, ஆகானுடைய விஷயத்தில்‌ யோசுவாவின்‌ செயல்முறை, பேய்த்தன 
மாக போலிநடிப்புச்‌ செய்யப்பட்டதை நாம்‌ காண்கிறோம்‌ (யோசுவா 7). 

யோசிப்பஸ்‌ என்பவரின்‌ கூற்றுப்படி, நாபோத்‌ என்பவர்‌, மக்கள்‌ 
அனைவராலும்‌ மதிக்கப்பட்டவராக இருந்தார்‌. அவர்‌ “ஜனத்தின்‌ முன்‌ 
நிறுத்த(ப்‌)”ப்ட்டார்‌ என்பது கனத்திற்குரிய இடத்தைச்‌ சுட்டிக்காண்பித்தது. 

யேசபேலின்‌ அறிவுறுத்துதல்கள்‌ தொடர்ந்தன: “ “தேவனையும்‌ 
ராஜாவையும்‌ தூஷித்தாய்‌” என்று அவன்மேல்‌ சாட்சிசொல்லுகிற பேலியாளின்‌ 
மக்களாகிய இரண்டுபேரை! அவனுக்கு எதிராக நிறுத்தி, அவனை வெளியே 
கொண்டுபோய்‌ அவன்‌ சாகும்படிக்கு அவனைக்‌ கல்லெறியுங்கள்‌” (வசனம்‌ 
10). அவர்களின்‌ சூழ்ச்சியில்‌ தேவனுடைய பிரமாணங்களில்‌ மேலும்‌ மூன்று 
பிரமாணங்கள்‌ பிறழ்வுபடுத்தப்பட்டன: (1) ஒரு குற்றச்சாட்டானது இரண்டு 
மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம்‌ நிலைவரப்படவேண்டும்‌ என்று 
நியாயப்பிரமாணம்‌ கூறிற்று (எண்ணாகமம்‌ 35:30; உபாகமம்‌ 17:6; 19:15); 





(2) தேவ தூஷணம்‌ என்பது மரணதண்டனை தரப்பட வேண்டிய குற்றமாகும்‌ 
என்று நியாயப்பிரமாணம்‌ கூறிற்று (தேவனுடைய பிரதிநிதி என்ற வகையில்‌ 
உள்ள இராஜாவுக்கு எதிராகத்‌ தூஷணம்‌ கூறுதல்‌ தேவனுக்கு எதிராகத்‌ 
தூஷணம்‌ கூறுவதைப்‌ போன்றதாகவே இருந்தது; காண்க - வேலியராகமம்‌ 
24:15); மற்றும்‌ (3) தேவதூஷணம்‌ என்ற பாவத்திற்கு நியாயப்பிரமாணம்‌ கல்‌ 
லால்‌ எறிந்து கொல்லுதலினால்‌ மரணதண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும்‌ 
என்று குறிப்பிட்டது (லேவியராகமம்‌ 24:14-16). யேசபேல்‌ எப்படிப்பட்ட தொரு 





பேய்த்தனமான மனநிலையைக்‌ கொண்டிருந்தாள்‌! 

நாட்டின்‌ ஒழுக்கரதியான மற்றும்‌ ஆவிக்குரிய நிலை ஆகியவை 11ம்‌ 
வசனத்தில்‌ (யேசபேல்‌ மீதான பயம்‌ உண்டாக்கியவற்றுடன்‌) காணப்படுகிறது: 
“அவன்‌ பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும்‌ பெரியோருமாகிய அவன்‌ 
பட்டணத்து மனுஷர்‌, யேசபேல்‌ தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில்‌ எழுதிக்‌ 
கட்டளையிட்டபடியே செய்தார்கள்‌.” 

என்ன நடந்தது என்பதை, அன்று காலையில்‌ எழுகையில்‌ நாபோத்தின்‌ 
கண்ணோக்கில்‌ இருந்து கற்பனை செய்து பாருங்கள்‌. அவர்‌ தமது மனைவி 
மற்றும்‌ பிள்ளைகளுடன்‌ காலை உணவை மகிழ்வாக அனுபவித்தார்‌. நகரத்தில்‌ 
ஒரு விசேஷித்த உபவாசம்‌ நடக்க வேண்டும்‌ மற்றும்‌ எல்லாரும்‌ அதில்‌ கலந்து 





148 


கொள்ள வேண்டும்‌ என்ற வார்த்தை வந்தது. 

நியமிக்கப்பட்ட இடத்திற்கு நாபோத்‌ சென்றடைந்தபோது, உயர்ந்த 
இடத்தில்‌ தாம்‌ அமர்த்தப்பட்டதைக்‌ குறித்து சந்தோஷ வியப்படைந்தார்‌. 
செயல்முறை தொடங்கிற்று. மக்கள்‌, “தேவனுடைய கோபம்‌ நம்‌ மீது எவ்வாறு 
வந்தது? பாவம்‌ எங்கே [மறைந்து] கிடக்கிறது?” என்று கேட்டனர்‌. நாபோத்‌ 
திகைப்படையும்‌ வண்ணமாக, இரு மனிதர்கள்‌ எழுந்து நின்றனர்‌ - அவர்கள்‌ 
சமூகத்தில்‌ அருவருக்குத்‌ தக்கவகையில்‌ பிரபலமாக இருந்தனர்‌. அவர்கள்‌ 
நாபோத்துக்கு முன்பாக நடந்து சென்று நின்று, அவரை நோக்கித்‌ தங்கள்‌ விரல்‌ 








களைச்‌ சுட்டிக்காண்பித்து, “நாபோத்‌ தேவனைத்‌ தூஷித்துள்ளார்‌. நாபோத்‌ 
அரசரைக்‌ தூஷித்துள்ளார்‌!” என்றனர்‌. நாபோத்‌, “இது ஒரு நகைச்சுவையாக 
இருக்க வேண்டும்‌. எவரொருவருக்கும்‌ இதை நிச்சயமாக நம்பமாட்டர்கள்‌” 
என்று நினைத்தார்‌. இருப்பினும்‌ அவர்‌ சுற்றிலும்‌ பார்த்தபோது, மூப்பர்கள்‌ 
மற்றும்‌ நடத்துனர்களின்‌ கடினமான முகங்களையே கண்டார்‌. அவரது 
நண்பர்களும்‌ அயலகத்தாரும்‌ புறம்பே திரும்பினர்‌. 

நாபோத்‌ நகரத்தை விட்டு வெளியே இழுத்துச்‌ செல்லப்படுகையில்‌, 
“நிச்சயமாகவே இந்தத்‌ திகலூட்டும்‌ கனவு விரைவில்‌ முடிய வேண்டும்‌” 
என்று நினைத்தார்‌. அவர்கள்‌ கல்லெறியும்‌ இடத்திற்கு வந்தனர்‌. நாபோத்‌ 
முழங்காற்படியிடும்படி வற்புறுத்தப்பட்டார்‌. இரண்டு சாட்சிகள்‌ தங்கள்‌ 
கைகளில்‌ பெரிய கற்களுடன்‌ முன்னதாக அடியெடுத்து வைத்தனர்‌; அவர்கள்‌ 
அவற்றை நாபோத்தை நோக்கி எறிந்தனர்‌. வேதனை தொடங்கியது. அவரது 
உடல்‌ மற்றும்‌ தலை மீது கற்கள்‌ மழையெனப்‌ பொழிந்தன. கடைசியாக அவரது 
உடல்‌ முறிந்தது, அவரது மண்டையோடு சிதறடிக்கப்பட்டது, மற்றும்‌ அவர்‌ 
தமது உணர்வை இழந்தார்‌. அவர்‌ ஒரு கடைசிப்‌ பெருமூச்சை விட்டு இறந்தார்‌, 
கர்த்தருக்குத்‌ தமது ஒப்புக்கொடுத்தலுக்காக வேதசாட்சியாக மரணமடைந்த 
வரானார்‌. 

பயங்கரம்‌ அத்துடம்‌ முடிந்துவிடவில்லை. மற்றவர்கள்‌ நாபோத்தின்‌ 
திராட்சத்‌ தோட்டத்தை சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. தளர்வான முடிவுகள்‌ 
யாவும்‌ இறுக்கி முடியப்பட வேண்டும்‌. பத்து அதிகாரங்களுக்குப்‌ பிற்பாடு 
2 இராஜாக்கள்‌ 9:26ல்‌, 1 இராஜாக்கள்‌ 20ல்‌ நாம்‌ கண்டறியாத ஒரு பயங்கர 





மான விபரம்‌ கூட்டப்பட்டுள்ளது: அவர்கள்‌ நாபோத்தின்‌ பையன்களை 
இழுத்து வந்து அவர்களையும்‌ கொன்றனர்‌! 

“பிற்பாடு யேசபேலுக்கு, நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்தான்‌ என்று சொல்லி 
யனுப்பினார்கள்‌” (வசனம்‌ 14). கடிதத்தில்‌ ஆகாபின்‌ பெயரை யேசபேல்‌ 
கையெழுத்திட்டிருந்தாள்‌, ஆனால்‌ அவள்‌ எவரொருவரையும்‌ முட்டாளாக்க 
வில்லை. நகர அதிகாரிகள்‌ அந்தக்‌ கடிதத்தை அனுப்பியது யார்‌ என்று அறிந்தி 
ருந்தனர்‌. எஜமானியார்‌ என்று அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌; தாங்கள்‌ யாருக்குத்‌ 
குகவல்‌ அனுப்ப வேண்டும்‌ என்று அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌. 

யேசபேல்‌ தனது அழகிய தோட்டங்களில்‌ நடந்துகொண்டு இருப்பதை 
அல்லது அமர்ந்துகொண்டு இருப்பதை அல்லது தனது நேர்த்தியான 
உடைகளுடன்‌ அவளது இசை அறையில்‌ அமர்ந்து அரசரின்‌ பாடகர்‌ குழுவினு 
டைய இசைக்கச்சேரியைக்‌ கவனித்துக்‌ கொண்டு இருப்பதைச்‌ சித்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. வார்த்தை வந்தது: “நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்தான்‌.” 











தனது கணவன்‌ மற்றும்‌ பையன்கள்‌ என்ற அன்புக்குரியவார்களின்‌ இரத்தத்தை 


149 


நக்குவதற்காக அரைப்பட்டினியாகக்‌ கிடந்த நாய்கள்‌ அவர்களின்‌ உடல்களுக்கு 
எதிராகச்‌ சண்டையிட வெறிபிடித்து ஓடுவதைக்‌ கண்ட, ஒரு தாய்மீது யேசபேல்‌ 
இரக்கச்‌ சிந்தனை எதுவும்‌ கொண்டிருக்கவில்லை.'' முறிந்துபோன அந்த உடல்‌ 
களை அடுக்கிவைக்க முயற்சிசெய்து, அவர்களின்‌ உடல்களை சவ அடக்கத்‌ 
திற்கு தயார்செய்து, தண்ணீரினால்‌ மாத்திரமின்றி தனது கண்ணீரினாலும்‌ கழுவிய 
அந்தத்‌ தாயைப்‌ பற்றிய சிந்தனை எதையும்‌ அவள்‌ கொண்டிருக்கவில்லை. 
யேசபேல்‌ புன்முறுவல்‌ பூத்தவளாக, சிடுசிடுப்புடன்‌ இருந்த தனது கணவரிடத்தில்‌ 
சென்றாள்‌, ஏனெனில்‌ நாட்டின்‌ சட்டமானது காட்டிக்கொடுப்பவனின்‌ நிலம்‌ 
அரசனுக்கு உரியது"? என்று கூறிற்று. 


நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல்‌ கேட்டபோது, 
ஆகாபை நோக்கி: நீர்‌ எழுந்திருந்து, யெஸ்ரயேலனாகிய நாபோத்‌ 
உமக்கு விலைக்ரெயமாய்க்‌ கொடுக்கமாட்டேன்‌ என்று சொன்ன 
திராட்சத்தோட்டத்தைச்‌ சொந்தமாய்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌; நாபோத்‌ 
உயிரோடில்லை, அவன்‌ செத்துப்போனான்‌ என்றாள்‌ (வசனம்‌ 15). 


யேசபேல்‌, “ஆகாப்‌, நான்‌ அதைச்‌ செய்யமுடியும்‌ என்று உங்களுக்குக்‌ கூறினேனே 
- அதை நான்‌ செய்திருக்கிறேன்‌!” என்று பெருமையுடன்‌ கூறினாள்‌. 

இது உதட்டைப்‌ பிதுக்கிக்‌ கொண்டிருந்தவரை அதிகாரம்மிகுந்தவராக 
மீண்டும்‌ திருப்பிற்று! “நாபோத்‌ செத்துப்போனதை ஆகாப்‌ கேட்டபோது, 
அவன்‌ யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தைச்‌ சொந்தமாய்‌ 
எடுத்துக்கொள்ளும்படி எழுந்துபோனான்‌” (வசனம்‌ 16). ஆகாப்‌ படுக்கையை 
விட்டு எழுந்து, தமது உடைகளை உடுத்திக்கொண்டு, ஒருவேளை அவசரமாக 
ஒரு உணவை உண்டுவிட்டு, அனேகமாகத்‌ தமது உதடுகளில்‌ ஒரு பாடலுடன்‌ 
அந்தத்‌ திராட்சத்தோட்டம்‌ நோக்கிச்‌ சென்றார்‌. 








தேவனுடைய பொறுமையின்‌ 


எல்லை முடிந்துபோனது 
(21:17-24, 27-29; 22:38; 2 இராஜாக்கள்‌ 9:21-36) 

அதுவாகவே இது இருந்தது. தேவனுடைய பொறுமையின்‌ எல்லை 
முடிந்தது. தேவன்‌, “அது போதும்‌!” என்று கூறினார்‌. 17ம்‌ வசனத்தில்‌ நாம்‌, 
“கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று” என்று 
வாசிக்கிறோம்‌. இங்கு நாம்‌, “கர்த்தருடைய வார்த்தை” என்பதை மீண்டும்‌ 
காண்கிறோம்‌. எலியா தமது ஊழியத்திற்குத்‌ திரும்பியிருந்தார்‌! தேவன்‌ 
எலியாவிடத்தில்‌ பின்வருமாறு கட்டளையிட்டார்‌: 





நீ எழுந்து, சமாரியாவிலிருக்கிற இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபைச்‌ 
சந்திக்கும்படி போ; இதோ, அவன்‌ நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தைச்‌ 
சொந்தமாய்‌ எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான்‌. நீ அவனைப்‌ 
பார்த்து: நீ கொலை செய்ததும்‌ எடுத்துக்கொண்டதும்‌ இல்லையோ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின ஸ்கலத்‌ 
திலே உன்னுடைய இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லு 


120 


கிறார்‌ என்று சொல்‌ (வசனங்கள்‌ 18, 19). 





திராட்சத்‌ கோட்டத்தில்‌, ஆகாப்‌ தம்முடன்‌ வந்தவர்களோடு தமது புதிய 
சொத்தில்‌ நடந்து கொண்டிருந்தார்‌. அவர்‌ அனேகமாகக்‌ தமது தோட்டத்திற்‌ 
காகத்‌ திட்டமிட்டுக்‌ கொண்டிருந்து இருப்பார்‌: “இங்கு நான்‌ தக்காளிச்‌ 
செடிகளை நடுவேன்‌ ... அங்கு மக்காச்சோளம்‌ நடுவேன்‌ ... அவ்விடத்தில்‌ 
வெங்காயங்களை நடுவேன்‌ ... மற்றும்‌ ... பூக்கோசுகளை நடுவேன்‌ ... 
பூக்கோசுகளை மறந்துவிட்டேனே.” ஆகாப்‌ கவனமாகப்‌ பார்த்திருந்தால்‌, 





மென்மையான மண்மீது காலடித்‌ தடங்களை அவர்‌ பார்த்திருப்பார்‌ - அவைககள்‌ 
நாபோத்தின்‌ பெரிய காலடித்தடங்களாகவும்‌, நாபோத்தின்‌ மனைவியின்‌ சிறிய 
காலடித்தடங்களாகவும்‌ மற்றும்‌ நாபோத்தின்‌ மகன்களினுடைய மிகச்சிறிய 
காலடித்தடங்களாகவும்‌ இருந்திருக்கும்‌ - ஆனால்‌ அவற்றைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
ஆகாப்‌ பார்வையற்றவராக இருந்தார்‌. பின்பு அவர்‌ ஒரு காலடித்தட ஓசையைக்‌ 
கேட்டார்‌. திரும்பிப்‌ பார்த்த போது, அவர்‌ தமது மனச்சாட்சி உருவமெடுத்து 
வந்திருப்பதை - தமது பழைய வினைப்பயனான எலியா இன்னமும்‌ முரட்டு 
உடையில்‌ இருப்பதை அவர்‌ கண்டார்‌, அவரது கண்கள்‌ தங்களின்‌ ஆழ்ந்த 
இமைகளுக்குள்‌ நெருப்புப்‌ போன்று பிரகாசிப்பதைக்‌ கண்டார்‌. ஆகாப்‌, “என்‌ 
பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா?” என்று கேட்டார்‌ (வசனம்‌ 20௮). 
சில எழுத்தாளர்கள்‌, “நீ என்னைக்‌ கண்டுபிடித்துலட்ட7 மா?” என்று ஆகாப்‌ 
அர்த்தப்படுத்தியதாக நினைக்கின்றனர்‌. எலியா, “நான்‌ உனது பகைஞன்‌ 
என்பதால்‌ அல்ல, ஆனால்‌ உன்‌ பாவத்தின்‌ காரணத்தால்‌] கண்டுபிடித்தேன்‌; 





கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானகைச்‌ செய்ய நீ உன்னை 
விற்றுப்போட்டாய்‌.” என்று பதில்‌ அளித்தார்‌ (வசனம்‌ 20ஆ). 

பொல்லாப்புக்குத்‌ தம்மை விற்றுப்போடுகிற நபர்‌, தம்மை ஒன்று 
மற்றதற்கு விற்றுப்போட்டு இருப்பதை எவ்வித மாறுதலுமின்றி கண்டறிகறார்‌. 
அகான்‌ தன்னை, ஒரு நல்ல சால்வைக்காகவும்‌ ஒரு பொன்பாளத்திற்காகவும்‌ 
விற்றுப்போட்டான்‌, கடைசியில்‌ ஒன்றுமற்றவனாக முடிவடைந்தான்‌. 
யூதாஸ்‌ தன்னை முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக விற்றுப்போட்டும்‌ அவற்றில்‌ 
இருந்து பயன்‌ எதுவும்‌ பெறவில்லை. ஆகாப்‌ தம்மை ஒரு நிலத்துண்டிற்காக 
விற்றுப்போட்டார்‌, ஆனால்‌ அவரது நாட்கள்‌ எண்ணப்பட்டிருந்தன. 

யாரேனும்‌ ஒருவர்‌: “ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌. ஆகாப்‌ நாபோத்தைக்‌ 
கொலைசெய்யவில்லையே; அவர்‌ ஒப்பந்தத்தைக்கூட வெளியே அனுப்ப 
வில்லையே” என்று மறுக்கலாம்‌. அது உண்மையே, ஆனாலும்‌ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
ஆகாப்‌, என்ன நடந்துகொண்டிருந்தது என்பது பற்றி அனேகமாக அறிந்தி 
ருக்கலாம்‌. அவ்வாறு அவர்‌ அறிந்திருக்கவில்லை என்றால்‌, அவார்‌ அதை அறிய 
வேண்டியவராக இருக்க வேண்டும்‌. ஒரு விஷயம்‌ நிச்சயமானதாக உள்ளது: 
அவர்‌ தேவபக்தியற்ற செய்கையின்‌ கனிகளை ஏற்றுக்கொள்ள மனவிருப்பமாக 
இருந்தார்‌. வீட்டில்‌ எடுக்கப்படும்‌ முடிவுகளுக்குக்‌ கணவரே பொறுப்பாளியாக 
இருக்கிறார்‌ என்பது வேதாகமம்‌ முழுவதிலும்‌ ஏற்படுத்தப்படும்‌ ஒரு கருத்தாக 
உள்ளது. ஒரு கணவராக மற்றும்‌ ஒரு தந்தையாக இருத்தல்‌ என்பது அச்சத்திற்‌ 
குரிய பொறுப்பாக உள்ளது. அந்தப்‌ பணியை முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகக்‌ 
கருதுங்கள்‌! 

எலியாவின்‌ குரல்‌ அழிவின்‌ குரல்‌ போலத்‌ தொடர்ந்தது: 


151 


நான்‌ உன்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி [இவ்விடத்தில்‌ 
வார்த்தை விளையாட்டு ஒன்றுள்ளது: நீ பொல்லாப்புக்கு உன்னை 
விற்றுப்போட்டதால்‌, நீ உன்னை விற்றுப்போட்ட விஷயத்திற்கே நான்‌ 
உன்னை ஒப்புக்கொடுப்பேன்‌] உன்‌ சந்ததியை அழித்துப்போட்டு, 
ஆகாபுக்கு சுவரில்‌ நீர்விடும்‌ ஒரு நாயாகிலும்‌ இராதபடிக்கு இஸ்ரவேலில்‌ 
அடைபட்டவனையும்‌ விடுபட்டவனையும்‌ சங்கரித்து, நீ எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கி, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணினதினிமித்தம்‌, 
உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
குடும்பத்துக்கும்‌, அகியாவின்‌ குமாரனாகிய பாஷாவின்‌ குடும்பத்துக்கும்‌ 


சமானமாக்குவேன்‌ என்றார்‌ என்று சொன்னான்‌ (வசனங்கள்‌ 21, 22). 


எலியா குறிப்பிட்ட இரண்டு குடும்பங்களாகிய, யெரொபெயாமின்‌ குடும்பமும்‌ 
பாஷாவின்‌ குடும்பமும்‌, பாவத்தின்‌ காரணமாக அழித்துப்போடப்பட்டிருந்தன. 
எலியா தொடர்ந்தார்‌: 


யேசபேலையும்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌: நாய்கள்‌ யேசபேலை யெஸ்ரயேலின்‌ 
மதில்‌ அருகே தின்னும்‌. ஆகாபின்‌ சந்ததியில்‌ பட்டணத்திலே சாகிறவனை 
நாய்களும்‌, வெளியிலே சாகிறவனை ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌ தின்னும்‌ 
என்றார்‌ (வசனங்கள்‌ 23, 24). 


இதைக்‌ காட்டிலும்‌ அதிக பயங்கரமான அழிவின்‌ முன்னறிவித்தல்களைக்‌ 
கற்பனை செய்து பார்த்தல்‌ கடினமானதாக இருக்கும்‌! 

நாம்‌ கவனிக்க வேண்டிய இன்னும்‌ ஒரு விபரம்‌ உள்ளது: 2 இராஜாக்கள்‌ 
9:25ன்படி, எலியா ஆகாபை எதிர்கொண்டிருந்தபோது குறைந்தபட்சம்‌ 
மேலும்‌ இரண்டு மனிதர்கள்‌ அங்கிருந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ ஆகாபின்‌ 
படைத்தலைவர்களில்‌ ஒருவரும்‌ ஆகாபின்‌ இடத்தை எடுத்துக்கொள்ளார்‌ என்று 
தேவன்‌ அறிவித்திருந்தவருமான ௯௯ ஆவார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:164). இந்தக்‌ 
காட்சியும்‌ செய்தியும்‌ யேகூவின்‌ மனதில்‌ அழிக்க இயலாதபடி செதுக்கப்பட்டன 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 

நாம்‌ 27ம்‌ வசனத்திற்கு வரும்போது, எதிர்பாராத, ஏறக்குறையை 
திகைப்புக்குரிய விஷயத்தைக்‌ காண்கிறோம்‌. ஆகாப்‌ பயமடைந்திருந்தார்‌. 
“அகாப்‌ இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து, தன்‌ 
சரீரத்தின்மேல்‌ இரட்டைப்‌ போர்த்துகொண்டு, உபவாசம்பண்ணி, இரட்டிலே 
படுத்துத்‌ தாழ்மையாய்‌ நடந்துகொண்டான்‌.” தேவன்‌ திரும்பவும்‌ தம்மை ஒரு 
கிருபையுள்ள தேவனாகக்‌ காண்பித்தார்‌. ஆகாப்‌ துக்கமாய்‌ நடந்துகொண்ட 
காட்சியானது அவருக்குப்‌ பல ஆண்டுகளுக்குத்‌ தண்டனையை ஒத்திவைப்பதை 
ஆதாயப்படுத்திக்‌ கொடுத்தது. 


அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகய எலியாவுக்கு 
உண்டாயிற்று, அவர்‌, “ஆகாப்‌ எனக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தினதைக்‌ 





கண்டாயா? அவன்‌ எனக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துறெபடியினால்‌, 
நான்‌ அவன்‌ நாட்களில்‌ அந்தப்‌ பொல்லாப்பை வரப்பண்ணாமல்‌, அவன்‌ 
குமாரன்‌ நாட்களில்‌ அதை அவன்‌ வீட்டின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ 





152 


என்றார்‌” (வசனங்கள்‌ 28, 29). 


இவ்வசனங்களில்‌ வல்லமை நிறைந்த இரண்டு செய்திகளை நாம்‌ 
கண்டறிகிறோம்‌. முதலாவது, ஆகாப்‌ போன்று இருதயத்தைக்‌ கடினப்படுத்திக்‌ 
கொண்ட வர்கள்கூடத்‌ தொடப்பட முடியும்‌. இரண்டாவது, ஆகாபைப்‌ 
போன்றவர்களுக்கும்கூடத்‌ தேவன்‌ தமது வாக்குத்தத்தங்களைக்‌ 
கனப்படுத்துறொர்‌. கிளைட்‌ மில்லர்‌ என்பவர்‌ பின்வரும்‌ உற்றுநோக்கலை 
ஏற்படுத்தினார்‌: 





இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா இராஜ்யங்களின்‌ மிகவும்‌ துன்மார்க்கரான 
அரசர்கள்‌ தேவனிடத்தில்‌ திரும்பியபோது, அவர்கள்மீது அவர்‌ பரிவிரக்கம்‌ 
கொண்டவரானார்‌ மற்றும்‌ அவர்‌ “பிரதான பாவியை” இரட்சிக்க முடிந்தது 
(1 தீமோத்தேயு 1:15) என்றால்‌, மனம்‌ வருந்தி தீழ்ப்படிதலில்‌ அவரிடம்‌ 
வருகிற எல்லாரையும்‌ இரட்சிப்பதற்கான அவரது வல்லமை மற்றும்‌ 
மனவிருப்பம்‌ ஆகியவற்றிற்கு எல்லை எதுவும்‌ இருப்பதில்லை (எபிரெயர்‌ 
5:7-9).” 


இந்த அதிகாரம்‌ இவ்விடத்தில்‌ முடிகிறது, ஆனால்‌ இந்த வரலாறு 
இவ்விடத்தில்‌ முடிவதில்லை. ஆகாபின்‌ மனந்திரும்புதல்‌, அது மனந்திரும்புதல்‌ 
என்று அமைக்கப்பட முடியுமென்றால்‌, குறுகிய வாழ்நாள்‌ உடையதாக 
இருந்தது. ஆகாபுக்கு எதுவும்‌ நடக்கவில்லை. மூண்று ஆண்டுகள்‌ கடந்து 
சென்றன (1 இராஜாக்கள்‌ 22:1), மற்றும்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. ஆகாபின்மீது 
கொள்ளை நோய்‌ எதுவும்‌ வரவில்லை. வானத்திலிருந்து மின்னல்‌ எதுவும்‌ 
தாக்கவில்லை; பூமிதிறந்து அவரை விழுங்கிவிடவில்லை. ஆகாப்‌ தமது பழைய 
வழிகளுக்குத்‌ திரும்பிச்சென்றார்‌.'* இரவு உணவு மேஜையில்‌ யேசபேல்‌, 
புத்தம்புதிய காய்கறிகளைக்‌ கொண்ட கோப்பை ஒன்றை ஆகாபின்‌ பக்க 
மாக, நகர்த்தி, “ஆகாப்‌, கொஞ்சப்‌ பட்டாணியும்‌ கேரட்களும்‌ சாப்பிடுங்கள்‌. 
இவைகள்‌ நான்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த தோட்டத்தில்‌ விளைந்தவை” என்று 
கூறுவதை என்னால்‌ கற்பனை செய்துபார்க்க முடிகிறது. அவள்‌ சிரித்து, 
“திழவனான எலியா, நாபோத்தின்‌ இரத்தத்தை நாய்கள்‌ நக்யெ அதே இடத்தில்‌ 
உங்கள்‌ இரத்தத்தையும்‌ நக்கும்‌ என்று கூறினாரே, ஆனால்‌ நீங்கள்‌ இப்போது 
இருப்பதைக்‌ காட்டிலும்‌ அதிக நலமாக நான்‌ ஒருக்காலும்‌ கண்டதே இல்லை!” 
என்று கூறியிருக்கலாம்‌. இருப்பினும்‌, ஒரு நாய்‌ குரைக்கும்போதெல்லாம்‌ 
ஆகாப்‌ ஒரு பயம்நிறைந்த பார்வையை ஓட்டியதை என்னால்‌ கற்பனை செய்ய 
முடிகிறது. 

அத்துடன்‌ நாம்‌ 22ம்‌ அதிகாரத்திற்கு வருகிறோம்‌. சீரியாவுடன்‌ யுத்தம்‌ 
எதுவும்‌ இல்லாத நிலையில்‌, மூன்று ஆண்டுகள்‌ கடந்து சென்றிருந்தன; இப்போது 
யுத்தம்‌ திரும்பவும்‌ தொடங்கிற்று. பெனாதாத்‌ தான்‌ செய்யப்போவதாகக்‌ 
கூறியிருந்ததை இன்னும்‌ செய்திருக்கவில்லை; கீலேயாத்திலுள்ள ராமோத்‌ 
இன்னமும்‌ சீரியாவின்‌ கைகளில்‌ இருந்தது. ஆகாப்‌, யுத்தத்திற்கு ஆயத்தம்‌ 
செய்யவும்‌ யுத்தம்‌ செய்யவும்‌ யூதாவின்‌ இராஜாவினுடைய உதவியை நாடினார்‌. 
போகவேண்டாம்‌ என்று அவரைத்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர்‌ எச்சரித்தார்‌. 
அந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ சொற்கேட்க ஆகாப்‌ மறுத்துவிட்டார்‌; இருந்தபோதிலும்‌ 








153 


அவர்‌ மிகவும்‌ பதட்டமாக இருந்தார்‌. அவர்‌ வேஷம்மாறி தம்மை உருமறைத்துக்‌ 
கொண்டு யுத்தத்திற்குச்‌ சென்றார்‌. அவர்‌ வழக்கப்படி தமது ஆயுத உடைக்கு 
மேலாகத்‌ தமது இராஜரீக உடைகளை அணியவில்லை. சீரியாவின்‌ இராஜாவாயெ 
பெனாதாத்‌, ஆகாபைத்‌ தேடிக்கண்டுபிடி ப்பதற்கு முப்பத்திரண்டு இரதங்களின்‌ 
வீரர்களையும்‌ அனுப்பினான்‌, ஆனால்‌ அவர்களால்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க 
இயலவில்லை. பின்பு பெயர்தெரியாத, இலக்கு வைக்காத வில்வீரன்‌ ஒருவன்‌ 
காற்றில்‌ எய்த அம்பு ஒன்று ஆகாபின்‌ கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ பட்டது. ஒரு 
இரத்தக்‌ குழாய்‌ துண்டிக்கப்பட்டது. ஆகாப்‌ இரதத்தில்‌ கிடையாக நிறுத்தி 
வைக்கப்பட்டார்‌, ஒருவேளை அவர்‌ காயப்படவில்லை என்பதுபோல்‌ தோற்ற 
மளிப்பதற்காக இவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கலாம்‌; ஆனால்‌ ஆகாபினுடைய 
இருதயத்தின்‌ ஒவ்வொரு துடிப்புடனும்‌, அவரது உயிரின்‌ இரத்தமானது, 
அவர்‌ இறக்கும்‌ வரையில்‌ இரதத்தின்‌ தட்டில்‌ வடிந்தது. 38ம்‌ வசனத்தில்‌ நாம்‌, 
“அந்த இரதத்தையும்‌ அவனுடைய கவசத்தையும்‌ சமாரியாவின்‌ குளத்தில்‌ 
கழுவுகிறபோது, கர்த்தர்‌ சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள்‌ அவன்‌ 
இரத்தத்தை நக்கினது” என்று வாசிக்கிறோம்‌. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நிச்சயமானவைகளாக இருந்தன. 

அது இன்னும்‌ இவ்வரலாற்றை முடிப்பதாக இருக்கவில்லை. இருபது 
ஆண்டுகள்‌ கடந்து சென்றன. தேவனுடைய வழிகள்‌ நம்முடைய வழிகள்‌ அல்ல, 
தேவனுடை திட்ட அட்டவணைகள்‌ நம்முடைய திட்ட அட்டவணைகள்‌ 
அல்ல என்று நாம்‌ நினைவூட்ட ப்படுகிறோம்‌. அந்த இருபது ஆண்டுகளில்‌ அதி 
கமான விஷயங்களை நடை பெற்றிருந்தன. எலியா சுழற்காற்றில்‌ பரலோகம்‌ 








சென்றார்‌. எலிசா தமது மாபெரும்‌ ஊழியத்தைத்‌ தொடங்கியிருந்தார்‌. 
ஆகாபின்‌ மகன்‌ யோராம்‌ அரியணைக்கு ஆளவந்தார்‌, யேசபேல்‌ தெய்வபக்தி 
யற்ற மகாராணியாக இருந்தாள்‌. இருப்பினும்‌, கடைசியில்‌ இந்த வரலாற்றின்‌ 
முடிவுக்கான வேளை வந்தது (2 இராஜாக்கள்‌ 9). 

தீலேயாத்திலுள்ள ராமோத்தில்‌ நடந்த யுத்தத்தில்‌ யோராம்‌ காயப்பட்டார்‌. 
அவர்‌ தமது படைகளுக்குப்‌ பொறுப்பாளியாக யேகூவை விட்டுவிட்டு, 
யெஸ்ரெயேலுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. யேகூவை அடுத்த அரசராக அபிஷேகம்‌ 
செய்வதற்காக எலிசா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார்‌. 





யேகூ தமக்குப்‌ பின்னால்‌ தொடர்ந்து வந்த ஒரு படையுடன்‌, 
யெஸ்ரெயேலை நோக்கிப்‌ பயணம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ ஆறு 
அல்லது ஏழுமைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்தபோது, கோபுரத்தின்மேல்‌ நிற்றெ 
ஜாமக்காரன்‌ அவரைக்‌ கண்டான்‌. யெகூவைச்‌ சந்திக்கும்படி. ஒரு செய்தியாள்‌ 
அனுப்பப்பட்டான்‌. அவனிடத்தில்‌ யேகூ, “என்‌ பிறகே திரும்பிவா” என்று 
கூறினார்‌ (வசனம்‌ 19), அவனும்‌ அவ்வாறே செய்தான்‌. இரண்டாவது செய்தியா 
அனுப்பப்பட்டான்‌; அவனும்‌ யேகூவைப்‌ பின்‌ கொடரலானான்‌. யேகூ நகரை 





நெருங்கி வந்தவேளையில்‌, ஜாமக்காரன்‌, “ஓட்டுகிறது நிம்சியின்‌ குமாரனாகிய 
யெகூ ஓட்டுகிறதுபோல இருக்கிறது; அதிவேகமாய்‌ ஓட்டுகிறான்‌” என்று 
அறிக்கை செய்தான்‌ (வசனம்‌ 20). 

யோராமும்‌ யூதாவின்‌ இராஜாவாகிய அகசியாவும்‌, யேகூவைச்‌ சந்திக்க 
வெளியே சென்றனர்‌. அவர்கள்‌ எங்கு சந்தித்தனர்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌: 
“யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ நிலத்திலே அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள்‌” 
(வசனம்‌ 21) - இஸ்ரவேல்‌ அரசரின்‌ நிலத்தில்‌ அல்ல, ஆனால்‌ நாபோத்தின்‌ 


154 


நிலத்தில்‌ இது நடந்தது. தேவனைப்‌ பொறுத்தமட்டில்‌ அது நாபோத்தின்‌ 
நிலமாகவே இருந்தது; ஒரு நிலமானது எந்தக்‌ குடும்பத்திற்குத்‌ தரப்பட்டதோ 
அந்தக்‌ குடும்பத்தை விட்டு எடுக்கப்பட முடியாது என்று நியாயப்பிரமாணம்‌ 





கட்டளையிட்டி ருந்தது. 

யேகூ யோராமைக்‌ கொன்றுபோட்டுப்‌ பின்பு நகருக்குள்‌ சென்றார்‌. என்ன 
நடந்தது என்பதைக்‌ கேள்விப்பட்ட யேசபேல்‌, “தன்‌ கண்களுக்கு மையிட்டு, 
தன்‌ தலையைச்‌ சிங்காரித்துக்கொண்டு, ஜன்னல்வழியாய்‌ எட்டிப்பார்த்தாள்‌” 
(வசனம்‌ 30). 


யெகூ ஒலிமுகவாசலில்‌ வந்தபோது, அவள்‌: தன்‌ ஆண்டவனைக்‌ 
கொன்ற சிம்ரி. [சிம்ரி சூழ்ச்சி செய்து அரியணையைக்‌ கைப்பற்றியிருந்த 
காரணத்தினால்‌ அவள்‌ அவரை “சிம்ரி” என்று அழைத்தாள்‌.] ஷேமம்‌ 
அடைந்தானா என்றாள்‌. அப்பெழுது அவன்‌ தன்முகத்தை அந்த ஜன்னலுக்கு 
நேராக ஏறெடுத்து: என்‌ பட்சத்தில்‌ இருக்கிறது யார்‌? யார்‌? என்று 
கேட்டதற்கு, இரண்டு மூன்று பிரதானிகள்‌ அவனை எட்டிப்பார்த்தார்கள்‌. 
அப்பொழுது அவன்‌: அவளைக்‌ கீழே தள்ளுங்கள்‌ என்றான்‌; அப்படியே 
அவளைக்‌ கீழே தள்ளினதினால்‌, அவளுடைய இரத்தம்‌ சுவரிலும்‌ குதி 
ரைகளிலும்‌ தெறித்தது; அவன்‌ அவளை மிதித்துக்கொண்டு, உள்ளேடோய்‌, 
புசித்துக்‌ குடித்தபின்பு நீங்கள்‌ போய்ச்‌ சபிக்கப்பட்ட அந்த ஸ்தி 
ரீயைப்‌ பார்த்து, அவளை அடக்கம்பண்ணுங்கள்‌; அவள்‌ ஒரு ராஜ 





குமாரத்தி என்றான்‌. அவர்கள்‌ அவளை அடக்கம்பண்ணப்போகிறபோது, 
அவளுடைய தலையோட்டையும்‌ கால்களையும்‌ உள்ளங்கைகளையுமே 
அல்லாமல்‌ வேறொன்றையும்‌ காணவில்லை. ஆகையால்‌ அவர்கள்‌ 
திரும்பிவந்து அவனுக்கு அறிவித்தார்கள்‌; அப்பொழுது அவன்‌: இது கர்த்தர்‌ 
திஸ்பியனாயெ எலியா என்னும்‌ தம்முடைய ஊழியக்காரனைக்கொண்டு 
சொன்ன வார்த்தை; யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ யேசபேலின்‌ மாம்‌ 
சத்தைத்தின்னும்‌ என்றும்‌ (வசனங்கள்‌ 31-36). 


யாரேனும்‌ ஒருவர்‌, “விஷயங்களை வேதாகமம்‌ ஏன்‌ நமக்கு 
அதைப்போன்று கூறுகிறது? அது மிகவும்‌ அருவருப்பானதாக உள்ளது!” என்று 
கூறலாம்‌. இது நேர்த்தியான காட்சியல்ல, ஆனால்‌ பாவத்தின்‌ விளைவுகள்‌ 
ஒருக்காலும்‌ நேர்த்தியானவைகளாக இருப்பதில்லை. பாவத்தைப்‌ பற்றிய 
யாவற்றையும்‌ நீங்கள்‌ அறிய விரும்பினால்‌, ஆகாபின்‌ தந்தமயமான அரண்‌ 
மனையில்‌ கண்ணோக்க வேண்டாம்‌, ஆனால்‌ அவரது இரத்தத்தை நாய்கள்‌ 
நக்யெதைக்‌ கண்ணோக்குங்கள்‌. யேசபேல்‌ தனது அணிகலன்களையும்‌ நேர்த்தி 
யான உடைகளையும்‌ அணிந்த நிலையில்‌ நீங்கள்‌ அவளைக்‌ கண்ணோக்க 
வேண்டாம்‌, ஆனால்‌ அவளது மாம்சத்தை தின்று வயிறு உப்பிப்போன நாய்களை 
கண்ணோக்குங்கள்‌. மதுபானங்களை மேன்மைப்படுத்தும்‌ விளம்பரங்களை 
அல்ல ஆனால்‌ நெடுஞ்சாலைகளில்‌ கிடக்கும்‌ இளைஞர்களின்‌ முறிந்த உடல்‌ 
களைக்‌ கண்ணோக்குங்கள்‌. பாலுறவில்‌ ஒழுக்கவீனத்தைக்‌ கனப்படுத்தும்‌ 
திரைப்படங்களில்‌ அல்ல, ஆனால்‌ எய்ட்ஸ்‌ என்ற ஆட்கொல்லி நோயின்‌ 
பயங்கரத்தில்‌ கண்ணோக்குங்கள்‌! 


155 


முடிவுரை 

ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ வரலாறு கவலைக்குரிய ஒன்றாக 
உள்ளது, ஆனால்‌ அது ஒரு கவலைக்குரிய வரலாறாக மாத்திரம்‌ இருப்பதில்லை. 
தேவன்‌ நமக்காகக்‌ கொண்டுள்ள பாடங்களை நாம்‌ பற்றிக்கொள்ள முடியுமென்‌ 
றால்‌, அதைக்‌ காட்டிலும்‌ அதிகமானதாக அந்த வரலாறு நமக்குள்ளது: 

முதலாவது, தேவனுடைய பொறுமைக்கும்‌ ஒரு முடிவு உண்டு - மற்றும்‌ அது 
எப்போது வரும்‌ என்பதை ஒருவரும்‌ அறிய இயலாது. தேவனுடைய இரக்கம்‌ 
மற்றும்‌ அன்பின்‌ ஏற்பாடுகளைப்‌ புறக்கணித்தலைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ அபாயமா 
னது வேறதுவும்‌ இல்லை. நமது முந்திய பாடத்தில்‌ விவரிக்கப்பட்டுள்ளபடி 
“திரும்பிவர இயலாத இடத்தை” ஒருவர்‌ எப்போது அடை றார்‌ என்று நான்‌ 
அறிவதில்லை. இருப்பினும்‌ சிலர்‌ அந்த இடத்திற்கு அபாயகரமான வகையில்‌ 
நெருக்கமாக இருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது - மற்றும்‌ சிலர்‌ ஒருவேளை அதைக்‌ 
கடந்தும்‌ சென்றிருக்கலாம்‌. 











இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சயமானவைகளாக 
உள்ளன - அவற்றை எவரொருவரும்‌ மாற்ற இயலாது. தேவன்‌ சிலவற்றைக்‌ 
கூறுகிறபோது, அது அவ்வாறே உள்ளது. நாம்‌, “இது நிச்சயமாக இருக்க 
முடியாது” என்று நினைக்கலாம்‌, ஆனால்‌ அதைத்‌ தேவன்‌ கூறினார்‌ என்றால்‌, 
நீங்கள்‌ அதைக்குறித்து நிச்சயமாய்‌ இருக்க முடியும்‌. “நான்‌ ஆகாபைப்‌ போன்றோ 
அல்லது யேசபேலைப்‌ போன்றோ அவ்வளவு மோசமாக இருப்பதில்லை” என்று 
மறுத்துரைக்கலாம்‌. விஷயம்‌ அதுவல்ல. நீங்கள்‌ ஒரு பாவியாக இருக்கிறீர்கள்‌ 
(ரோமர்‌ 3:23), மற்றும்‌ பாவிகளுக்குக்‌ தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
தெளிவானதாக உள்ளது: “பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌” (ரோமர்‌ 6:23). இதை 
விசுவாசித்து, இரக்கத்திற்காகக்‌ கர்த்தரிடமாய்‌ ஓடுங்கள்‌! 

மூன்றாவது, தேவனுடைய அறிவிப்புகளில்‌ எப்போதுமே இரக்கம்‌ 
அடங்கியுள்ளது, மற்றும்‌ எந்த ஒரு மனிதரும்‌ அதை மறுக்கக்‌ கூடாது. தேவனு 
டைய வாக்குத்தத்தங்கள்‌ சாபங்களாகவோ அல்லது ஆசீர்வாதங்களாகவோ 
எப்படியிருந்தாலும்‌, அவற்றில்‌ எப்போதுமே, எடுத்துரைக்கப்பட்ட அல்லது 
மறைமுகமாக உணர்த்தப்பட்ட நிபந்தனைகள்‌ உள்ளன. இருதயம்‌ 
கடினப்பட்டிருந்த ஆகாப்‌ கூடத்‌ தாழ்மையைக்‌ காண்பித்ததன்‌ மூலமாக தேவனு 
டைய கோபத்திலும்‌ மூன்று ஆண்டுகள்‌ நிலைநிற்க முடிந்திருந்தது. தேவனுடைய 
கோபமானது, ஆகாபின்‌ பகுதியில்‌ உண்மையான மற்றும்‌ தொடர்ந்த மனந்தி 
ரும்‌ புதலினால்‌ எல்லையற்ற வகையில்‌ தடுக்கப்பட்டிருக்க முடியும்‌. தேவனு 
டைய இரக்கம்‌ பற்றி அறிந்திருங்கள்‌ மற்றும்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்களை 
உரிமை கோருங்கள்‌. உங்கள்மீது தேவனுடைய பொறுமையின்‌ எல்லை 
முடிந்துபோவதை அனுமதிக்காகூர்கள்‌! 

gf Gli: R. GC. னீ எண் பவா FLAG GLI” or 
தலைப்பில்‌, ஆக ம்ம பேப்‌ yACUTDT YL UTES dan 
ரே ரக்த eg, இந்த... 0722இல்‌ நான்‌ LLG Duy 
கில உருவங்களுக்கு நான்‌ அசத / ரே; ழ்இற்கு.2்‌ கட்டடக்‌: 


குறிப்புகள்‌ 
'இதே கொள்கையைப்‌ பற்றிப்‌ பேசி “சடிதியில்‌”” என்ற வார்த்தையையும்‌ 


126 


பயன்படுத்தும்‌ இன்னொரு வேதவசனப்பகுதி நீதிமொழிகள்‌ 6ம்‌ அதிகாரமாகும்‌. 12ம்‌ 
வசனமும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ ஒருசில வசனங்களும்‌ “துன்மார்க்கன்‌” ஒருவனின்‌ 
குணங்களைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றன; பின்பு 15ம்‌ வசனம்‌ அவனது முடிவைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது: “ஆகையால்‌ சடியிதில்‌ அவனக்கு ஆபத்து வரும்‌; சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாச 
மடைவான்‌”! (என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது.) “இந்த நகரங்கள்‌ இருந்த மிகச்சரியான 
இடம்பற்றி இன்றைய நாட்களில்‌ நாம்‌ நிச்சயமற்றவர்களாக இருக்கிறோம்‌. “புதிய 
ஏற்பாட்டின்‌ பல விளக்கங்களும்‌ இந்தக்‌ கொள்கையைப்‌ பிரஇபலிக்கின்றன: “தேவன்‌ 
அவர்களை [புறஜாதியாரை] ஒப்புக்கொடுத்தார்‌” (ரோமர்‌ 1:24, 26, 28). (8757 
வேதாகமம்‌ “G௦௮ ஓட them மற” “தேவன்‌ அவர்களைக்‌ கைவிட்டுவிட்டார்‌” - ஏனெனில்‌ 
அவர்கள்‌ தேவனைக்‌ கைவிட்டிருந்தனர்‌ - என்ற இன்னும்‌ அதிக வரவளைவையான 
சொற்றொடரைக்‌ கொண்டுள்ளது.) விழுந்துபோறெவர்களில்‌ சிலர்‌, “மனந்தி 
ரும்புதற்கேதுவாய்‌ அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாதகாரியம்‌” (எபிரெயர்‌ 
6:6) என்னுமளவுக்கு இருதயம்‌ கடினப்பட்டுப்‌ போகின்றனர்‌. 1 யோவான்‌ 5:16ம்‌ 
வசனம்‌, “மரணத்துக்கு ஏதுவான பாவம்‌” பற்றிப்‌ பேசுகிறது. “முந்திய பாடத்தைக்‌ 
காணவும்‌. “இந்த இரு நகரங்களுக்கும்‌ இடையில்‌ இருந்த தொலைவு பற்றி அதி 
காரமுள்ள தகவல்கள்‌ வேறுபடுகின்றன. “காண்க எண்ணாகமம்‌ 36:1-9; 27:1-17. 
71 இராஜாக்கள்‌ 22:39; மேலும்‌ காண்க சங்கதம்‌ 45:8; ஆமோஸ்‌ 3:15. “ஆமோஸ்‌ 6:4. 
“அது தந்தத்தைப்‌ போலிருந்த வெள்ளைச்‌ சலவைக்கற்களாக இருந்திருக்கலாம்‌. 
"KJV [மற்றும்‌ தமிழ்‌] வேதாகமத்தில்‌ “பேலியாளின்‌ மக்களாகிய இரண்டுபேரை” 
என்றுள்ளது, இது [எபிரெய வசனத்தின்‌] நேரடியான மொழிபெயர்ப்பாக உள்ளது 
மற்றும்‌ இது, “தகுதியற்றவர்களின்‌ மகன்கள்‌” என்று அர்த்தப்படுகிறது. 

[சம்‌ வசனத்தைக்‌ காணவும்‌. '2இது தேவனுடைய சட்ட மல்ல, ஆனால்‌ அண்மைக்‌ 





கிழக்கு நாடுகளில்‌ இருந்த வழக்கமான சட்டமாகும்‌. “Clyde M. Miller, Living Word மோட்‌ 
mentary on First and Second Kings (Abilene, Tex.: ACU Press 1991), 298. '“பிரசங்கி 8:11. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 


பின்வரும்‌ வார்த்தைகளைக்‌ கொண்ட பெரிய காட்சி அட்டை ஒன்றைத்‌ 
தயாரித்துக்‌ கொள்ளுங்கள்‌: “தேவன்‌, “அதுபோதும்‌!” என்று கூறினார்‌”! அறிமுக 
விவரிப்புகளுடன்‌ இதைப்‌ பயன்படுத்துங்கள்‌; பின்பு ஆகாபுக்கும்‌ யேசபேலுக்கும்‌ 
தேவன்‌ “அது போதும்‌!” என்று கூறியபொழுதான பாடத்தின்‌ உச்சபட்சக்‌ கணம்‌ 
வரும்வரையில்‌ அதைக்‌ கழே வைத்துவிடுங்கள்‌. அவர்களின்‌ மரணத்தைப்‌ பற்றி 
நீங்கள்‌ கூறுகையில்‌ இந்த அட்டையைக்‌ காட்சிக்கு வையுங்கள்‌. பின்பு உங்கள்‌ 
அழைப்பின்‌ பகுதியாக அதைப்‌ பயன்படுத்துங்கள்‌: “தேவனுடைய கிருபையைத்‌ 








தொடர்ந்து புறக்கணிக்காதீர்கள்‌. அவர்‌ உங்களிடத்தில்‌, அது போதுமானது!” ” 
என்று கூறுவகைக்‌ கேட்க விரும்பாதீர்கள்‌. 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 
A. தேவனுடைய அன்பு மற்றும்‌ இரக்கம்‌ ஆகியவற்றின்மீதான 
பாடங்களை நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கிறோம்‌, ஆனால்‌ 


157 


128 


தேவனுடைய நீதி மற்றும்‌ பரிசுத்தம்‌ - பாவத்தை எதிர்‌ 
கொள்ளக்‌ கூடாமை என்ற தேவனுடைய பக்கம்‌ - பற்றியும்‌ 
பிரசங்கியாது, நாம்‌ தேவனுடைய ஆலோசனையில்‌ ஒன்றையும்‌ 
மறைத்துவைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ பிரசங்கிப்பவர்களாக 
இருக்க முடியாது (நடபடிகள்‌ 20:27). எலியாவின்‌ மீதான நமது 
தொடர்‌ பாடங்கள்‌ அந்த வகையான ஒரு பாடத்திற்கு இப்போது 
நம்மைக்‌ கொண்டுவருகின்றன. 
1 இராஜாக்கள்‌ 21ம்‌ அதிகாரத்திற்குச்‌ செல்வதற்கு முன்னர்‌, நாம்‌ 
விளக்கியுரைக்கப்போகும்‌ கொள்கையை நிலைநாட்டுவோமாக: 
1. பழைய ஏற்பாட்டு வசனப்பகுதிகள்‌: நீதிமொழிகள்‌ 29:1; 6:12, 
15 
2. விவரிப்புகள்‌: 
௨. சோதோம்‌ மற்றும்‌ கொமோரா (ஆதியாகமம்‌ 19) 
b. இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா இராஜ்யங்கள்‌ (2 நாளாகமம்‌ 
36) 
௦. பெல்ஷாத்சார்‌ (தானியேல்‌ 5) 
0. ஏரோது அகிரிப்பா (நடபடிகள்‌ 12; காண்க வசனம்‌ 23) 
3. புதிய ஏற்பாட்டு விவரிப்புகள்‌ (ரோமர்‌ 1; எபிரெயர்‌ 6; 
1 யோவான்‌ 5) 


. ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ துன்மார்க்கத்தை நாம்‌ 


கண்டிருக்கிறோம்‌. இப்போதும்‌ நாம்‌, வேதவாக்யெங்களிலேயே 
மிகவும்‌ பழித்துரைக்கத்தக்க செயல்களில்‌ ஒன்றைக்‌ காண்போம்‌ 
மற்றும்‌ தேவன்‌ “அது போதுமானாது!” என்று கூறுவதையும்‌ நாம்‌ 
காண்போம்‌. 


1. நாபோத்துக்கு எதிரான பாவம்‌ (21:1-16) 
A. “இவைகளுக்குப்‌ பின்பு” (வசனம்‌ 1௮) 


1. எலியா பார்வையில்‌ இருந்து மறைந்தபின்பு 
2. ஆகாபுக்கு இஸ்ரவேலும்‌ தங்கள்‌ வழக்கமான 
நடவடிக்கைகளை மீண்டும்‌ தொடர்ந்த பின்பு. 


B. ஆகாப்‌ ஒரு தோட்டத்தை விரும்பினார்‌, மற்றும்‌ நாபோத்‌ அதை 


அவருக்குத்‌ தரவில்லை. 

1. வசனம்‌ 1ஆ: தலைநகரமான சமாரியா யெஸ்ரெயேலில்‌ 
இருந்து தெற்கே முப்பத்து ஐந்து முதல்‌ நாற்பது மைல்கள்‌ 
வரையிலான தூரத்தில்‌ இருந்தது, ஆனால்‌ ஆகாபுக்கு 
யெஸ்ரெயேலில்‌ ஒரு அரண்‌ மனை இருந்தது. 

2. வசனம்‌ 2: ஆகாப்‌ நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தை 
விரும்பினார்‌, ஆனால்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கானான்‌ நாட்டிற்குள்‌ 
வந்தபோது, கோத்திரங்களுக்கும்‌ குடும்பங்களுக்கும்‌ நிலம்‌ 
ஒதுக்கப்பட்டது, அப்படி ஒதுக்கப்பட்ட நிலமானது அந்தந்தக்‌ 
குடும்பத்திற்கு உரியதாக நிலைத்திருக்க வேண்டியதா 
(லேவியராகமம்‌ 25). 

3. வசனம்‌ 3: நாபோத்‌, பாகாலை வணங்காத முழங்கால்களைக்‌ 





கொண்ட ஏழாயிரம்‌ போர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌. 





4. வசனம்‌ 4: ஆகாப்‌ திராட்சத்‌ தோட்டத்தை பெற 
இயலாதபடியால்‌ சிடுசிடுப்பாக இருந்தார்‌. 

5. வசனம்‌ 5: பிரச்சனை என்ன என்று காண்பதற்கு யேசபேல்‌ 
வந்தாள்‌. 

6. வசனம்‌ 6: ஆகாப்‌ தமது “கவலையின்‌ கதையை” கூறினார்‌. 

7. வசனம்‌ 7: யேசபேல்‌ தனது கணவரை ஏளனம்‌ செய்தாள்‌. 
பின்பு “நான்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவனித்துக்‌ கொள்வேன்‌” என்று 
கூறினாள்‌. 

C. அந்தத்‌ தோட்டத்தைப்‌ பெறுவதற்கு அவர்கள்‌, தேவனுடைய 
நியாயப்பிரமாணங்களைப்‌ பிறழ்வுசெய்த ஒரு சூழ்ச்சியை 
வடிவமைக்கனர்‌. 

1. வசனம்‌ 9: 





௨. ஒரு உபவாசம்‌ அறிவிக்கப்பட்டது. பிரமாண எண்‌ 
1: தேவனுடைய கோபத்தைத்‌ தணிப்பதற்காக 





உபவாசத்தை அறிவியுங்கள்‌. 

b. நாபோத்துக்கு “மக்களின்‌ மத்தியில்‌” கனத்திற்குரிய 
இடம்‌ தரப்பட்டது. பிரமாண எண்‌ 2: எல்லா மக்களும்‌ 
உபவாசத்தில்‌ ஈடுபட வேண்டும்‌. 

2. வசனம்‌ 10: 

8. நூபோத்தைப்‌ பற்றி பொய்கூறும்படி பேலியாளின்‌ 
மனிதர்களுக்கு இலஞ்சம்‌ கொடுக்கப்பட்டு இருந்தது. 
நியாயப்பிரமாண எண்‌ 3: இரண்டு அல்லது மூன்று 
சாட்சிகளைக்‌ கொண்டிருங்கள்‌. 

b. அவர்கள்‌ நாபோத்தின்‌ மீது தேவதூஷணக்குற்றம்‌ 
சாட்டினர்‌. நியாயப்பிரமாண எண்‌ 4: தேவதூஷணம்‌ 
மரணதண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது. 
நியாயப்பிரமாண எண்‌ 5: அது கல்லால்‌ எறியப்படும்‌ 
மரணமாக இருக்க வேண்டும்‌. 

D. நாபோத்‌ கொல்லப்பட்டார்‌, மற்றும்‌ யேசபேலும்‌ ஆகாபும்‌ 





மகிழ்ச்சியடைந்தனர்‌. 
1. நாபோத்‌ (குமது வாரிசுகளுடன்‌; காண்க 2 இராஜாக்கள்‌ 9:26) 
கொல்லப்பட்டார்‌. 


2. வசனம்‌ 14: செய்தி யேசபேலுக்கு அனுப்பப்பட்டது. 





3. வசனம்‌ 15: அவள்‌ அதை ஆகாபிடம்‌ கூறினாள்‌. 
4. வசனம்‌ 16 ஆகாப்‌ மீண்டும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. 
11. தேவனுடைய பொறுமையின்‌ எல்லை முடிந்துபோனது (21:17-24, 27-29; 
22:38; 2 இராஜாக்கள்‌ 9:21-36). 
A. எலியா தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறார்‌. 
1. வசனங்கள்‌ 17-19: கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு 
மீண்டும்‌ வந்தது. 
2. வசனங்கள்‌ 20-24: எலியா ஆகாபைக்‌ கண்டு தேவனுடைய 
செய்தியை அறிவித்தார்‌: 
8. நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கிய அதே 


129 


இடத்தில்‌ ஆகாபின்‌ இரத்தத்தை நக்கும்‌ காண்க வசனம்‌ 
19). 

b. நாய்கள்‌ யெஸ்ரயேலில்‌ யேசபேலைக்‌ தின்னும்‌ (வசனம்‌ 
23). 

௦. யேகூ உட்பட மற்ற மனிதர்களும்‌ அங்கிருந்தனர்‌ 
(2 இராஜாக்கள்‌ 9:25). இந்தக்‌ காட்சியும்‌ செய்தியும்‌ 
யேகூவின்‌ மனதில்‌ அளிக்க இயலாதபடி பதிந்தன. 

3. வசனங்கள்‌ 27-29: திகைப்பு! ஆகாப்‌ பயமடைந்து 
தம்மைத்‌ தாழ்த்தினார்‌, பல ஆண்டுகளுக்கு தண்டணை 
குள்ளிப்போடப்பட்டதை ஆதாயப்படுத்திக்கொண்டார்‌. 

B. துரதிர்ஷ்டவசமாக, ஆகாபின்‌ மனந்திரும்பதல்‌ குறுகிய காலமே 
வாழ்ந்திருந்தது. ஆகாபுக்கு ஒன்றும்‌ நடக்கவில்லை, அவர்‌ தமது 
பழைய வழிகளுக்குத்‌ திரும்பினார்‌ (காண்க பிரசங்கி 8:11). 

C. தேவனுடைய அச்சுறுத்தும்‌ வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேற்றப்பட்டன. 

1. ஆகாப்‌ (1 இராஜாக்கள்‌ 22) 

௨. ஆகாப்‌ வேஷம்மாறி யுத்தத்திற்குச்‌ சென்றார்‌. பெயரற்ற 
குறிபார்க்காத ஒரு வீரனுடைய அம்பானது ஆகாபின்‌ 
இராணுவ உடையின்‌ சந்திற்குள்‌ பாய்ந்தது. 

b. வசனம்‌ 38: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சய 
மானவை. 

2. யேசபேல்‌ (2 இராஜாக்கள்‌ 9) 

௨. இருபது ஆண்டுகள்‌ கடந்து சென்றன. எலியாவுக்குப்‌ 
பதிலாக எலிசா வந்தார்‌. ஆகாபின்‌ மகனான யோராம்‌ 
அரியணையில்‌ இருந்தார்‌, மற்றும்‌ யேசபேல்‌ தேவபக்தி 
யற்ற மகாராணியாக இருந்தாள்‌. ஆகாப்‌ மற்றும்‌ 
யேசபேல்‌ ஆகியோரின்‌ வரலாற்றின்‌ முடிவிற்கான 
வேளை வந்தது. 

b. 2 இராஜாக்கள்‌ 9:21, 25, 26, 30-36 ஆதிய வசனங்களை 
வாசிக்கவும்‌. என்ன ஒரு கவலைமிக்க, கவலைமிக்க 
வரலாறு! 





முடிவுரை 
A. இந்த வரலாற்றில்‌ இருந்து நாம்‌ பின்வருபவற்றைக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகிறார்‌: 

1. தேவனுடைய பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டு - அது 
எப்போது வரும்‌ என்று எவரும்‌ அறிய முடியாது. 

2. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சயமானவை - அவற்றை 
எவராலும்‌ மாற்ற முடியாது. 

3. தேவனுடைய அறிவித்தல்கள்‌ இரக்கத்தை 
உள்ளடக்கியிருக்ன்றன - எவரொருவரும்‌ அதை மறுக்கக்‌ 
கூடாது. 

B. தேவன்‌ இரக்கத்தின்‌ தேவனாகதஓம்‌ நீதியின்‌ தேவனாகஷ£ம்‌ 
இருக்கிறார்‌ என்பதை நாம்‌ ஒருக்காலும்‌ மறவாதிருப்போமாக. 


160 


10 


“சத்தியத்தைத்‌ தவிர வேறு 
எதுவுமில்லை” 


(1 இராகாக்கள்‌ 22) 


ஒரு சில விஷயங்களே சத்தியத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக முக்கியமான 
வைகளாக உள்ளன. இயேசு, “சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை 
விடுதலையாக்கும்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 8:32). ஞானியான மனிதர்‌, 
“சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே” என்று கூறினார்‌ (நீதிமொழிகள்‌ 
23:23). சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கு, ஏற்ற காலத்தில்‌ நாம்‌ அதற்குரிய 
விலையைச்‌ செலுத்தி நமது சக்தியைப்‌ பயன்படுத்தவும்‌ வேண்டும்‌; நாம்‌ அதைக்‌ 
கொண்டிருக்கும்போது என்னவானாலும்‌ சரி நாம்‌ அதைப்‌ பற்றிக்கொண்டிருக்க 
வேண்டும்‌! 

இந்தப்‌ பாடத்தில்‌ நாம்‌, பொதுவான சத்தியம்‌ என்பது முக்கியமாக 
இருந்தாலும்‌, அதைப்‌ பற்றி அக்கறை கொள்வதில்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக, 
தேவனிடத்தில்‌ இருந்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தைப்‌ பற்றி அக்கறை 
கொள்பவர்களாக இருக்கிறோம்‌. இயேசு தமது பிதாவினிடத்தில்‌ “உம்முடைய 
வசனமே சத்தியம்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 17:17). தாவீது “நீரே தேவன்‌; 
உம்முடைய வார்த்தைகள்‌ சத்தியம்‌” என்று ஜெபித்தார்‌ (2 சாமுவேல்‌ 7:28). 
சங்கீதம்‌ 119ல்‌ அதன்‌ எழுத்தாளர்‌, தேவனுடைய வசனம்‌ சத்தியம்‌ என்று 
வலியுறுத்தினார்‌: “உம்முடைய வேகம்‌ சத்தியம்‌ ... உமது கற்பனைகளெல்லாம்‌ 
உண்மை ... உம்முடைய வசனம்‌ சமூலமும்‌ சத்தியம்‌” (வசனங்கள்‌ 142, 151, 160). 

நாம்‌ சத்தியத்தை அறிந்து நம்மை விடுவித்துக்‌ கொள்ளும்படிக்குத்‌ 
தேவன்‌ வேதாகமத்தில்‌ தமது சித்தத்தை நமக்குக்‌ கொடுத்துள்ளார்‌: 
அவர்‌ தம்மைப்பற்றியும்‌ தமது குமாரனைப்பற்றியுமான சத்தியத்தையும்‌, 
மனிதனைப்பற்றியும்‌ பாவத்தைப்பற்றியுமான சத்தியத்தையும்‌, இரட்சிப்பு 
மற்றும்‌ கிறிஸ்தவ வாழ்வு பற்றிய சத்தியத்தையும்‌, பரலோகம்‌ மற்றும்‌ நரகம்‌ 
ஆகியவற்றின்‌ சத்தியத்தையும்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ளார்‌. நாம்‌, வேதாகமங்கள்‌ 
நிரம்பிய ஒரு நாட்டில்‌ வாழ்வதால்‌, “சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கான 
வாய்ப்பை நாங்கள்‌ பெற்றிருக்கவில்லை” என்று கூறுவதன்மூலம்‌ நமது 
செய்கைகளுக்குச்‌ சாக்குப்போக்கு கூற இயலாது. 

கேள்வி பின்வருமாறு: சத்தியத்தைக்‌ கொண்டு நாம்‌ என்ன செய்வோம்‌? 
சத்தியத்தைக்‌ கொண்டு நாம்‌ நூற்றுக்கணக்கான விஷயங்களைச்‌ செய்யமுடியும்‌. 
நாம்‌ அதை நாடமுடியும்‌ (எரேமியா 5:1). நாம்‌ அதை விசுவாசித்து அறிய முடியும்‌ 
(1 தீமோத்தேயு 4:3). நாம்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிய முடியும்‌ (1 பேதுரு 1:22). நாம்‌ 
அதைப்‌ பேச முடியும்‌ (சகரியா 8:16; எபேசியர்‌ 4:15). நாம்‌ அதில்‌ நடக்க முடியும்‌ 
(1 இராஜாக்கள்‌ 2:4; 3:6; சங்கதம்‌ 86:11). நாம்‌ அதை நடைமுறைப்படுத்த 














161 


முடியும்‌ (யோவான்‌ 3:21; 1 யோவான்‌ 1:6). நாம்‌ அதைத்‌ தாங்க முடியும்‌ (1 
தீமோத்தேயும்‌ 3:15). 

இன்னொரு புறத்தில்‌, நாம்‌ சத்தியத்தை மறைத்து வைக்கக்‌ கூடும்‌ (சங்கீதம்‌ 
40:10). நாம்‌ அதை அமுக்கிவைக்கக்‌ கூடும்‌ (ரோமர்‌ 1:18). நாம்‌ ஒரு பொய்க்காக 
அதைப்பண்டமாற்று செய்யக்கூடும்‌ (ரோமர்‌ 1:25). நாம்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிய 
மறுக்கக்கூடும்‌ (ரோமர்‌ 1:28; கலாத்தியர்‌ 2:17). நாம்‌ அதை எதிர்த்து நிற்கக்கூடும்‌ 
(2 $மோக்கதேயும்‌ 3:8). நாம்‌ அதிலிருந்து புறம்பே திரும்பக்கூடும்‌ (2 தீமோத்தேயு 
4:4; இத்து 1:4). 

1 இராஜாக்கள்‌ 22ம்‌ அதிகாரம்‌, சத்தியத்தை ஆகாப்‌ மறுதலித்த விஷயம்‌ 
அவரை எப்படிப்‌ பிடித்தது என்று காண்பிக்கிறது. இருப்பினும்‌, நாம்‌ அந்த 
உச்சபட்சக்‌ கணத்திற்குள்‌ செல்வதற்கு முன்னர்‌, சத்தியம்‌ பயன்படுத்தப்பட்டதை, 
குவறாகப்‌ பயன்படுத்தப்பட்டதை, தாறுமாறாகப்‌ பயன்படுத்தப்பட்டதை நாம்‌ 
காண்போம்‌. வேதாகமத்தைப்பற்றிய நமது எண்ணப்போக்கு மற்றும்‌ சத்தி 
யத்தைப்‌ புறக்கணித்தல்‌ மற்றும்‌ மறுதலித்தல்‌ ஆகியவற்றின்‌ விளைவுகள்‌ பற்றிய 
வல்லமை நிறைந்த பாடங்கள்‌ இந்த அதிகாரத்தில்‌ காணப்படுகின்றன. 

16ம்‌ வசனத்தில்‌ ஒரு ஆச்சரியமான உணர்ச்சி வெளிப்பாடு 
காணப்படுகிறது: “நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்ைமல்‌ 
வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ சொல்லாதபடிக்கு, நான்‌ எத்தனைதரம்‌ 
உன்னை ஆணையிடுவிக்கவேண்டும்‌” (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 
துரதிர்ஷ்ட வசமாக, இந்த வார்த்தைகள்‌ சத்தியத்துடன்‌ விளையாட்டுகளை 








விளையாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதரால்‌ பேசப்பட்டவையாக இருந்தன. 


நாம்‌ சத்தியத்துடன்‌ விளையாட்டுகளை 
விளையாடக்கூடும்‌ (22:1-17) 

“நீங்கள்‌ சத்தியத்தை விரும்புகிறீர்களா?”?” என்று நம்மிடத்தில்‌ 
கேட்கப்பட்டால்‌, நம்மில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌, “ஆம்‌!” என்று 
வலிவார்ந்த வகையில்‌ பதில்‌ அளிப்போம்‌. இருப்பினும்‌, நாம்‌ சத்தியத்திற்காக 
அந்த அளவுக்கு ஆவல்‌ உள்ளவர்களாக இராதிருக்கலாம்‌. எரிக்‌ பெர்ன்‌ என்பவர்‌, 
மக்கள்‌ விணையாடும்‌ விளையாட்டுகள்‌ என்ற பெயரில்‌ 1964ல்‌ ஒரு புத்தகத்தை 
எழுதினார்‌, அது மனித உறவுகளின்‌ மனோதத்துவம்‌ மீதான ஒரு புத்தகமாகும்‌. 
மக்கள்‌ சத்தியத்துடன்‌ விளையாட்டுகளை விளையாடுகின்றனர்‌. 22ம்‌ அதிகாரத்‌ 
இன்‌ முதல்‌ பகுதி, மக்கள்‌ விளையாடும்‌ விளையாட்டுகளின்‌ உதாரணங்களால்‌ 
பொதியப்பட்டுள்ளது. 


“உடன்பாட்டு” விளையாட்டு 
தேவபக்தியுள்ள ஒரு அரசர்‌ “உடன்பாட்டு” விளையாட்டை 
விளையாண்டார்‌. 


சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ மூன்று வருஷம்‌ யுத்தமில்லாதிருந்தது. 
மூன்றாம்‌ வருஷத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினிடத்திற்குப்‌ போயிருக்கும்போது (வசனங்கள்‌ 1, 2). 
இது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. பதிவேட்டில்‌ உள்ள விபரப்படி, 


162 


இதுவே யூதாவின்‌ அரசர்‌ ஒருவார்‌ இஸ்ரவேலின்‌ அரசரை யுத்தகளம்‌ தவிர 
வேறொரு இடத்தில்‌ சந்திக்கும்‌ முதல்‌ முறையாக இருந்தது.! யோசபாத்‌ 
ஆகாபைச்‌ சந்திக்கச்‌ சென்றதற்கான எல்லாக்‌ காரணங்களையும்‌ நாம்‌ அறிய 
இயலாது, ஆனால்‌ நாளாகமத்தின்‌ எழுத்தாளர்‌? இந்தப்‌ பயணத்தைப்‌ பல 
ஆண்டுகளுக்கு முன்னதாக நடை பெற்றிருந்த ஒரு நிகழ்ச்சியுடன்‌ பிணைத்தார்‌: 
“யோசபாத்துக்கு ... அவன்‌ ஆகாபோடே சம்பந்தங்‌'கலந்து” (2 நாளாகமம்‌ 
18:1). ஒன்பது அல்லது அதற்குச்‌ சற்றேறக்குறையலான ஆண்டுகளுக்கு முன்பு, 
யோசபாத்தின்‌ மகனான யோராம்‌, ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோரின்‌ 
மகளான அத்தாலியாளைக்‌ திருமணம்‌ செய்திருந்தார்‌. 

1 இராஜாக்கள்‌ 22ம்‌ அதிகாரத்தின்‌ பிற்பகுதியில்‌, யோசபாத்தினுடைய 
வாழ்க்கையின்‌ குறைபாடுகள்‌ பட்டியலிடப்படுகையில்‌, அவர்‌ “இஸ்ரவேலின்‌ 
ராஜாவோடே சமாதானமாயிருந்தார்‌” என்பது திறவுகோல்போன்ற ஒரு 
விஷயமாக உள்ளது (வசனம்‌ 44). யோசபாத்‌ பூரணப்பட்ட வராக இருக்க 
வில்லை, ஆனால்‌ அவர்‌ யூதா இராஜ்யத்தின்‌ சிறப்பான அரசர்களில்‌ ஒருவராக 
இருந்தார்‌. “அவன்‌ தன்‌ தகப்பனாயெ ஆசாவின்‌ வழிகளிலெல்லாம்‌ நடந்தான்‌; 
அவன்‌ அதை விட்டு விலகாமல்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானகைச்‌ 
செய்தான்‌” (வசனம்‌ 438). யோசபாத்தின்‌ தேவபக்தியுள்ள வாழ்விற்கு நேர்‌ 
மாறாக, ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ இராஜ்யத்தின்‌ மிகவும்‌ தேவபக்கியற்ற அரசர்களில்‌ 
ஒருவராக இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:33). யோசபாத்‌, சமாதானமே மிகவும்‌ 
முக்கியமானது என்று நம்பி இருப்பார்‌ என்பது உறுதி, எனவே அவர்‌ தமது 
மகனுக்கும்‌ ஆகாபின்‌ மகளுக்கும்‌ இடையில்‌ திருமணத்தை ஒப்புக்கொண்டார்‌. 








அவர்‌ ஆகாபுடன்‌ உடன்படிக்கையும்‌ செய்துகொண்டார்‌. 

யோசபாத்தின்‌ நோக்கங்கள்‌ உயர்வானவை என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 
சமாதானம்‌ என்பது பரஸ்பரம்‌ பயனுள்ளதாக இருக்கும்‌ என்றும்‌ காலம்‌ 
கடக்கும்போது இஸ்ரவேல்‌ தனது தேவபக்தியற்ற வழிகளைக்‌ கைவிடும்‌ வகையில்‌ 
தாம்‌ அதன்மீது செல்வாக்குச்‌ செலுக்க முடியும்‌ என்றும்‌ அவர்‌ நினைத்திருக்கலாம்‌. 
இருப்பினும்‌ அவர்‌ செய்தது கொள்கையில்‌ தவறானதாகவும்‌, நடைமுறையில்‌ 
அழிவுக்குரியதாகவும்‌ இருந்தது,” மற்றும்‌ அது தனது விளைவுகளில்‌ ஏறக்குறைய 
சாவுக்கேதுவானதாக இருந்தது.” சமாதானம்‌ விரும்பப்படத்‌ தக்கதாவே 
உள்ளது,” ஆனால்‌ அது ஒருக்காலும்‌ சத்தியத்தைச்‌ சமரசம்‌ செய்துகொள்ளுதல்‌ 
என்ற விலை கொடுத்துப்‌ பெறப்படுவதாக இருக்கக்கூடாது. ஞானியான 
மனிதர்‌, “சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே” என்று கூறினார்‌ நீதிமொழிகள்‌ 
23:23). சமாதானத்திற்காகச்‌ சத்தியத்தை ஒருக்காலும்‌ விற்றுப்போடாகீர்கள்‌; 
அது மிகவும்‌ உயர்ந்த விலையாக உள்ளது. 

யோசபாத்‌ சமாரியாவை வந்தடைந்தபோது, அவருக்கு ஆகாப்‌ ஒரு 
பெரிய விருந்தளித்தார்‌. “ஆகாப்‌ அவனுக்கு ... அநேகம்‌ ஆடுமாடுகளை 
அடிப்பித்தான்‌” (2 நாளாகமம்‌ 18:2). விருந்தின்‌ மத்தியில்‌ ஆகாப்‌, யோர்தான்‌ 
நதிக்கு அப்புறத்தில்‌ உள்ள ஒரு நகரத்தைப்‌ பற்றித்‌ தற்செயலாகப்‌ பேசத்‌ 
தொடங்கினார்‌: “கலேயாத்திலுள்ள ராமோத்‌ நம்முடையதென்று அறியீர்களா? 
நாம்‌ அதை சீரியா ராஜாவின்‌ கையிலிருந்து பிடித்துக்கொள்ளாமல்‌, சும்மா 
யிருப்பானேன்‌” என்றான்‌ (வசனம்‌ 3). ஆகாப்‌, யோசபாத்தின்‌ பிரயோஜனத்‌ 





இதற்காகப்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ “தமது ஊழியக்காரரிடத்தில்‌” 
பேசினார்‌. அவர்‌ ஒரு விளையாட்டை விளையாடிக்கொண்டிருந்தார்‌. 


163 


“ராமோத்‌ - தீலேயாத்‌” என்பது கீலேயாத்திலுள்ள ராமோக்‌ என்று 
அர்த்தப்படுகிறது. கீலேயாத்‌ என்பது யோர்தானின்‌ கிழக்கில்‌ இருந்த 
பண்படாத இராமப்பகுதியாகும்‌, அது எலியாவின்‌ சொந்த ஊராக இருந்தது." 
கீலேயாத்திலுள்ள ராமோத்‌ என்பது மதில்சூழ்ந்த ஒரு நகரமாக, பாதுகாப்புக்‌ 
கோட்டையுள்ள இடமாக இருந்தது. அது யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ 
இருந்து இஸ்ரவேல்‌ நாட்டிற்குள்‌ அணுகிவருவதைக்‌ கண்காணிக்க ஏதுவான 
உயரமான இடத்தில்‌ வியூகத்துவமாக அமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும்‌ 
இப்போது அது சீரியாவின்‌ படைகளால்‌ கட்டுப்படுத்தப்பட்டதாகவும்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ தொடர்ந்து அச்சுறுத்துலை முன்வைப்பதாகவும்‌ இருந்தது. 
தற்செயலாக, சீரியாவின்‌ அரசனான பெனாதாத்‌ தனது “சகோதரன்‌” ஆகாபுக்கு 








தான்‌ கொடுத்த வார்த்தையைக்‌ காத்துக்கொண்டிருக்கவில்லை என்று 
1 இராஜாக்கள்‌ 20:34ம்‌ வசனமானது, கூறுகிறது. 

பின்பு ஆகாப்‌ யோசபாத்திடம்‌ நேரடியாகப்‌ பேசினார்‌: கலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்மேல்‌ யுத்தம்பண்ண என்னோடே கூட வருகீறீரா? யோசபாத்‌ 
தயக்கம்‌ காட்டவில்லை என்பது உறுதி: “நான்தான்‌ நீர்‌, என்னுடைய ஜனங்கள்‌ 
உம்முடைய ஜனங்கள்‌, என்னுடைய குதிரைகள்‌ உம்முடைய குதிரைகள்‌” 
(1 இராஜாக்கள்‌ 22:4). இது, “நாம்‌ ஒன்றாக யுத்தத்திற்குச்‌ செல்வோம்‌” 
என்று கூறுவதற்கான மெக்கத்திய தேசத்துப்‌ பழக்கமாக/ வழியாக இருந்தது. 
நாளாகமத்தில்‌ இவ்விடத்தில்‌, “உம்மோடேகூட யுத்தத்திற்கு வருகிறேன்‌” 
என்பது கூட்டப்பட்டுள்ளது (2 நாளாகமம்‌ 18:3). 

யோசபாத்‌ ஆகாபுடன்‌ யுத்தத்திற்குச்‌ செல்ல உடனே சம்மதித்தது 
ஏன்‌? ஒருவேளை அது யூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ இடையில்‌ இன்னும்‌ 
ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான முயற்சியாக இருந்திருக்கலாம்‌. ஒருவேளை 
அது, சீரியா நாட்டினர்‌ கலேயாத்திலுள்ள ராமோத்தில்‌ இருந்தது என்பது 
யூதாவுக்கும்‌ ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது என்பதால்‌ இருக்கலாம்‌, ஏனெனில்‌ 
கீலேயாத்தில்‌ உள்ள ராமோத்‌ என்பது எருசலேமில்‌ இருந்து நாற்பது மைல்கள்‌ 
தொலைவிலேயே இருந்தது. ஒருவேளை இது ஆகாப்‌ ஒரு நல்ல வியாபாரியாக 
இருந்ததால்‌ நடைபெற்றிருக்கலாம்‌. 2 நாளாகமம்‌ 18ம்‌ அதிகாரம்‌, “ஆகாப்‌, 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான்‌” என்று கூறுகிறது 
(வசனம்‌ 2; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). காரணம்‌ எதுவாக இருந்தாலும்‌, 
தேவன்‌ இதில்‌ பிரியப்படவில்லை. யோசபாத்‌ யுத்தத்திற்குப்‌ பின்பு வீடு 
திரும்பியபோது, அவர்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவரால்‌ சந்திக்கப்பட்டார்‌: 





அப்பொழுது அனானியின்‌ குமாரனாகிய யெகூ என்னும்‌ ஞான 
திருஷ்டிக்காரன்‌ புறப்பட்டு, அவனைச்‌ சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை 
நோக்கி: துன்மார்க்கனுக்குத்‌ துணைநின்று, கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களை 
நீர்‌ சிநேகிக்கலாமா? இதினிமித்தம்‌ கர்த்தருடைய கடுங்கோபம்‌ உம்மேல்‌ 
வர இருந்தது (2 நாளாகமம்‌ 19:2). 


தேவனைப்‌ பின்பற்றத்‌ தங்களை ஒப்புக்கொடுத்தவர்களின்‌ நோக்கம்‌ 
எவ்வளவு “நல்லதாக” இருந்தாலும்‌, அவர்கள்‌ பொல்லாங்குடன்‌ சமரசம்‌ 
செய்துகொள்ளுவதைக்‌ குறித்துத்‌ தேவன்‌ ஒருக்காலும்‌ மகிழ்வடைவது இல்லை. 
நாம்‌ பொல்லாங்குடன்‌ சமரசம்‌ செய்யத்‌ தொடங்கும்போது, அது உடனேயே 


164 


பெரியதாக உருவெடுக்கத்துவங்குகிறது. யோசபாத்‌ சமாதானத்திற்காகக்‌ 
கைநீட்டுதல்‌ என்பதைக்‌ கொண்டு தொடங்கினார்‌; இப்போது அவர்‌ யுத்தத்தில்‌ 
தமது உயிரையே பணயம்‌ வைப்பவராக இருப்பார்‌. 


“அவர்கள்‌ - கேள்விப்பட - விரும்புவதை - அவர்களுக்குக்‌ - கூறுதல்‌” என்ற 
விளையாட்டு 

கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌, “அவர்கள்‌ கேள்விப்பட விரும்புவதை அவர்களுக்குக்‌ 
கூறுதல்‌” என்ற விளையாட்டை விளையாண்டர்கள்‌. “பின்னும்‌ யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு 
விசாரித்து அறியும்‌ என்றான்‌” (வசனம்‌ 5). “நான்‌ உண்மையாக யுத்தத்திற்குச்‌ 
செல்வதற்கு முன்னர்‌ யெகோவாவிடம்‌ கேட்டு விசாரிப்போமாக.” நாம்‌ 
ஒரு மும்முரமான முடிவை மேற்கொள்ள வேண்டியுள்ள வேளை எதிலும்‌, 
நாம்‌ முதலில்‌ கர்த்தரிடமாகச்‌ செல்ல வேண்டும்‌ முற்றும்‌ அவரது பதிலை 
ஏற்றுக்கொள்ள மனவிருப்பமாக இருக்க வேண்டும்‌. 

“அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா ஏறக்குறைய நானூறு தீர்க்ககரிசிகளைக்‌ 
கூடி வரச்செய்து” (வசனம்‌ 6௮). இந்த நானூறு கர்க்கதரிசிகளும்‌ யெகோவாவின்‌ 
தூர்க்கதரிசிகள்‌ என்று அழைக்கப்படுவது இல்லை. ஒரு இடத்தில்‌ அவர்கள்‌ 
யெகோவாவின்‌ நாமத்தை உச்சாடனம்‌ செய்தனர்‌ (வசனங்கள்‌ 11, 12, 24), 
ஆனால்‌ அவர்களை, யெகோவாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பதற்கு மாறாக, 
ஆகாபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்று ஒரு உண்மையான தீர்க்கதரிசி குறிப்பிட்டார்‌ 
(வசனங்கள்‌ 22, 23). அவர்கள்‌ யாராக இருந்தனர்‌ என்று நாம்‌ நிச்சயமாக அறிவ 
தில்லை. ஒருவேளை ஆகாப்‌, எலியா கொன்றிருந்த பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
450 பேர்களுக்குப்‌ பதிலாக இவர்களை வைத்திருக்கலாம்‌. ஒருவேளை இவர்கள்‌ 
கொல்லப்பட்டிராத ஆஷெராவின்‌ நானூறு தீர்க்ககரிசிகளாக இருந்திருக்கலாம்‌. '* 
ஒரு விஷயம்‌ தெளிவாக உள்ளது: இவர்கள்‌, ஆகாப்‌ தாம்‌ கேள்விப்பட 
விரும்பியதைக்‌ கூறும்படி ஆகாபினால்‌ தக்கவைத்துக்‌ கொள்ளப்பட்டிருந்த 
அரண்மனைத்‌ கீர்க்கதரிசிகளாக இருந்தனர்‌. 

அவர்களிடத்தில்‌ ஆகாப்‌, “நான்‌ கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகலாமா, போகலாகாதா” என்று கேட்டார்‌. அதற்கு 
அவர்கள்‌, “போம்‌, ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌” 
என்றனர்‌ (வசனம்‌ 6ஆ). அவர்கள்‌, உண்மையான தீர்க்கதரிசிகள்‌ செய்யக்‌ 
கவனமாக இருந்ததான, “யெகோவாவின்‌ நாமத்தில்‌” என்று கூறவில்லை. '* 
அவர்கள்‌ யெகோவாவை பற்றிக்‌ குறிப்பிடவே இல்லை. இவ்வசனத்தில்‌ உள்ள 
“ஆண்டவர்‌” என்ற வார்த்தை, பாகாலையும்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்பட்ட 
தோனி என்ற எபிரெய வார்த்தையில்‌ இருந்து வந்துள்ளது. '” 

உண்மையில்‌, அந்த நானூறு தீர்க்கதரிசிகளால்‌ தரப்பட்ட முழுப்‌ 
பதிலும்‌ குழப்பமானதாக இருந்தது. “போம்‌, ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌.” எந்த “ஆண்டவர்‌”? யெகோவா தேவனா அல்லது பாகாலா? 
எந்த “இராஜா”? இஸ்ரவேலின்‌ இராஜாவா அல்லது சீரியாவின்‌ இராஜாவா? 
அதை [“11” என்ற இவ்வார்த்தை தமிழ்‌ வேதாகமத்தில்‌ இவ்விடத்தில்‌ காணப்படுவ 
தில்லை] என்பது எதை அர்த்தப்படுத்திற்று? அது எதை வேண்டுமென்‌ 
றாலும்‌ அர்த்தப்படுத்தக்கூடும்‌,'* அது ஆகாப்‌ பெனாதாத்தின்‌ கைகைளில்‌ 
கொடுக்கப்பட்டார்‌ என்ற வகையில்‌, ஆகாபைக்‌ கூட அர்த்தப்படுத்தக்‌ கூடும்‌. 














165 


(இந்தத்‌ தீர்க்ககரிசிகளின்‌ செய்தியானது, தெளிவற்ற முன்னுரைத்தல்கள்‌ 
ஏறக்குறைய எதை வேண்டுமென்றாலும்‌ அர்த்தப்படுத்தும்‌ வகையில்‌ குறிப்புச்‌ 
செய்திகளைச்‌ சித்தரித்த “மனோகத்துவக்காரர்களின்‌ தீர்க்ககரிசனங்கள்‌” 
போன்றதாக இருந்தது.) 

அவர்களின்‌ தெளிவற்ற பதிலினால்‌ யோசபாத்‌ திருப்தியடையாமற்‌ 
போனது பற்றி நாம்‌ திகைப்படை வதில்லை. “பின்பு யோசபாத்‌: நாம்‌ விசாரித்து 
அறிகிறதற்கு இவர்களையல்லாமல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும்‌ 
இங்கே இல்லையா என்று கேட்டான்‌” (வசனம்‌ 7). உங்கள்‌ வேதாகமத்தை 
ஆய்வுசெய்யுங்கள்‌; “கர்த்தருடைய” என்ற வார்த்தையை இவ்விடத்தில்‌ நீங்கள்‌ 
பெரிய எழுத்துக்களில்‌ [LORD] காணவேண்டும்‌, இது தேவனுடைய பரிசுத்த 
மான நாமமான யெகோவா என்பதைக்‌ குறிக்க நிற்கிறது என்று காண்பிக்கும்‌. 
யோசபாத்‌, “என்ன நடக்கப்போகிறது என்று தேவனுடைய உண்மையான ஒரு 
தர்க்கதரிசியிடத்தில்‌ கேட்க நான்‌ விரும்புகிறேன்‌” என்று கூறினார்‌. 





“அது - என்னுடன்‌ - ஒத்துப்போகும்‌ - வரையிலும்‌ - நான்‌ - அந்த - சத்தியத்தை 
- விரும்புகிறேன்‌” என்ற விளையாட்டு 

தேவபக்தியற்ற அரசர்‌ “அது என்னுடன்‌ ஒத்துப்போகும்‌ வரையிலும்‌ நான்‌ 
அந்த சத்தியத்தை விரும்புகிறேன்‌” என்ற விளையாட்டை விளையாண்டார்‌. 
ஆகாப்‌ யோசபாத்துக்கு அளித்த பதிலில்‌ தமது பண்பைப்பற்றி அதிகமானவற்றை 
வெளிப்படுத்தினார்‌: “கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின்‌ குமா 
ரனாடிய மிகாயா என்னும்‌ இன்னும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌; ஆனாலும்‌ நான்‌ 
அவனைப்‌ பகைக்கிறேன்‌; அவன்‌ என்னைக்குறித்து நன்மையாக அல்ல, இமை 
யாகவே தீர்க்ககரிசனஞ்சொல்லுகிறவன்‌” (வசனம்‌ 8௮). 

இவ்வசனப்‌ பகுதியானது பல விஷயங்களை நமக்குக்‌ கூறுகிறது: 

முதலாவது, இன்னொரு தீர்க்கரிசியான மிகாயா,!” ஆகாபைப்‌ பல 
சந்தர்ப்பங்களில்‌ எதிர்‌ கொண்டிருந்தார்‌. “மிகாயா” என்றால்‌ “யெகோவாவுக்கு 





ஒப்பானவர்‌ யார்‌?” என்று அர்த்தப்படுகிறது. ஒருவேளை அவர்‌, கார்மேல்‌ 
மலையின்மீது எலியாவின்‌ தைரியத்தினால்‌ செயலாற்றத்‌ தூண்டப்பட்டிருந்த 
இன்னொரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம்‌. யூதப்பாரம்பரியத்தின்படி, 
அவர்‌ ஆகாபுக்கு அறைகூவல்‌ விடுக்க 1 இராஜாக்கள்‌ 20ல்‌ வேஷம்மாறி வந்த 
தீர்க்கதரிசியாக இருந்தார்‌. 

இரண்டாவது, சத்தியம்‌ என்பது எப்போதுமே மகிழ்வானதாக இருப்ப 
தில்லை. சத்தியம்‌ என்பது எப்போதுமே தமக்கு “நல்ல செய்தியாக?” 
இருக்க வேண்டும்‌ என்று ஆகாப்‌ நினைத்தார்‌. இருப்பினும்‌ சத்தியம்‌ 
என்பது எப்போதுமே “நல்லதாக” இருப்பதில்லை; அது சிலவேளைகளில்‌ 
“பொல்லாங்கானதாக” (மிகவும்‌ மோசமானதாக) உள்ளது. ஒரு பழைய 
கூற்றானது, “சத்தியம்‌ புண்படுத்துறெது” என்று கூறுகிறது. சத்தியமானது 
சிலவேளைகளில்‌ குணமாக்குநறெதென்றாலும்‌, இந்தக்‌ கூற்றானது, நாம்‌ இதைக்‌ 
கேள்விப்படும்போது சம்மதியாகத்‌ தலையை அசைக்கப்போதுமான அளவுக்கு, 
அடிக்கடி மிகச்சரியானதாக உள்ளது. 

அபிலைன்‌ கிறிஸ்தவப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ முகவர்‌ ஃப்ரெட்‌ 
பார்ட்டன்‌ என்பவரின்‌ கீழாக நான்‌, பிரசங்கித்தல்‌ பற்றிய ஒரு பாடத்தைப்‌ 
படித்துக்கொண்டி ருந்தேன்‌. அதில்‌ முகல்பருவம்‌, பிரசங்கங்களைத்‌ தயாரித்தல்‌ 


166 


பற்றியதாகும்‌; நான்‌ அதில்‌ “A” கிரேடில்‌ [முதல்‌ வகுப்பில்‌] தேர்ச்சி அடைந்தேன்‌. 
அடுத்த பருவம்‌ எடுத்துரைத்தல்‌ பற்றியதாக இருந்தது. நான்‌ எனது வாழ்நாள்‌ 
முழுவதிலும்‌ பேச்சுப்‌ போட்டிகளில்‌ வெற்றிபெற்றிருந்தபடியாலும்‌, பல 
ஆண்டுகளாகப்‌ பிரசங்கித்து இருந்தபடி யாலும்‌, அது எனது பலத்த இடம்‌ என்று 
நான்‌ நினைத்தேன்‌; அந்தப்‌ படிப்பில்‌ எனக்கு ஒரு “A+” கடைக்கும்‌ என்று நான்‌ 





எதிர்பார்த்தேன்‌. [ஆனால்‌]நான்‌ அதின்‌ தொடக்ககால முயற்சிகளில்‌ ஒரு “0” 
கிரேடைப்‌ பெற்றபோது நான்‌ எவ்வளவு கோபம்‌ அடைந்தேன்‌ என்று என்னால்‌ 
நினைவுகூர முடிகிறது. நான்‌ பேசுவதற்கு முன்னர்‌ அவரிடத்தில்‌ கையளித்தி 
ருந்த வரைகுறிப்பு விமர்சனத்தால்‌ மூடப்பட்டி ருந்தது, அதில்‌ பெரும்பான்மை 
யானது நடைப்பாங்குகள்‌ பற்றியதாக இருந்தது. நான்‌ வெளியே வந்த 
உடனேயே, அந்தக்‌ குறிப்புத்‌ தாள்களைக்‌ கோபத்துடன்‌ சிறுதுண்டுகளாகக்‌ 
கிழித்து காற்றில்‌ பறக்கவிட்டேன்‌, முகவர்‌ பார்ட்டன்‌ என்னிடத்தில்‌, “நல்லது” 
என்று கூறவேண்டும்‌ என்று நான்‌ விரும்பியிருந்தேன்‌; அதற்குப்‌ பதிலாக அவர்‌ 
என்னிடத்தில்‌ உண்மையைக்‌ கூறினார்‌. முடிவில்‌, உண்மை கூறப்பட்டிருந்த 
விஷயம்‌ எனக்கு நன்மையைச்‌ செய்தது, பேசுவதில்‌ நான்‌ வளர்த்துக்‌ 
கொண்டிருந்த தீய பழக்கங்களில்‌ இருந்து நான்‌ படிப்படியாக விலகினேன்‌. 
இருப்பினும்‌ அந்த வேளையில்‌ நான்‌ அதை விரும்பவில்லை! 

நாம்‌ சத்தியத்தை விரும்புறெதாகக்‌ கூறுகிறோம்‌, ஆனால்‌ உண்மையிலேயே 
நாம்‌ அதை விரும்புகிறோமா? நாம்‌ மருத்துவரிடத்தில்‌ செல்லும்போது, நமது 
உடல்நலத்தைப்‌ பற்றிய உண்மையை நாம்‌ விரும்புகிறோமா அல்லது “எல்லாம்‌ 
நேர்த்தியாக உள்ளது” என்று கேள்விப்பட விரும்புகிறோமா?'” நாம்‌ 
எடைபார்க்கும்‌ தராசில்‌ ஏறிநிற்கும்போது, நாம்‌ உண்மையை விரும்புகிறோமா 
அல்லது அந்த எடைபார்க்கும்‌ தராசானது “உங்கள்‌ எடை மிகச்சரியாக உள்ளது” 
என்று சுட்டிக்காண்பிக்க விரும்புகிறோமா? 

மூன்றாவது, ஆகரசச்‌ உண்மையை வீகும்பவில்லை என்பது தெளிவு. மாறாக 
அவர்‌ தாம்‌ கேட்க விரும்பியது கூறப்பட வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. இந்த 
எண்ணப்போக்கைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ பின்வருமாறு கூறினார்‌: 





ஏனென்றால்‌, அவர்கள்‌ ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க 
மனதில்லாமல்‌, செவித்தினவுள்ளவர்களாகி, தங்கள்‌ சுய இச்சைகளுக்கேற்ற 
போசதகர்களைத்‌ தங்களுக்குத்‌ இரளாகச்‌ சேர்த்துக்கொண்டு, சத்தியத்துக்குச்‌ 
செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்குச்‌ சாய்ந்துபோகுங்காலம்‌ வரும்‌ 
(2 தீமோத்தேயு 4:3, 4). 


ஆகாபைச்‌ சுற்றிலும்‌ ஆவிக்குரிய வகையில்‌ “ஆமாம்போடும்‌ மனிதர்கள்‌” 
இருந்தனர்‌, அவர்கள்‌ அவரது செவித்திணவுக்கு ஏற்றவர்களாக இருந்தனர்‌. 
மிகாயாவைப்‌ போன்ற யாரேனும்‌ ஒருவர்‌ வந்து எரிச்சலூட்டும்‌ உண்மையைப்‌ 
பேசுவதை அவர்‌ விரும்பவில்லை என்பது அதிறிச்சயமாகும்‌! 

யோசபாத்‌ ஆகாபைக்‌ கடிந்துகொண்டார்‌: “ராஜாவே அப்படிச்‌ சொல்ல 
வேண்டாம்‌” (வசனம்‌ 8ஆ). அவர்‌, “யெகோவாவினுடைய தீர்க்கதரிசி 
ஒருவரைப்‌ பற்றி அப்படிக்‌ கூறவேண்டாம்‌. அவரை அழைப்பதை மறுக்க 
வேண்டாம்‌. கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று நான்‌ அறிய விரும்புகிறேன்‌” 
என்று கூறினார்‌. 


167 


“அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா பிரதானிகளில்‌ ஒருவனைக்‌ கூப்பிட்டு: 
இம்லாவின்‌ குமாரனாகிய மிகாயாவைச்‌ சீக்கிரமாய்‌ அழைத்துவா என்றான்‌” 
(வசனம்‌ 9). இவ்வசனமும்‌ 26ம்‌ வசனமும்‌, கடந்த காலத்தில்‌ ஆகாபிடத்தில்‌ 
மிகாயா “பொல்லாங்கை (அதாவது உண்மையை) பேசியதற்காக” சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தார்‌ என்று சுட்டிக்காண்பிக்கின்றன. இவ்வாறாக ஆகாபின்‌ 
அலுவலர்‌ மிகாயாவை “சீக்ரெமாக” கண்டுபிடிக்கவும்‌ அவரைக்‌ திரும்பக்‌ 
கொண்டுவரவும்‌ முடிந்தது. 

மிகாயாவைக்‌ கொண்டுவர ஒரு அலுவர்‌ சென்றிருக்கையில்‌, காட்சி 
மாறிற்று. “இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ [ஆகாபும்‌] யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்தும்‌, சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலுக்கு முன்னிருக்கும்‌ விசாலத்திலே”? 
ராஜவஸ்திரம்‌ தரித்துக்கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ தம்தம்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌” (வசனம்‌ 10௮). நகரத்தின்‌ ஒலிமுகவாசல்கள்‌ என்பவை 
பொதுவான பரிவர்த்தனைகளில்‌ பெரும்பான்மையானவை நடைபெறும்‌ 
இடங்களைக்‌ குறித்தன. இரண்டு அரசர்களும்‌, தங்களின்‌ அரச உடைகளை 
உடுத்தியவர்களாக, நகர்த்திச்‌ செல்லப்படக்கூடி ய தங்கள்‌ அரியணைகளில்‌ அமர்ந்‌ 
இருந்தனர்‌. 


சகலகீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு முன்பாகத்‌ தர்க்ககரிசனஞ்சொன்னார்கள்‌. 
சகல தூர்க்கதரிசிகளும்‌ அதற்கு இசைவாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, 
தீலேயாத்திலுள்ள ராமோத்துக்குப்போம்‌, உமக்கு வாய்க்கும்‌; கர்த்தர்‌ அதை 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்றார்கள்‌ (வசனங்கள்‌ 10ஆ, 12). 


தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவராக இருந்த சிதேக்கியா”' என்பவர்‌, உங்கள்‌ 
LIL BIGIG ஓரு BLT வலிய 2..ம்‌. OBOE எண்று சலா 
புத்தகத்தை வாசித்திருந்தார்‌ என்பது தெளிவு. அவர்‌ இரும்புக்கொம்புகளை 
உண்டாக்கித்‌ தமது தலையில்‌ கொம்புகளைப்‌ போன்று அணிந்துகொண்டு 
மற்ற தீர்க்கதரிசிகளை நோக்கிச்‌ சென்று அவர்களை முட்டித்தள்ளி, “இவைகளால்‌ 
நீர்‌ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப்‌ போடுவீர்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுறார்‌”? 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 11). 








11 மற்றும்‌ 12 ஆடிய இரு வசனங்களிலும்‌, “கர்த்தர்‌” என்ற வார்த்தை 
முழுவதும்‌ பெரிய எழுத்துக்களில்‌ [LORD] உள்ளது; தீர்க்ககரிசிகள்‌ இப்போது 
யெகோவாவின்‌ நாமத்தில்‌ ஒருவர்‌ மீது ஒருவர்‌ முட்டிக்கொண்டனர்‌. 
இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌, ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ விரும்பிய எந்த வகையிலும்‌ 
அவர்களுக்குப்‌ பிரசங்கித்திருக்க முடிந்திருந்தது. அவர்கள்‌ ஏற்கனவே 
ஆராதித்துக்‌ கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான தேவர்களுடன்‌ ஒன்றிரண்டு 
கடவுள்களைக்‌ கூட்டுதல்‌ என்பது அவர்களுக்குப்‌ பிரச்சனையாக இருக்க 
வில்லை. அரசர்கள்‌, எபிரெய தேவனான “யெகோவா” என்ன கூற இருந்தார்‌ 
என்று அறிய விரும்பினால்‌, அவர்கள்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிய மகிழ்ச்சியாக 
இருந்தனர்‌. 

“உங்களுக்கு - நல்லது - எது - என்று - கூறுவதற்கு - என்னை - அனுமதியுங்கள்‌” 
என்ற விளையாட்டு 


மென்மையாகப்‌ பேசும்‌ ஒரு அதிகாரி, “உங்களுக்கு - நல்லது - எது 


168 


என்று - கூறுவதற்கு - என்னை - அனுமதியுங்கள்‌” என்ற விளையாட்டை 
விளையாண்டார்‌. “மிகாயாவை அழைக்கப்போன ஆள்‌ அவனுடன்‌ பேசி: 
இதோ, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள்‌ ஏகவாக்காய்‌ ராஜாவுக்கு நன்மை 
யாயிருக்கிறது” என்றார்‌ (வசனம்‌ 13௮). “ஏகவாக்காய்‌ இராஜாவுக்கு நன்மை 
யாயிருக்றெது” என்றால்‌ “இதை ஒவ்வொருவரும்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌” 
என்று அர்த்தப்படுகிறது. தேவனுடைய வழியை எதிர்த்துநிற்பதில்‌ “சீர்த்தன்மை” 
இருக்கும்போது, தேவனுக்காகப்‌ பேசும்‌ தனிமையான குரலாக இருக்கக்‌ 
கூட்டத்தில்‌ எழுந்து நிற்குதல்‌ என்பது கடினமானதாக உள்ளது. 

மிகாயாவை அழைக்கப்போன ஆள்‌, “எங்களுக்குள்‌ ஐக்கியமும்‌ 
இசைவிணக்கமும்‌ உள்ளது. நீ படகை ஆட்டி அலைக்கழித்து விடாதே” என்று 
கூறினார்‌. “உம்முடைய வார்த்தையும்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ வார்த்தையைப்போல 
இருக்கும்படி நன்மையாகச்‌ சொல்லும்‌” (வசனம்‌ 13ஆ). “நீ அவ்வாறு செய்தால்‌ 
நாங்கள்‌ நன்றாக இருப்போம்‌. அரசர்‌ மகிழ்ச்சி அடைவார்‌, நான்‌ தயவுடன்‌ 
கண்ணோக்கப்படுவேன்‌, நீ சிறைச்சாலையில்‌ இருந்து வெளியே வந்துவிடலாம்‌, 
மெது மாற்றத்திற்காக நல்லவை சிலவற்றைக்‌ கூறு!” இந்த அலுவலர்‌, 
தூர்க்கதரிசிகளிடத்தில்‌ பின்வருமாறு கூறிய, ஏசாயா எழுதிய நபரைப்போல்‌ 
இருந்தார்‌: “யதார்த்தமாய்‌ எங்களுக்குத்‌ தரிசனஞ்சொல்லாமல்‌, [அதற்கு 
மாறாக] எங்களுக்கு இதமான சொற்களை [நேரடியான அர்த்தத்தில்‌, மென்மை 











யான விஷயங்களை உரைத்து] மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌” (ஏசாயா 
30:10). 

கடைசியாக, தைரியமான தீர்க்கதரிசி ஒருவர்‌, “எல்லா விளையாட்டுகளையும்‌ 
மறந்து விடுங்கள்‌! அதை உள்ளது உள்ளவாறே நாம்‌ கூறுவோமாக!” என்று 
சொன்னார்‌. கடைசியாக நாம்‌ நமது வீரப்பெருமகனைச்‌ சந்திக்கிறோம்‌: “அதற்கு 
மிகாயா: [அந்த ஆளிடத்தில்‌] கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ சொல்வதையே சொல்‌ 
லுவேன்‌ என்று கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌? ” 
(வசனம்‌ 14). நம்மில்‌ பிரசங்கிக்கும்‌ மற்றும்‌ போதிக்கும்‌ யாவரும்‌ இந்த 
வார்த்தைகளை நமது இருதயங்களில்‌ செதுக்கி வைத்துக்கொள்வது அவசிய 





மாகும்‌! 

மிகாயா ஆகாபிடத்தில்‌ சென்று சேர்ந்தபோது, விளையாட்டை 
விளையாடுதல்‌ தொடர்ந்தது. “ராஜா அவனைப்‌ பார்த்து: மிகாயாவே, 
நாங்கள்‌ கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா என்று கேட்டான்‌” (வசனம்‌ 15௮). மிகாயா என்ன கூறினார்‌ 
என்டது பற்றி ஆகாப்‌ கவலைப்படவில்லை; அவர்‌ யோசபாத்தின்‌ பிரயோஜனத்‌ 
திற்காகவே கேட்டார்‌. அவர்‌ யோசடாத்தின்‌ பிரயோஜனத்திற்காகக்‌ கேட்டார்‌ 
என்பதை மிகாயா அறிந்திருந்தார்‌ மற்றும்‌ ஆகாப்‌ யோசபாத்தின்‌ பிரயோஜனத்‌ 
திற்காகக்‌ கேட்டார்‌ என்று மிகாயா அறிந்திருந்தார்‌ என்பதை ஆகாபும்‌ அறிந்தி 
ருந்தார்‌ மற்றும்‌ ஆகாப்‌ அறிந்திருந்தார்‌ என்பதை மிகாயா அறிந்திருந்தார்‌ ... 
அவர்கள்‌ விளையாட்டுகளை விளையாண்டுகொண்டு மாத்திரம்‌ இருந்தனர்‌. 
மிகாயா விளையாட்டை விளையாண்டார்‌. கள்ளத்‌ தீர்க்ககரிசிகள்‌ கொடுத்திருந்த 
அதே பதிலை அவரும்‌ கொடுத்தார்‌: “போம்‌, உமக்கு வாய்க்கும்‌; கர்த்தர்‌ அதை 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌” என்றான்‌ (வசனம்‌ 15ஆ).”” மிகாயா, 
“யெகோவா இவ்வாறு கூறுகிறார்‌” என்று கூறவில்லை என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 

மிகாயா தாம்‌ கூறியதை அர்த்தப்படுத்தவில்லை என்பது எல்லாருக்கும்‌ 


169 





தெளிவாகக்‌ தெரிந்தது. இந்தக்‌ காட்சியின்‌ படப்பிடிப்புத்‌ தொகுப்பை நான்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. அவர்‌ விளையாட்டை 
விளையாண்டார்‌ என்பதை அவர்‌ பேசிய விதமா அல்லது அவரது முகத்தில்‌ 
காணப்பட்ட காட்சியா எது வெளிப்படுத்தியது ?2 

ஆகாப்‌ மிகாயாவிடனிடத்தில்‌, “நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை 
அல்லாமல்‌ வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ சொல்லாதபடிக்கு, நான்‌ 
எத்தனைதரம்‌ உன்னை ஆணையிடுவிக்க” வேண்டும்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 16). 
அந்த வார்த்தைகளில்‌ தான்‌ எவ்வளவு ஆச்சரியம்‌ நிறைந்த உணர்வு உள்ளது! 





ஓ, நமது நாட்களின்‌ மார்க்க போதகர்கள்‌ மற்றும்‌ பிரசங்கியார்களிடத்தில்‌ 
கவனித்துக்‌ கேட்கும்‌ மக்கள்‌ கூட்டத்தில்‌ உள்ள ஒவ்வொருவரும்‌, 
“தர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள்‌ உண்மையை மாத்திரம்‌ பேச வேண்டும்‌ 
என்று நாங்கள்‌ உங்களுக்கு ஆணையிடுகிறோம்‌. உண்மையை எங்களுக்குக்‌ 
கொடுங்கள்‌, முழு உண்மையையும்‌ எங்களுக்கு கொடுங்கள்‌. உண்மை 
யைத்‌ தவிர வேறு எதுவும்‌ வேண்டாம்‌” என்று கதறுவார்களென்றால்‌ 
எவ்வளவு நன்றாக இருக்கும்‌! முன்பே குறிப்பிட்டபடி, இந்தக்‌ கெம்பீர 
மான வார்த்தைகள்‌, விளையாட்டுகளை விளையாடிக்கொண்டிருந்த ஒரு 
மனிதரின்‌, மற்றவர்களின்‌ பிரயோஜனத்திற்காக வெற்று வார்த்தைகளைப்‌ 
பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதரின்‌ உதடுகளில்‌ இருந்து வந்தன. 

அந்த வேளையில்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி, “விளையாட்டுகள்‌ எதுவும்‌ 
இனியும்‌ வேண்டாம்‌! அதை உள்ளது உள்ளவாறே நாம்‌ கூறுவோமாக!” என்று 
கூறினார்‌. 








அப்பொழுது அவன்‌: இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத 
ஆடுகளைப்போல மலைகளிலே சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌, அப்பொழுது 
கர்த்தர்‌: இவர்களுக்கு எஜமான்‌ இல்லை; அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்குச்‌ சமா 
தானத்தோடே திரும்பக்கடவர்கள்‌ என்றார்‌ என்று சொன்னான்‌ (வசனம்‌ 
17). 


மிகாயா, வேதவாக்கியங்களை அறிந்துள்ள யாவருக்கும்‌ நன்கு பழக்க 
மான சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினார்‌. இந்த வார்த்தைகளை மோசே, 
தேவனுடைய மக்கள்‌ “மேய்ப்பன்‌ இல்லாத மந்தையைப்போல்‌ இராதபடிக்கு” 
அவர்களுக்கு ஒரு நடத்துனருக்காக ஜெபித்தபோது பயன்படுத்தினார்‌ 
(எண்ணாகமம்‌ 27:16, 12). இஸ்ரவேல்‌ “எஜமானர்‌ இல்லாத” நிலையைக்‌ 
கொண்டிருப்பதாகச்‌ சித்தரிக்கப்பட்டது, ஆகாபின்‌ மரணம்‌ பற்றிய 
தீர்க்கதரிசனமாக இருந்தது என்பது அங்கு கூடியிருந்த எல்லாராலும்‌ புரிந்து 
கொள்ளப்பட்டிருக்கும்‌. 


உண்மைக்கு எதிராக விளையாட்டுக்களை 
நாம்‌ விளையாடிக்கொண்டிருந்தால்‌ நாம்‌ 
தோற்றுப்போவோம்‌” (22:18-23) 
மரணம்‌ பற்றிய தீர்க்ககரிசனமானது அவரது மரணம்‌ பற்றிய முந்திய 


170 


தீர்க்கதரிசனம்‌ ஒன்றின்போது அவர்‌ செய்தது போன்றே ஆகாபை 
முழங்காலிடும்படிக்‌ கொண்டுவந்திருக்க வேண்டும்‌ (காண்க 1 இராஜாக்கள்‌ 
21:27), ஆனால்‌ இது அவ்வாறு செய்யவில்லை. அதற்குப்‌ பதிலாக அரசர்‌ 
அவமானப்படுத்தப்பட்டதாக நடித்தார்‌. மிகாயா தம்மைப்பற்றி நல்லதாக 
எந்த விஷயத்தையும்‌ ஒருக்காலும்‌ தீர்க்கதரிசனமாக உரைத்தது இல்லை 
என்று கூறியபோது, தாம்‌ சரியாகவே கூறினார்‌ என்பதற்கான ஆதாரமாக, 





அவர்‌ மிகாயாவின்‌ வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தினார்‌ (வசனம்‌ 18). ஆகாப்‌ 
உண்மையில்‌ இருந்து பிரயோஜனம்‌ எதையும்‌ அடையவில்லை. அகுற்கு எதிராக 
விளையாட்டுகளை விளையாடுகல்‌ என்பதை மாத்திரமே அவர்‌ செய்தார்‌. 

ஆகாபின்‌ முறையிடுதலைத்‌ தொடர்ந்து, வேதாகமத்தில்‌ மிகவும்‌, வினோத 
மான வசனப்‌ பகுதிகளில்‌ ஒன்றை நாம்‌ காண்கிறோம்‌. விபரங்களை முழுமை 
யாக நாம்‌ ஒருக்காலும்‌ புரிந்துகொள்ளக்கூடாத வசனப்பகுதிகளில்‌ ஒன்றாக 
இது உள்ளது, ஆனால்‌ இதன்‌ பிரதானக்‌ கருத்தைத்‌ தவறவிடுதல்‌ என்பது 
ஏறக்குறையச்‌ சாத்தியமற்றதாகவே உள்ளது: 








அப்பொழுது அவன்‌ சொன்னது: கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளும்‌; 
கர்த்தர்‌ தம்முடைய சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறதையும்‌, பரம 
சேனையெல்லாம்‌ [தூதர்கள்‌] அவரிடம்‌ அவர்‌ வலதுபக்கத்திலும்‌ அவர்‌ 
இடதுபக்கத்திலும்‌ நிற்றெதையும்‌ கண்டேன்‌. அப்பொழுது கர்த்தர்‌: 
ஆகாப்‌ போய்‌, கீலேயாத்திலுள்ள ராமோத்தில்‌ விழும்படிக்கு, அவனுக்குப்‌ 
போதனை செய்கிறவன்‌ யார்‌ என்று கேட்டதற்கு, ஒருவன்‌ இப்படியும்‌ 
ஒருவன்‌ அப்படியும்‌ சொன்னார்கள்‌. அப்பொழுது ஒரு ஆவி | நேரடியான 
அர்த்தத்தில்‌, ஆவியானவர்‌] புறப்பட்டு வந்து, கர்த்தருக்கு முன்பாக 
நின்று: நான்‌ அவனுக்குப்‌ போதனை செய்வேன்‌ என்றது. எதினால்‌ என்று 
கர்த்தர்‌ அதைக்‌ கேட்டார்‌. அப்பொழுது அது: நான்‌ போய்‌, அவனுடைய 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ வாயிலும்‌ பொய்யின்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌ 
என்றது. அதற்கு அவர்‌: நீ அவனுக்குப்‌ போதனை செய்து அப்படி 
நடக்கப்பண்ணுவாய்‌; போய்‌ அப்படிச்‌ செய்‌ என்றார்‌. ஆதலால்‌ கர்த்தர்‌ 
பொய்யின்‌ ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள்‌ எல்‌ 
லாருடைய வாயிலும்‌ கட்டளையிட்டார்‌, கர்த்தர்‌ உம்மைக்குறித்துத்‌ இமை 


யாகச்‌ சொன்னார்‌ என்றான்‌ (வசனங்கள்‌ 19-23). 


தேவனுக்கு எவரொவருடைய ஆலோசனையோ அல்லது அறிவுரையோ 
தேவைப்படுவது இல்லை என்பதால்‌ (ரோமர்‌ 11:34, 35), இந்த வரலாற்றின்‌ 
ஒவ்வொரு விபரத்தையும்‌ நாம்‌ நேரடியாக அர்த்தம்‌ எடுத்துக்கொள்ள 
வேண்டுமா என்பது பற்றி நான்‌ சந்தேகப்படுகிறேன்‌. இருப்பினும்‌ அடிப்படைக்‌ 
கருத்து புரிந்துகொள்ள சுலபமானதாக உள்ளது. நானூறு கீர்க்கதரிசிகள்‌ 





டொய்யர்களாக இருந்தனர்‌ என்று மிகாயா கூறினார்‌. அவர்கள்‌ உண்மைத்தன்மை 
உடையவர்களாக இருந்திருக்கலாம்‌, அல்லது அவ்வாறு இல்லாதிருக்கலாம்‌; 
ஆனால்‌ அவர்கள்‌ உண்மையைக்‌ கூறவில்லை. ஆகாபிடத்தில்‌ அவர்‌, “இதோ, 
உமது தீர்க்கதரிசிகள்‌ எல்லாருடைய வாயிலும்‌ கர்த்தர்‌ பொய்யின்‌ ஆவியை 
வைத்திருக்கிறார்‌” என்று கூறினார்‌. 

இவ்வசனப்பகுதி, “அர்த்த” பொய்யின்‌ ஆவியை ... கர்க்கதரிசிகளாகிய 


171 


இவர்கள்‌ எல்லாருடைய வாயிலும்‌ கட்டளையிட்டார்‌” என்று கூறுவது பற்றிச்‌ 
சிலர்‌ கவலைப்படுகின்றனர்‌. “அது நியாயமல்ல” என்று அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
“கர்த்தர்‌ நானூறு தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக ஆகாபை வஞ்சித்துவிட்டு பின்பு 





ஆகாப்‌ வஞ்சிக்கப்பட்டிருந்ததற்காக அவரைக்‌ கண்டனம்பன்னினாரே” 
என்று கூறுகின்றனர்‌. இவ்வசனப்பகுதியானது அனேகமாக, அவிசுவாசிகளின்‌ 
இருதயங்களைக்‌ தேவன்‌ கடினப்படுத்துகல்‌ பற்றிப்‌ பேசுகிற மற்ற வசனப்பகுதி 
களுடன்‌ வைக்கப்பட வேண்டியது அவசியம்‌. அவ்வசனப்பகுதிகள்‌ பற்றிய 
இணைக்குறிப்புகள்‌, கடினப்படுத்துதலைத்‌ தேவன்‌ அனுமதித்தார்‌ என்று 
சுட்டிக்காண்பிக்ன்றன, ஆனால்‌ தொடர்புடைய மக்களின்‌ குணத்தின்‌ நிமித்த 
மாகவே அது நடைபெற்றது. இவ்விடத்திலும்‌ விஷயம்‌ அப்படிப்பட்டதாகவே 
உள்ளது. கள்ளத்‌ தூர்க்கதரிசிகளின்‌ செய்தியைக்‌ கேள்விப்பட்ட ஆகாப்‌ 
வஞ்சிக்கப்பட்டார்‌. அதே செய்தியைக்‌ கேட்ட யோசபாத்‌ வஞ்சிக்கப்படா 
திருந்தார்‌ 

இவ்விடத்தில்‌ போதிக்கப்பட்டுள்ள கொள்கையானது, புதிய 
ஏற்பாட்டில்‌ உள்ள சிந்தனையை மிகவும்‌ தூண்டக்கூடிய வசனப்பகுதிகள்‌ 
ஒன்றின்‌ கொள்கையாகவே உள்ளது. 2 தெசலோனிக்கேயர்‌ 2:10ல்‌ பவுல்‌, 
“கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே ... இரட்சிக்கப்படத்தக்கதாய்ச்‌ சத்தி 
யத்தின்‌ யேல்‌ அன்பை அவர்கள்‌ அங்கிகரியாமற்போனபடியால்‌ அப்படி 





நடக்கும்‌” என்று உரைத்தார்‌ (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). பின்பு அவர்‌ 
பின்வருமாறு கூறினார்‌: 


ஆகையால்‌ சத்தியத்தை விசுவாசியாமல்‌ அநீதியில்‌ பிரியப்படுகிற 
யாவரும்‌ ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு, அவர்கள்‌ பொய்யை 
விசுவாசிக்கத்தக்கதாகக்‌ கொடிய வஞ்சகத்தைத்‌ தேவன்‌ அவர்களுக்கு 
அனுப்புவார்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 2:11, 12). 


“கொடிய வஞ்சகத்தைத்‌ தேவன்‌ அவர்களுக்கு அனுப்புவார்‌” என்ற 
சொற்றொடருடன்‌ நாம்‌ போராடுகிமோம்‌. அந்தச்‌ சொற்றொடரில்‌ அடங்கியுள்ள 
எல்லாவற்றையும்‌ நான்‌ அறிவதில்லை, ஆனால்‌ தேவன்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
உள்ளவர்‌ என்பதை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. நாம்‌ வஞ்சிக்கப்பட்டால்‌, அது 
தேவனுடைய தவறாக இராது, ஆனால்‌ நாம்‌ சத்தியத்தை நேசிக்காதபடியால்‌ 
அது நம்முடைய சொந்தத்‌ தவறாகவே இருக்கும்‌. இனி பின்வருவதைக்‌ 
காட்டிலும்‌ அதிக முக்கியத்துவம்‌ வாய்ந்த கேள்வியெதுவும்‌ இல்லை: நாம்‌ 
சத்தியத்தை விரும்புகிறோமா? 11. 4. ஷா என்பவர்‌ “சத்தியம்‌ எவ்வளவு 
அரிதானதாக உள்ளதோ, அந்த அளவுக்கு அதனை அளித்தல்‌ என்பது அதற்கு 
உள்ள தேவையைக்‌ காட்டிலும்‌ எப்போதும்‌ அதிகமானதாகவே இருந்துள்ளது 
என்று கூறினார்‌.” 


நாம்‌ உண்மையைப்‌ புறக்கணிக்கக்‌ கூடும்‌ (22:24-28) 
அங்கிருந்தவர்கள்‌ மிகாயாவின்‌ சிறு கதையினுடைய அர்த்தத்தைப்‌ 
புரிந்து கொள்வதில்‌ பிரச்சனை எதையும்‌ கொண்டிருக்கவில்லை. இருப்புக்‌ 
கொம்புகளைத்‌ தனது தலையில்‌ வைத்துக்‌ கொண்டு அங்கு ஓடிக்கொண்டிருந்த, 
சிதேக்கியா என்ற கள்ளத்‌ தீர்க்கதரிசி, மிகாயாவின்‌ கன்னத்தில்‌ அடித்து, பின்வரு 


172 


மாறு அறைகூவல்‌ விடுத்தான்‌: “கர்த்தருடைய ஆவி எந்தவழியாய்‌ என்னைவிட்டு 
உன்னோடே பேசும்படி வந்தது?” (வசனம்‌ 24). வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, “நாங்கள்‌ யெகோவாவினுடைய ஆவியினாலே பேசினோம்‌, 
எனவே சீ யெகோவாவினிடம்‌ இருந்து ஒரு செய்தியைக்‌ கொண்டுள்ளதாக 
உரிமைகோரிக்கொண்டு, நாங்கள்‌ கூறியதற்கு நேரெதிராக எப்படிக்‌ கூறலாம்‌?” 

இந்த செயல்பாடுகளினால்‌ சிதேக்க்யா, தான்‌ கர்த்தருடைய ஆவியைக்‌ 
கொண்டிருக்கவில்லை என்று நிரூபித்தான்‌.”” யாரேனும்‌ ஒருவரை அவரது 
கன்னத்தில்‌ அடித்தல்‌ என்பது எல்லாக்‌ காலங்களிலும்‌ உச்சக்கட்டமான அவமானப்‌ 
படுத்துதலாக இருந்துள்ளது. அவனை மிகாயா திருப்பி அடிக்கவில்லை 
அல்லது ஒற்றைக்கு ஒற்றை சண்டைக்கு வரும்படி சவால்‌ விடவில்லை. அதைத்‌ 
தெளிவாக்கிக்‌ கொள்வதற்குத்‌ தேவனுடைய தீர்க்கதரிசி தமது தலையை 
உலுக்கிக்‌ கொள்வதையும்‌ பின்பு அமைதியாக சிதேக்கியாவினிடத்தில்‌, “நீ 
ஒளித்துக்கொள்ள உள்ளறையில்‌ பதுங்கும்‌ அந்நாளிலே அதைக்‌ காண்பாய்‌” 
என்று கூறுவதையும்‌ என்னால்‌ காணமுடிகிறது (வசனம்‌ 25). “நீ ஒளித்துக்‌ 
கொள்ள உள்ளறையில்‌ பதுங்கும்‌ அந்நாளிலே யெகோவாவினுடைய 











ஆவியைக்‌ கொண்டிருப்பது யார்‌ என்பதைக்‌ காண்பாய்‌.” இது அனேக 
மாக - ஆகாப்‌ யுத்தத்தில்‌ வெற்றிபெறுவார்‌ என்று நானூறு கீர்க்கதரிசிகளும்‌ 
சுட்டிக்காண்பித்திருந்த பின்பு - ஆகாப்‌ இறந்து போனார்‌ என்று யுத்தகளத்தில்‌ 
இருந்து விரைவிலேயே வார்த்தை வரவிருந்த காலத்தை குறிக்கலாம்‌. யேசபேல்‌ 
அனேகமாக நானூறு தலைகளை விரும்பியவளாக இருப்பாள்‌! 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா: மிகாயாவைப்‌ பிடித்து, அவனைப்‌ 
பட்டணத்துத்‌ தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும்‌, ராஜாவின்‌ குமார 
னாகிய” யோவாமிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுபோய்‌, இவனைச்‌ 
சிறைச்சாலையிலே வைத்து, நான்‌ சமாதானத்தோடே வருமளவும்‌, 
இவனுக்கு இடுக்கத்தின்‌ அப்பத்தையும்‌ இடுக்கத்தின்‌ தண்ணீரையும்‌ 
சாப்பிடக்கொடுங்கள்‌ என்று ராஜா சொன்னார்‌ என்று சொல்லுங்கள்‌ 


என்றான்‌ (வசனங்கள்‌ 26, 27). 


மிகாயா சிறைச்‌ சாலைக்குத்‌ திரும்பி அனுப்பப்பட வேண்டியவராக இருந்தார்‌. 
ஆகாபிடம்‌ “நல்ல” விஷயங்களைப்‌ பேசாததற்காக பற்றாக்குறையான 
உணவளித்தல்‌ என்பது கூடுதலான தண்டனையாக இருந்தது. பலர்‌ 
கண்டறிந்துள்ளபடி, உண்மையைக்‌ கூறியதற்காக இடர்ப்பாட்டைப்‌ பெறுதல்‌ 
என்பது அசாதாரணமானதாக இருப்பதில்லை! 

“நான்‌ சமாதானத்தோடே வருமளவும்‌” என்ற வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி 
யதில்‌, ஆகாப்‌ “நான்‌ உன்னை நம்பவில்லை. நான்‌ யுத்தத்தில்‌ இறக்கப்‌ 
போவதில்லை” என்று மிகாயாவிடம்‌ கூறினார்‌: மிகாயா இழுத்துச்‌ செல்லப்‌ 


6, 


படுகையில்‌, அவர்‌ ஆகாபின்‌ வார்த்தைகளை அவரிடமே திருப்பினார்‌: “நீ சமா 
தானத்தோடே திரும்பிவருகிறது உண்டானால்‌, கர்த்தர்‌ என்னைக்கொண்டு 
பேசினதில்லை. ” தீர்க்கதரிசி ஒருவர்‌ கூறிய வார்த்தைகள்‌ உண்மையானவைகளா 
இல்லையா என்பதே அவர்‌ தீர்க்கதரிசிதானா என்பதற்குச்‌ சோதனையாக 
இருக்கிறது (உபாகமம்‌ 18:20-22).' மிகாயா, “ஜனங்களே, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
இதைக்‌ கேளுங்கள்‌” என்றும்‌ - கூடுதலாகக்‌ கூறினார்‌ (வசனம்‌ 28). “ஜனங்களே” 


173 


என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரெய வார்த்தை வழக்கமாக புறஜாதி 
மக்களினங்களைக்‌ குறித்தது. எங்குமுள்ள எல்லா மக்களுக்கும்‌ இவ்விடத்தில்‌ 
பாடம்‌ ஒன்றுள்ளது. 

ஆகாப்‌ இருதயம்‌ தொடப்பட்டாரா? உறுதியாகவே இல்லை. அவர்‌ முடிவு 
வரையிலும்‌ உண்மையைப்‌ புறக்கணிக்தார்‌. 


நாம்‌ உண்மையைப்‌ புறக்கணித்தால்‌ 
பேரழிவு என்பது தவிர்க்க இயலாததாக 
இருக்கும்‌ (22:29-39) 

ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ தங்கள்‌ திட்டங்களைச்‌ செயல்படுத்தத்‌ தொடங்கி, 
இறுதியில்‌ கீலேயாத்தின்‌ ராமோத்‌ நோக்கிச்‌ சென்றனர்‌ (வசனம்‌ 29). 

ஆகாபின்‌ பண்பு பற்றி நாம்‌ கண்டுள்ளவற்றில்‌ இருந்து, மிகாயாவிடத்தில்‌ 
இருந்து எச்சரிப்பு வந்தபோதும்‌, அவர்‌ யுத்தத்திற்குச்‌ சென்றது ஏன்‌ என்று நாம்‌ 
புரிந்துகொள்ள முடிகிறது. ஆனால்‌ யோசபாத்‌, யெகோவாவிடம்‌ விசாரித்து 
அறிய வேண்டும்‌ என்று வலியுறுத்தியிருந்தும்‌, அவர்‌ ஏன்‌ யுத்தத்திற்குச்‌ 
சென்றார்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்வது மிகவும்‌ கடினமாக உள்ளது. யோசபாத்‌ 
மிக ஆழமாகச்‌ சென்றிருந்ததால்‌ கிருபை நிறைந்த வகையில்‌ தாம்‌ வெளியேற 
இயலாதிருந்தது என்று நினைத்து இருக்கலாம்‌. உண்மையைச்‌ சமரசம்‌ 
செய்துகொள்ளுதல்‌ என்பது நம்மை இடர்ப்பாட்டில்‌ இன்னும்‌ அதிக ஆழமாகச்‌ 
செல்ல வைத்துவிடுகிறது. யோசபாத்‌ தமது உயிரை இழக்கும்‌ நிலைக்கு நெருங்கி 
வந்தார்‌! 

ஆகாப்‌ தங்குதடையின்றி மிகாயாவின்‌ எச்சரிக்கைகளைப்‌ புறக்கணித்தி 
ருந்தார்‌. “நான்‌ சமாதானத்தோடே வருமளவும்‌” என்று அவர்‌ கூறினார்‌ (வசனம்‌ 
27). இருப்பினும்‌ அவர்‌ இன்னமும்‌ பகட்டமாகவே இருந்தார்‌. அவர்கள்‌ யுத்தத்‌ 
தற்குத்‌ தயார்செய்துகொண்டிருந்த வேளையில்‌, நடந்த எல்லாவற்றையும்‌ 
மற்றும்‌ கூறப்பட்ட எல்லாவற்றையும்‌ பற்றி நினைப்பதற்கு ஆகாப்‌ பல 
இரவுகளை கொண்டிருந்தார்‌: 


“உன்‌ பிராணன்‌ அவன்‌ (பெனாதாத்‌) பிராணனுக்கு ... ஈடாகவும்‌ இருக்கும்‌” 
(20:42). 


“நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய 
இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌” (21:19). 


“இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத ஆடுகளைப்போல மலை 
களிலே சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌, ... கர்த்தர்‌ உம்மைக்குறித்துத்‌ இமை 
யாகச்‌ சொன்னார்‌” (22:17, 13). 


யுத்தத்தின்‌ நாளிலே, ஆகாப்‌ பதட்ட மாகவும்‌ சீரழிந்தும்‌ இருந்தார்‌. வழக்க 
மாக அரசரே தமது படைகளை யுத்தத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லுவார்‌. அவார்‌ 
தமது ஆயுதங்களைத்‌ தரித்துக்கொண்டு, தமது அரச உடைகளை ஆயுதங்களுக்கு 
மேலாகத்‌ தரித்துக்கொண்டு, பின்பு படையின்‌ முன்னணியில்‌ பயணம்‌ 








174 


செய்வதுண்டு, அதற்கு பதிலாக ஆகாப்‌ யோசபாத்திடம்‌, “நான்‌ வேஷம்மாறி 
யுத்தத்தில்‌ பிரவேசிப்பேன்‌; நீரோ ராஜவஸ்திரம்‌ தரித்திரும்‌” என்று கூறினார்‌ 
(வசனம்‌ 30௮; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌, 
“சனது ராஜவஸ்திரத்தை நீர்‌ தரித்துக்கொள்ளும்‌” என்றுள்ளது. ஆகாப்‌ தம்மீதான 
கவனம்‌ யோசபாத்தின்மீது திருப்பப்பட வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. அதற்கு 
யோசபாத்‌ ஏன்‌ ஒப்புக்கொண்டார்‌? என்று நாம்‌ மீண்டும்‌ கேட்கிறோம்‌. அவர்‌ 
வெளியேறும்‌ வழி எதையும்‌ காண முடியவில்லை என்பது உறுதி. அவர்‌ சிலந்தி 
யின்‌ வலையில்‌ சிக்கிய ஈயைப்போன்று இருந்தார்‌; அவர்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ 
போராடினாரோ, அவ்வளவு அதிகமாகச்‌ சிக்கிக்‌ கொண்டவர்‌ ஆனார்‌. 

இரதங்களின்‌ முப்பத்திரண்டு தலைவர்களுக்கும்‌ பெனாதாத்‌ கொடுத்தி 
ருந்த அறிவுறுத்துதல்களை ஆகாப்‌ அறிந்திருந்தால்‌ அவர்‌ இன்னும்‌ அதிக 
மாகப்‌ பதட்டம்‌ அடைந்திருப்பார்‌.”” “நீங்கள்‌ சிறியவரோடும்‌ பெரியவரோடும்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா ஓருவனோடே மாத்திரம்‌ 
யுத்தம்பண்ணுங்கள்‌” (வசனம்‌ 31). அவர்கள்‌, “என்ன நடந்தாலும்‌, ஆகாபைக்‌ 
கண்டுபிடித்து அவரைக்‌ கொல்லுங்கள்‌!” என்று கூறப்பட்டிருந்தனர்‌. (இந்த 
அறிவுறுத்துதலானது, 20ம்‌ அதிகாரத்தில்‌ “சகோதரன்‌” ஆகாப்‌ தேவன்‌ 
தமக்குக்‌ கொடுத்திருந்த வெற்றிக்குப்பின்‌ பெனாதாத்தை தப்பி ஓடும்படி 
விட்டுவிட்ட பின்‌ வந்தது!) 

“இஸ்ரவேலின்‌ ராஜா வேஷம்மாறி, யுத்தத்தில்‌ பிரவேசித்தான்‌” (வசனம்‌ 
30அ). ஆகாப்‌ தமது இராஜ உடையை அணிந்து கொள்வதற்குப்‌ பதிலாக, 
சாதாரணப்‌ படைவீரனின்‌ உடையை அணிந்து கொண்டிருந்தார்‌. 

யுத்தம்‌ மும்முரமானபோது, பெனாதாத்தின்‌ முப்பத்திரண்டு 
தலைவர்களும்‌ யோசபாத்தை இராஜ உடையில்‌ கண்டனர்‌. அது ஆகாப்‌ 





என்று நினைத்தவர்களாக அவர்கள்‌ அவரைச்‌ சுற்றி வளைத்தனர்‌. அவர்களை 
யோசபாத்‌ கண்டபோது, அவர்‌ “கூக்குரவிட்டார்‌” (வசனம்‌ 32). நாளாகமத்தின்‌ 
எழுத்தாளர்‌, “அப்பொழுது யோசபாத்‌ கூக்குரல்‌ இட்டான்‌; கர்த்தர்‌ அவனுக்கு 
அநுசாரியாயிருந்தார்‌; அவர்கள்‌ அவனைவிட்டு விலகும்படி தேவன்‌ செய்தார்‌” 
என்று கூடுதலாகக்‌ கூறினார்‌ (2 நாளாகமம்‌ 18:31). தேவனுடைய மனிதர்‌ 
உள்ளுணர்வினால்‌ தூண்டப்பட்டு, விடுவிக்கப்படுவதற்காகக்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்‌. அந்தக்‌ கூப்பிடுதலானது, அவர்‌ கர்த்தருடைய எச்சரிக்கைக்குப்‌ 
பின்னரும்‌ யுத்தத்திற்குச்‌ சென்ற மதியீனத்திலும்‌ அவரைக்‌ காப்பாற்றியது. 
“இவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா அல்ல என்று இரதங்களின்‌ தலைவர்‌ கண்டு 
அவனைவிட்டு, விலகிப்போனார்கள்‌” (வசனம்‌ 33). 

ஆகாபின்‌ தந்திரம்‌ வேலைசெய்தது போலக்‌ காணப்பட்டது. அவர்‌ 
முப்பத்திரண்டு தலைவர்களிடமிருந்து தம்மை ஒளித்துக்கொண்டார்‌, ஆனால்‌ 
எவரொருவரும்‌ தேவனிடத்தில்‌ இருந்து தம்மை ஒளித்துக்கொள்ள முடியாது. 
“ஒருவன்‌ நினையாமல்‌ வில்லை நாணேற்றி எய்தான்‌; அது இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினுடைய கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ பட்டது” (வசனம்‌ 34௮). இந்த மனிதன்‌ 
நாமான்‌ என்று யூதப்பாரம்பரியம்‌ கூறுகிறது, ஆனால்‌ பயிற்சிபெற்ற நிபுணர்‌ 
ஒருவர்‌ நினையாமல்‌ வில்லை நாணேற்றி எய்தல்‌ என்பது பொருத்தமற்றதாக 
உள்ளது. இது முதன்முதலாக யுத்தத்திற்கு வரும்‌ ஒரு புதுப்பயிற்சியாள்‌, மரணத்‌ 
திற்கு அஞ்சி அம்புகளைத்‌ தன்னால்‌ இயன்ற அளவுக்கு எல்லாத்‌ திசைகளிலும்‌ வேக 
மாக எய்தது போன்றே அதிகமாக ஒலிக்கிறது. தேவனுடைய செயலினால்‌, அந்த 





175 


அம்புகளில்‌ ஒன்று ஆகாபின்‌ கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ தனது குறியைக்‌ கண்டது. 
அப்படிப்பட்ட கவசமானது முக்கியமான உறுப்புக்களைப்‌ பாதுகாப்பதாக 
இருந்தது; அதன்‌ இணைப்புகளில்‌ சந்துகள்‌ இருந்தன. அந்த அம்பானது மிகவும்‌ 
நுட்பமான இடத்தில்‌ தாக்கி ஆகாபின்‌ உடலைத்‌ துளைத்தது.” ஒரு இரத்தக்‌ 
குழாய்‌ துண்டிக்கப்பட்டது என்பது உறுதி; இரத்தம்‌ பீறிடத்‌ தொடங்கிற்று. 

“அப்பொழுது அவன்‌ தன்‌ சாரதியைப்‌ பார்த்து: நீ திருப்பி என்னை 
இராணுவத்துக்கப்பால்‌ கொண்டுபோ; எனக்குக்‌ காயம்பட்டது என்றான்‌” 





(வசனம்‌ 34௮). “பின்வாங்கு! பின்வாங்கு!” என்று ஆகாப்‌ தமது சராதியிடம்‌ 
கூவினார்‌. இருப்பினும்‌ அடுத்த வசனம்‌, “அன்றையதினம்‌ யுத்தம்‌ அதிகரித்தது” 
என்று குறிப்பிடுகிறது (வசனம்‌ 35அ). இரதத்தின்‌ சாரதி, ஆகாபின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியக்‌ கூடாத அளவுக்கு யுத்தம்‌ மிகவும்‌ உக்கிரமாக இருந்தது. கடைசியில்‌ 
ஆகாப்‌ நிற்க இயலாத அளவுக்கு, மிகவும்‌ அதிகமான இரத்தத்தை இழந்தார்‌. 
வேலைக்காரர்களின்‌ உதவியுடன்‌ அவர்‌ இரதத்தில்‌ நிறுத்திவைக்கப்பட்டார்‌ 
(வசனம்‌ 35ஆ; 2 நாளாகமம்‌ 78:34).** அவரது இரத்தம்‌, இரகத்தின்‌ தட்டிலே 
வடிந்தது. “சாயங்காலத்திலே அவன்‌ இறந்துபோனான்‌” (2 நாளாகமம்‌ 18:34). 
மிகாயா முன்னுரைத்தபடி (வசனம்‌ 17) ஆகாப்‌ இறந்துபோனார்‌ என்று 
கண்டறியப்பட்ட போது “பொழுதுபோகும்போது அவரவர்‌ தம்தம்பட்டணத்‌ 
திற்கும்‌, அவரவர்‌ தம்தம்‌ தேசத்திற்கும்‌ போகலாம்‌ என்று இராணுவத்தில்‌ 
பறைசாற்றப்பட்டது” (வசனம்‌ 36). அவர்கள்‌ ஆகாபின்‌ உடலை அடக்கம்‌ 








செய்வதற்காகச்‌ சமாரியாவுக்குக்‌ கொண்டுவந்தனர்‌ (வசனம்‌ 37), பின்பு இரத்தம்‌ 
தோய்ந்த அவரது இரதத்தைக்‌ கழுவுவதற்காக, நகருக்கு வெளியே இருந்த 
குளத்திற்கு கொண்டுசென்றனர்‌. 





அந்த இரதத்தையும்‌ அவனுடைய கவசத்தையும்‌ சமாரியாவின்‌ குளத்திலே 





கழுவுகிறபோது, கர்த்தர்‌ சொல்லியிருந்த வார்த்தையின்படியே,” நாய்கள்‌ 
அவன்‌ இரத்தத்தை நக்கினது (இப்போது வேசிகள்‌” அங்கு குளித்தனர்‌) 
(வசனம்‌ 38). 


அவர்கள்‌ குளத்தில்‌ இரத்தத்தைக்‌ கழுவியபோது, மலிவான ஒப்பனையும்‌ 
பகட்டான கோற்றமும்‌ கொண்ட விபசாரிகளால்‌ அவர்கள்‌ கவனிக்கப்பட்டனர்‌. 
நகரத்தில்‌ திரிந்து கொண்டிருந்த தெருநாய்களால்‌ நக்கப்பட்ட இரத்தத்தில்‌ 
ஒருபகுதி, வேசிகளால்‌ பயன்படுத்தப்பட்ட தண்ணீருடன்‌ ஒன்றுகலந்தது. 

ஆகாப்‌ கட்டியெழுப்பிய விஷயங்களின்‌ பட்டியல்‌ உள்ளடக்கிய, அவரது 
வாழ்வு பற்றிய தொகுப்புரையுடன்‌ 39ம்‌ வசனத்தில்‌ இவ்வரலாறு முடி வடை றது. 
இருப்பினும்‌ அவைகள்‌ மிகவும்‌ சிறிதளவே விளைவுடையவைகளாக இருந்தன. 
நகரங்களும்‌ தந்த அரண்மனையும்‌ கடந்து போய்விட்டன. கடைசியில்‌ ஆகாப்‌ 
உண்மையைப்‌ புறக்கணித்த வாழ்வை வாழ்ந்து வெட்கக்‌ கேட்டில்‌ மரித்தார்‌ 
என்பதே பொருட்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது. 








முடிவுரை 

போஸ்டன்‌ செல்ட்டிக்ஸ்ஸின்‌ தளபதியாக இருந்து, 1993 ஐ௫லை மாதம்‌ 27ம்‌ 
தேதியன்று ஒரு நண்பருடன்‌ கூடைப்பந்து விளையாடிக்‌ கொண்டிருக்கையில்‌, 
இருதயக்‌ கோளாறினால்‌ இறந்துபோன ரெஜி லூயிஸ்‌ என்பவரின்‌ மரணத்தினால்‌ 


176 


அமெரிக்க நாடே திகைத்து நின்றது. மூன்று மாதங்களுக்கு முன்னதாக, ரெஜி 
ஒரு சாதாரண விளையாட்டின்போது மயங்கி விழுந்து இருந்தார்‌. இருதயநோய்‌ 
நிபுணர்கள்‌ பன்னிரண்டுபேர்‌ அடங்கிய குழுவானது, அவரது இருதயம்‌ மிகவும்‌ 
மோசமாக இருப்பதாகவும்‌, அவர்‌ இனியும்‌ கூடைப்பந்து விளையாடக்கூடாது 
என்றும்‌ கூறியிருந்தது. ரெஜி அந்த மருத்துவமனையில்‌ இருந்து வெளியேறி 
இன்னொரு கருத்தை நாடினார்‌. இந்தமுறை அவருக்கு, அவரது உடல்நிலை 
உயிரை அச்சுறுத்துவதாக இருக்கவில்லை என்றும்‌, மருந்துகள்‌ மற்றும்‌ சிகிச்சை 
முறை ஆகியவற்றினால்‌ அவைகள்‌ கட்டுப்படுத்தப்பட முடியும்‌ என்றும்‌ 
கூறப்பட்டது. முதலாவது கருத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக இந்த இரண்டாவது 
கருத்தை ரெஜி விரும்பினார்‌; அதுவே அவர்‌ கேட்கவிரும்பிய விஷயமாக 
இருந்தது.”” அவர்‌ இந்த நல்ல அறிக்கையைப்‌ பெற்ற ஒரு சில மாதங்களிலேயே, 
கூடைப்பந்து விளையாடிக்‌ கொண்டிருந்தபோது இறந்தார்‌. 





பெரும்பான்மையான மக்கள்‌ உண்மை தங்கள்‌ பக்கம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று விரும்புவதாகவும்‌, ஆனால்‌ ஒருசிலரே உண்மையின்‌ பக்கம்‌ தாங்கள்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று விரும்புவதாகவும்‌ கூறப்படுறெது. ஆகாபின்‌ பரிதாப 
மான வரலாறு, கடினப்பட்ட இருதயம்‌ கொண்டிருப்பவரும்கூட, உண்மை 
யைப்பற்றியும்‌ “உண்மையைத்தவிர வேறெதுவும்‌ இல்லை” என்பது பற்றியும்‌ 
நாம்‌ கவலையுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌ என்று நம்பச்‌ செய்ய வேண்டும்‌. 

இந்தப்‌ பாடத்தை முடிக்கும்‌ இவ்வேளையில்‌ நாம்‌ இன்னும்‌ ஒரு 
விஷயத்தை ஆழ்ந்து சிந்திப்போமாக: உண்மை என்பது கிறிஸ்து மற்றும்‌ 
அவரது வார்த்தை ஆகியவற்றில்‌ இருந்து பிரிக்கப்பட இயலாததாக உள்ளது. 
இயேசு, “நானே ... சத்தியமும்‌ ... மாயிருக்கிறேன்‌” என்று கூறினார்‌ (யோவான்‌ 
14:6). பவுல்‌, “இயேசுவுக்குள்‌ சத்தியம்‌ உள்ளது”” என்று வலியுறுத்தினார்‌ 
(எபேசியர்‌ 4:21). இயேசு இந்தப்‌ பூமியைவிட்டுச்‌ சென்றபோது, அவர்‌ 
தமது அப்போஸ்தலர்கள்‌ “இயேசுகிறிஸ்துவின்‌ புதிய ஏற்பாடு” என்று நாம்‌ 
அழைக்கிற வெளிப்படுத்துதலை உண்டாக்குவதற்கு, அவர்களைச்‌ “சகல சத்தி 
யத்திற்குள்ளும்‌” வழிநடத்துவதற்காகப்‌ பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்‌ 
(யோவான்‌ 16:13). இயேசுவைப்‌ பற்றிய சத்தியத்தை நாம்‌ விச்வ க்க 
அவர்‌ தமது அப்போஸ்தலர்கள்‌ மூலமாக வெளிப்படுத்தியுள்ள சத்தியத்திற்குக்‌ 
துழ்‌ப்ப்டி யும்‌ தேவன்‌ நமக்கு உதவுவாராக! 








குறிப்புகள்‌ 

'இதற்கு முன்பு தொடர்பு இருந்திருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது என்பதால்‌, “பதி 
வேட்டில்‌ உள்ள விபரப்படி” என்பதை நான்‌ வலியுறுத்துகிறேன்‌. எடுத்துக்காட்டாக, 
யோசபாத்தும்‌ ஆகாபும்‌ அவர்களின்‌ பிள்ளைகளினுடைய திருமணத்தில்‌ நிச்சயமாகவே 
சந்தித்திருப்பார்கள்‌. “இந்தப்‌ பாடத்தொடரில்‌ நாம்‌ இவ்விடத்தில்தான்‌ முதன்முறையாக 
நாளாகமத்தில்‌ இணைவு விபரம்‌ ஒன்றைக்‌ கொண்டுள்ளோம்‌ (2 நாளாகமம்‌ 18). 
நாளாகமங்கள்‌ என்பவை தெற்கு இராஜ்யமான யூதாவுடன்‌ தொடர்புகொண்டவை, 
அவை வடக்கு இராஜ்யமான இஸ்ரவேலுடன்‌ தொடர்பு கொண்டவை அல்ல. 
யோசபாத்‌ இந்த நிகழ்ச்சியில்‌ சம்பந்தப்பட்டிருப்பதால்‌, இது நாளாகமத்தில்‌ 
பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 8157 வேதாகமத்தில்‌ “1௦10௦0 கீரி” என்றுள்ளது. “காண்க 
2 இராஜாக்கள்‌ 8:18, 27. “காண்க 2 நாளாகமம்‌ 17:3, 4. “இது யூதாவைப்‌ பொறுத்த 


177 


மட்டில்‌ அழிவுக்குரிய ஐக்கியமாக இருந்தது. அத்தாலியாள்‌ யூதா நாட்டிற்குள்‌ பாகால்‌ 
வணக்கத்தை அறிமுகப்படுத்தினாள்‌. அகசியாவின்‌ மரணத்தின்போது அவள்‌, தான்‌ 
அரியணையில்‌ அமரக்கூடும்படிக்கு, தாவீதின்‌ அரச குடும்பத்தில்‌ இருந்த (தனது சொந்தப்‌ 
பேரக்குழந்தைகள்‌ உட்பட) எல்லாரையும்‌ கொல்ல முயற்சிசெய்தாள்‌ (யோசியா 
மாத்திரமே தப்பினார்‌). 22 நாளாகமம்‌ 19:2, 3. £1 இராஜாக்கள்‌ 22:9214. “மத்தேயு 5:9. 
1 இராஜாக்கள்‌ 17:1. 

கவனிக்கவும்‌ 2 கொரிந்தியர்‌ 6:14-17. யோசபாத்‌, ஆகாபின்‌ மகன்‌ அகசியாவுடன்‌ 
ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியதிலும்‌ “துன்மார்க்கமாகச்‌ செயல்பட்டார்‌” என்று 
2 நாளாகமம்‌ 20:35ம்‌ வசனம்‌ கூறுகிறது. “கவனிக்கவும்‌ 1 சாமுவேல்‌ 23:2, 4. “மற்ற 
கருத்துக்களும்‌ தரப்பட்டுள்ளன. ஒருவேளை, இவர்களில்‌ ஒருவர்‌ எபிரெயப்‌ பெயரைக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்ற உண்மையானது (வசனங்கள்‌ 11, 24), இவர்கள்‌ இறக்குமதி 





செய்யப்பட்ட பாகால்‌ அல்லது ஆஷெராவின்‌ தீர்க்கதரிசிகளாக இருக்கவில்லை என்று 
சுட்டிக்காட்டுவதாக இருக்கலாம்‌. '*காண்க 1 இராஜாக்கள்‌ 14:71; 17:1; முதலியன. 
“நாளாகமத்தின்‌ எழுத்தாளர்‌, இந்தத்‌ தீர்க்கதரிசிகள்‌ ஏலோஹிம்‌ என்பதில்‌ இருந்து 
வந்த “தேவன்‌” என்ற பொதுப்பால்‌ சொல்லையும்‌ பயன்படுத்தினர்‌ என்று கூறுகிறார்‌ 
(2 நாளாகமம்‌ 18:5). பாகால்‌ வழிபாட்டாளர்கள்‌ பாகாலை “ஏலோஹிம்‌” என்றும்‌ 
குறிப்பிட்டனர்‌. 1970களில்‌ இருந்து வந்த புகழ்பெற்ற பீட்டில்ஸ்‌ பாடல்‌ ஒன்று 
எனது நினைவுக்கு வருகிறது: “எனது இனிய ஆண்டவர்‌.” இது இயேசுவைப்‌ பற்றிய 
பாடல்‌ என்று பல விசிறிகள்‌ நினைத்தனர்‌, ஆனால்‌ அது உண்மையில்‌ ஒரு புறதெய்வ 
வணக்க ஆவிக்குரிய தலைவரைப்பற்றிப்‌ பாடப்பட்டதாக இருந்தது. '“*11” என்பது 
சாய்வெழுத்துக்களில்‌ உள்ளது. இது மொழிபெயர்ப்பாளர்களால்‌ கூட்டப்பட்டது 
என்று சுட்டிக்காண்பிக்கிறது. “இது பழைய ஏற்பாட்டில்‌ பொதுவான ஒரு பெயராக 
இருந்தது. '£மேலும்‌ 16 மற்றும்‌ 2 நாளாகமம்‌ 18:7 ஆதிய வசனங்களையும்‌ காணவும்‌ 
(“ஒருக்காலும்‌ இல்லை என்றல்ல, ஆனால்‌ எப்போதும்‌”). '”அல்லது, “நேர்த்தியாக 
உள்ளது” என்பதைக்‌ கேள்விப்பட முடியாவிட்டால்‌, நாம்‌ “பிரச்சனையை பற்றி அக்கறை 
எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய மாத்திரை உள்ளது, ஒரு நாளுக்கு ஒன்றுவீதம்‌ 
அதை நீங்கள்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌”” என்று கேள்விப்பட விரும்புகிறோம்‌. “இது 
உயர்த்தப்பட்ட ஒரு பெரிய பகுதியாக, சுத்தம்பண்ணப்பட்டு, களிமண்‌ பூசப்பட்ட 
குரையாக இருந்தது, இது தானியங்களைத்‌ தூற்றப்பயன்பட்டது. அது அரசரின்‌ நோக்கத்‌ 
இற்கு மிகச்சிறந்த இடமாக இருந்தது. 

“அவரது பெயர்‌, “யெகோவாவின்‌ நியாயம்‌” என்று அர்த்தப்படுறெது. அந்தப்‌ 
பெயர்‌ ஒலிக்கும்‌ வகையை அவரது பெற்றோர்‌ (இன்றைய நாட்களில்‌ நாம்‌ செய்வது 
போன்று) விரும்பியதால்‌ அதை அவருக்கு வைத்தார்களா அல்லது அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனப்படுத்த விரும்பினார்களா? சிதேக்கியாவினுடைய பெற்றோர்கள்‌ யெகோவாவுக்குப்‌ 
பயந்திருந்த இஸ்ரவேலர்களாக இருந்தால்‌, சிதேக்கியா தாம்‌ வளர்க்கப்பட்ட வழியை 
விட்டு விலகியிருந்தார்‌ என்றாகிறது. “பெரும்பான்மையான விளக்கவுரையாளர்கள்‌, 
சிதேக்கியா உபாகமம்‌ 33:17ல்‌ மோசேயின்‌ வார்த்தைகளை தெரிந்தோ தெரியாமலோ 
எதிரொலித்தார்‌ என்று நினைக்கின்றனர்‌. “ஓருவேளை அவரை அழைக்கச்‌ சென்ற 





ஆள்‌ அவரிடத்தில்‌, அந்த நானூறு தீர்க்கதரிசிகளின்‌ “சீரான” செய்தி என்னவாக 
இருந்தது என்று கூறியிருக்கலாம்‌; ஒருவேளை தேவன்‌ அவருக்குக்‌ கூறி இருக்கலாம்‌. 
“விருப்பப்பட்டால்‌, ஒருவர்‌ தாம்‌ கூறுவதை அர்த்தப்படுத்துவதே இல்லை என்று மற்ற 
வர்களுக்குத்‌ தெளிவாக்கும்‌ வகையில்‌ சிலவற்றை எவ்வாறு கூறமுடியும்‌ என்பதற்கு 
விரைவானகதொரு செயல்விளக்கத்தை நீங்கள்‌ கொடுக்க முடியும்‌: “நீங்கள்‌ மிகவும்‌ திறமை 


178 


சாலி!” முரண்தொடை அல்லது வஞ்சப்புகழ்ச்சியாகப்‌ பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு 


வேதாகமம்‌ பல விவரிப்புகளைக்‌ கொண்டுள்ளது. ””* 


“ஆணையிடுவிக்க” என்பது, “ஒரு 
வாக்குறுதியின்கீழ்‌ உண்மையைக்‌ கூறும்படி நான்‌ உன்னை வற்புறுத்துகிறேன்‌” என்று 
அர்த்தப்படும்‌ சொற்றொடராக உள்ளது. “எசேக்கியேல்‌, இயேசு மற்றும்‌ பிறரும்‌ இந்தச்‌ 
சொற்றொடரைப்‌ பயன்படுத்தினர்‌. “விளையாட்டுகளை விளையாடுதல்‌” என்ற 
உருவகத்தை நீங்கள்‌ தக்கவைத்துக்கொள்ள விரும்பாவிட்டால்‌, இது பின்வருமாறு 
மறுசொற்றொடராக்கப்படக்‌ கூடும்‌: “நாம்‌ வஞ்சிக்கப்படுவோம்‌. ” Lewis Copeland, ed., 
Popular Quotations for All Uses (Garden City, N.Y. Doubleday and Co., 1961), 469. “சிலர்‌, 
சிதேக்கியா மிகவும்‌ கலவரம்‌ அடைந்த வகையில்‌ செயல்பட்டான்‌ என்பது, அவனும்‌ 
அரண்மனையில்‌ இருந்த மற்ற தீர்க்கதரிசிகளும்‌ உண்மையானவர்களாக இருந்தனர்‌ 
என்று நிரூபிக்கிறது என்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. அவர்கள்‌ உண்மையானவர்களாக 
இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ சிதேக்கியாவின்‌ செயல்பாடு அதை நிரூபிப்பதில்லை. பல 
பொய்யர்கள்‌, தாங்கள்‌ பொய்யர்‌ என்று அழைக்கப்படுகையில்‌ மூர்க்கம்‌ அடைந்ததை நான்‌ 
கண்டிருக்கிறேன்‌. “இவர்கள்‌ பொறுப்பிலேயே முன்பு மிகாயா இருந்தார்‌ என்பது உறுதி. 

“எரேமியா 28:9ஐயும்‌ காணவும்‌. “1 இராஜாக்கள்‌ 20:1, 16, 24 ஆதிய வசனங்களைக்‌ 
காணவும்‌. “வல்லுநர்கள்‌ மிகச்சரியான இடம்பற்றிக்‌ கருத்தொருமைப்படுவதில்லை. “சில 
எழுத்தாளர்கள்‌, ஆகாப்‌ இதைத்‌ தமது படைகளின்‌ பிரயோஜனத்திற்‌ காகச்‌ செய்தார்‌ என்று 
கூறுகின்றனர்‌. இருப்பினும்‌, அவர்‌ யுத்தத்தைவிட்டுச்‌ செல்ல விரும்பியதை ஏற்கனவே 
காண்பித்து இருந்ததால்‌, அவர்‌ எவ்வளவு ஊறுபட்ட வராக இருந்தார்‌ என்பதைத்‌ தமது 
விரோதி காணக்கூடாது என்பதற்காகவே அவர்‌ இதைச்‌ செய்தார்‌ என்பதே எனது யூக 
மாகும்‌. “நாபோத்தின்‌ இரத்தம்‌ யெஸ்ரெயேலுக்கு அருகில்‌ சிந்தப்பட்டிருந்தாலும்‌, 
சமாரியாவின்‌ அருகில்‌ ஆகாபின்‌ இரத்தத்தை நாய்கள்‌ நக்கியதாலும்‌, தீர்க்கதரிசனம்‌ 
மிகச்சரியாக நிறைவேறவில்லை என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. இருப்பினும்‌, பர்ட்டன்‌ 
காஃப்மென்‌ என்பவர்‌ பின்வரும்‌ கருத்துக்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌: (1) ஆகாபின்‌ 
மனம்வருந்துதலானது மூல தீர்க்கதரிசனத்தின்‌ சில அம்சங்களை மாற்றிப்போட்டது 
(1 இராஜாக்கள்‌ 21:27-29) மற்றும்‌ (2) “இடத்திலே” என்பது “இந்தப்‌ பகுதியிலே” என்று 
மாத்திரம்‌ அர்த்தப்படுத்துவதாக இருக்க முடியும்‌. இஸ்ரவேலில்‌, யெஸ்ரயேலும்‌ சமாரி 
யாவும்‌ ஒருசில மைல்கள்‌ தூரத்திலேயே இருந்தன. (See Burton Coffman, Commentary on 
1 Kings, 299, 300.) “KJV வேதாகமத்தில்‌ யூதப்பாரம்பரியத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ “கவசம்‌” 
என்ற வார்த்தை உள்ளது. இருப்பினும்‌ இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வினைச்சொல்‌, 
“வேசிகள்‌” என்ற வார்த்தையையே ஆதரிப்பதாக உள்ளது. பெரும்பான்மையான நவீன 
மொழிபெயர்ப்புகள்‌ “வேசிகள்‌” என்ற வார்த்தையைக்‌ கொண்டுள்ளன. இவர்கள்‌ 





ஆஷேராவின்‌ ஆலயத்துடன்‌ தொடர்புடைய விபசாரிகளாக இருக்கலாம்‌ அல்லது 
அவ்வாறு இல்லாதிருக்கலாம்‌. இந்த விபரம்‌ ஆகாபின்‌ மரணத்திற்கு வெட்கக்கேட்டைச்‌ 
சேர்த்தது என்று ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌ நினைத்தார்‌ என்பது உறுதி. “அவரது 
மனைவி, அவர்‌ மூன்றாவது கருத்தையும்‌ நாடியதாகக்‌ கூறுகிறார்‌. வல்லுநர்களின்‌ 
இந்தக்‌ குழுவானது, “திட்டவட்ட மருத்துவப்‌ பரிசோதனை” ஒன்றை மேற்கொள்ள 
இயலாததாக இருந்தது. ரெஜி தாம்‌ விரும்பிய இரண்டாவது கருத்தை நம்பினார்‌ என்பது 
உறுதி. “காண்க - யோவான்‌ 5:23. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 
எல்லாரும்‌ காணக்கூடும்படி பெரிதான மூன்று அட்டைகளை எடுத்துக்‌ 


179 


கொள்ளுங்கள்‌. முதல்‌ அட்டையில்‌ “உண்மை” என்று ஒருபக்கத்திலும்‌ “உண்மை 
யைத்‌ தவிர வேறில்லை” என்று மற்ற பக்கத்திலும்‌ எழுதிக்கொள்ளுங்கள்‌. 
அறிமுகத்திற்கு இதைப்‌ பயன்படுத்துங்கள்‌. இரண்டாவது அட்டையில்‌ 
“உண்மையுடன்‌ விளையாட்டுக்களை விளையாடுங்கள்‌” என்று ஒருபக்கத்‌ 
திலும்‌ “இழந்து போங்கள்‌” என்று மறுபக்கத்திலும்‌ எழுதுங்கள்‌. இதை முதல்‌ 
மற்றும்‌ இரண்டாவது பிரதான கருத்துக்கள்மீது பயன்படுத்துங்கள்‌. மூன்றாவது 
அட்டையில்‌, “புறக்கணியுங்கள்‌” என்று ஒரு பக்கத்திலும்‌ “பேரழிவு” என்று 
இன்னொரு பக்கத்திலும்‌ எழுதுங்கள்‌. இதை மூன்றாவது மற்றும்‌ நான்காவது 
பிரதான கருத்துக்களுக்குப்‌ பயன்படுத்துங்கள்‌. 














பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 
A. உண்மை/சத்தியம்‌ முக்கியமானகாக உள்ளது (யோவான்‌ 8:32; நீதி 
மொழிகள்‌ 23:23). 

1. தேவனுடைய வசனத்தின்‌ பக்கங்களில்‌ சத்தியம்‌ 
காணப்படுகிறது (யோவான்‌ 17:17; 2 சாமுவேல்‌ 7:28; சங்கதம்‌ 
119:142, 151, 160). 

2. சத்தியத்தைக்‌ கொண்டு நாம்‌ என்ன செய்வோம்‌? 

௮. காண்க எரேமியா 5:1; 1 தீமோத்தேயு 4:3; 1 பேதுரு 
1:22; சகரியா 8:16; எபேசியர்‌ 4:15; 1 இராஜாக்கள்‌ 2:4; 
3:6; சங்கதம்‌ 86:11; யோவான்‌ 3:21; 1 யோவான்‌ 1:6; 
1 தீமோத்தேயு 3:15. 
b. காண்க ரோமர்‌ 1:18, 25, 28; கலாத்தியர்‌ 5:17; 2 தீமோத்‌ 
தேயு 3:8; 4:4; இத்து 1:4. 
B. 1 இராஜாக்கள்‌ 22ஐ நாம்‌ ஆழ்ந்து சிந்திப்போம்‌. 

1. வேதாகமத்தைக்‌ குறித்த நமது எண்ணப்போக்கு மற்றும்‌ 
சத்தியத்தைக்‌ காணாது விடுதல்‌ புறக்கணித்தல்‌ ஆகியவற்றின்‌ 
விளைவு பற்றிய வல்லமை நிறைந்த பாடங்கள்‌ இங்கு 
காணப்படுகின்றன. 

2. நமது பாடத்திற்கான தலைப்பு, 16ம்‌ வசனத்தில்‌ இருந்து 
வருகிறது. 

1. சத்தியத்துடன்‌ நாம்‌ விளையாட்டுக்களை விளையாட முடியும்‌ (22:1- 
17). 
A. தேவபக்தியுள்ள ஒரு அரசர்‌, “உடன்பாட்டு” விளையாட்டை 
விளையாண்டார்‌ (வசனம்‌ 1-4). 

1. யூதாவின்‌ அரசர்‌, இஸ்ரவேலின்‌ அரசரைச்‌ சந்திக்கச்‌ சென்றார்‌ 
(வசனம்‌ 2), இது வழக்கத்திற்கு மாறான நிகழ்ச்சியாக 
உள்ளது. 

8. இரண்டு காரணிகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ள: 
(1) ஒரு திருமணம்‌ (2 நாளாகமம்‌ 18:1; காண்க 
2 இராஜாக்கள்‌ 8:18, 27). 








180 


(2) இஸ்ரவேலுடன்‌ ஒரு சமாதான உடன்படிக்கை 
(வசனம்‌ 44). 

b. யோசபாத்தின்‌ நோக்கங்கள்‌ உயர்வானவைகளாக 
இருந்தன என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை, ஆனால்‌ 
அவர்‌ செய்தவை, கொள்கை அளவில்‌ தவறானதாக, 
நடைமுறையில்‌ பேரழிவுக்கு உரியதாக மற்றும்‌ அதன்‌ 
விளைவுகளில்‌ மிகவும்‌ மரணத்திற்கு ஏதுவானதாக 
இருந்தது. 





2. சீரியர்களுக்கு எதிராக ஆகாபுடன்‌ யுத்தத்திற்குச்‌ செல்‌ 


வதற்கு யோசபாத்‌ சம்மதம்‌ தெரிவித்தார்‌ (வசனங்கள்‌ 3, 4), 


இது கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தாத ஒரு முடிவாக இருந்தது 
(2 நாளாகமம்‌ 19:2)! 





B. கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ “அவர்கள்‌ - கேட்க - விரும்புவதை - 
அவர்களுக்குக்‌ கூறுங்கள்‌” என்ற விளையாட்டை விளையாண்டனர்‌ 
(வசனம்‌ 5-7). 


1. 


கர்த்தரை விசாரிக்க வேண்டும்‌ என்று யோசபாத்‌ வற்புறுத்திய 
போது (வசனம்‌ 5), ஆகாப்‌ நானூறு தீர்க்கதரிசிகளை 
அழைத்தார்‌ (வசனம்‌ 6). 

௨. இவர்கள்‌ ஆகாப்‌ கேள்விப்பட விரும்பியதை அவருக்குக்‌ 
கூறுவதற்காக, அவரால்‌ தக்கவைக்கப்பட்டிருந்த 
அரண்மனைத்‌ தீர்க்கதரிசிகளாக இருந்தனர்‌. 

b. அவர்களின்‌ பதில்‌ தெளிவற்றதாக இருந்தது. “கர்த்தர்‌” 
(தோன?) என்பது பாகாலையும்‌ யெகோவாவையும்‌ 
குறிப்பிடக்‌ கூடியதாக இருந்தது. 


2. யோசபாத்‌ திருப்தியடையாமல்‌ யெகோவாவின்‌ தீர்க்கதரிசி 


ஒருவர்‌ வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌ (வசனம்‌ 7). 


C. தேவபக்தியற்ற அரசர்‌ “எனக்குச்‌ - சம்மதியாகும்‌ - வரையிலும்‌ 
நான்‌ - உண்மையை - விரும்புறேன்‌” என்ற விளையாட்டை 


விளையாண்டார்‌ (வசனங்கள்‌ 8-11). 


1. 


மிகாயா என்பவர்‌ யெகோவாவின்‌ தீர்க்கதரிசியாக இருந்தார்‌, 
ஆனால்‌ ஆகாப்‌, “நான்‌ அவனைப்‌ பகைக்கிறேன்‌; அவன்‌ 
என்னைக்குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே 
தீர்க்ககரிசனஞ்சொல்லுநறெவன்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 8). 
௨. ஆகாப்‌ ஆவிக்குரிய வகையில்‌ “ஆமாம்சாமி என்று கூறும்‌ 
மனிதர்களையே” விரும்பினார்‌ (காண்க 2 தீமோத்தேயு 

4:3, 4). 

b. சில வேளைகளில்‌ உண்மை புண்படுத்துகிறது! 
மிகாயாவுக்கு ஆள்‌ அனுப்பப்படுகையில்‌ (வசனம்‌ 9), நானூறு 
தூர்க்கதரிசிளும்‌ ஆகாப்‌ கேள்விப்பட விரும்பியவற்றையே 
கூறத்தொடர்ந்தனர்‌ (வசனங்கள்‌ 10-12). 

2. இப்போது அவர்கள்‌ அதை யெகோவாவின்‌ நாமத்திலே 

செய்தனர்‌ (வசனம்‌ 11, 12); அவர்கள்‌ ஆராதித்த 
கடவுள்களின்‌ நீண்ட பட்டியலுடன்‌ யெகோவாவைச்‌ 


181 


சேர்த்துக்கொள்வதில்‌ பிரச்சனை எதுவும்‌ இருக்க 
வில்லை. 

b. அவர்களில்‌ சிதேக்கியா என்ற பெயருடைய ஒருவன்‌ 
இருந்தான்‌ (வசனம்‌ 11). 


D. இதமாய்ப்பேசிய அலுவர்கள்‌ “உங்களுக்கு - நன்மையானதை - 


நான்‌ - கூற - என்னை - அனுமதியுங்கள்‌” என்ற விளையாட்டை 


விளையாண்டனர்‌ (வசனம்‌ 13; காண்க ஏசாயா 30:9, 10). 
தைரியமான தீர்க்கதரிசி, “விளையாட்டுக்களை மறந்து விடுங்கள்‌! 
நாம்‌ அதை அது இருக்றெ விதமாகவே கூறுவோம்‌” என்று கூறினார்‌ 
(வசனங்கள்‌ 14-17). 


1. 


மிகாயாவின்‌ தொடக்கப்‌ பதில்செயல்‌ (வசனம்‌ 15), 76ம்‌ 
வசனத்‌ தின்‌ வியப்புக்குரிய உணர்வைத்‌ தூண்டியது. ஓ, 
கவனிப்பவர்கள்‌ யாவரும்‌ தேவனுடைய உண்மையை 
மற்றும்‌ “உண்மையைத்‌ தவிர வேறெதுவும்‌ இல்லாதவற்றை” 
வலியுறுத்துவார்கள்‌! 

தேவனுடைய தீர்க்கதரிசி “அது இருந்த விதமாகவே அதைக்‌ 
கூறினார்‌” (வசனம்‌ 17): அவர்‌ ஆகாபின்‌ மரணத்தைத்‌ 





தீர்க்கதரிசனமாகக்‌ கூறினார்‌! 


11. நாம்‌ சத்தியத்துடன்‌ விளையாட்டுகளை விளையாண்டால்‌, நாம்‌ 
இழந்துபோவோம்‌ (22:18-23). 
ஆகாப்‌ விளையாட்டுகளைத்‌ தொடர்ந்து விளையாண்டார்‌ (வசனம்‌ 


A. 


B. 


18). 


வேதாகமத்தில்‌ மிக வினோதமான வசனப்பகுதிகளில்‌ ஒன்று இங்கு 
காணப்படுகிறது (வசனங்கள்‌ 19-23). 


1. 


தேவனுக்கு, எவரொருவரின்‌ ஆலோசனையோ அல்லது 
அறிவுரையோ தேவைப்படுவதில்லை என்பதால்‌ (ரோமர்‌ 
11:34, 35), ஒவ்வொரு விபரமும்‌ நேரடி அர்த்தமாக 
எடுத்துக்கொள்ளப்படலாகாது. ஆகாபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்யர்களாக இருந்தனர்‌ என்று கூறுவது நாடகத்துவமான 
கருவியாயிருந்தது! 

ஒருவர்‌ மற்ற எல்லாவற்றிற்கும்‌ மேலாக உண்மையை 
நேசிக்காது இருந்தால்‌, அவர்‌ வஞ்சிக்கப்படும்படியும்‌ 
இழந்துபோகப்படும்படியும்‌ அவரைத்‌ தேவன்‌ அனுமதித்து 
விடுவார்‌! (காண்க 2 தெசலோனிக்கேயர்‌ 2:10-12.) 





111. நாம்‌ உண்மையைப்‌ புறக்கணிக்கக்‌ கூடும்‌ (22:24-28). 


182 


A. சிதேக்கியா உண்மையைப்‌ புறக்கணித்தார்‌ (வசனங்கள்‌ 24, 25). 


1. 


மிகாயாவின்‌ சிறிய கதையினுடைய “முக்கியமான கருத்தை” 
புரிந்துகொள்வதில்‌ சிதேக்கியாவுக்கு இடர்ப்பாடு எதுவும்‌ 
இருக்கவில்லை (வசனம்‌ 24). 


2. 25ம்‌ வசனம்‌ அனேகமாக, ஆகாபின்‌ மரணத்திற்குப்‌ பின்பு, 


யேசபேலிடமிருந்து சிதேக்கியா ஒளிந்துகொள்ளவிருந்ததைக்‌ 
குறிப்பதாக இருக்கலாம்‌. 


B. ஆகாப்‌ உண்மையைப்‌ புறக்கணித்தார்‌ (வசனங்கள்‌ 26-28). 


1. 


“நாம்‌ சமாதானத்தோடே வருமளவும்‌?” என்பது 
ஆகாப்‌ எச்சரிக்கையைப்‌ புறக்கணித்தார்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காண்பிக்கிறது. 

செயல்விளைவில்‌ மிகாயா, “நீ சமாதானத்தோடே 
திரும்பிவந்தால்‌, நான்‌ ஒரு உண்மையான கீர்க்கதரிசியல்ல” 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 28; காண்க உபாகமம்‌ 18:20-22). 





IV. நாம்‌ உண்மையைப்‌ புறக்கணித்தால்‌, பேரழிவு என்பது தவிர்க்க 
இயலாததாக உள்ளது (22:29-39). 
A. அந்த யுத்தம்‌ நடந்திருக்கக்‌ கூடாது (வசனங்கள்‌ 29-33) 


1. 


பதட்டம்‌ அடைந்த ஆகாப்‌, யோசபாத்தை அரச உடைகளை 
உடுத்திக்கொண்டு வரும்படி செய்தார்‌. அவர்‌ ஒரு சாதாரணப்‌ 
படைவீரனாக வேஷம்‌ மாறிச்‌ சென்றார்‌ (வசனங்கள்‌ 29, 
30). 

பெனாதாத்தின்‌ தலைவர்கள்‌, யோசபாத்தை ஆகாப்‌ என்று 
நினைத்தனர்‌, ஆனால்‌ அவரை யெகோவா காப்பாற்றினார்‌ 
(வசனங்கள்‌ 31-33; 2 நாளாகமம்‌ 18:31). 


ம. முன்னுரைக்கப்‌ பட்டிருந்த மரணம்‌ (வசனங்கள்‌ 34-39) 


1. 


முடிவுரை 


நினையாமல்‌ எய்யப்பட்ட ஒரு அம்பு ஆகாபின்‌ கவசச்‌ சந்திற்‌ 
குள்‌ ஊடுருவிற்று மற்றும்‌ அது அவரது இரத்தக்‌ குழாயைத்‌ 
தாக்கிற்று (வசனம்‌ 34). 

ஆகாப்‌ யுத்தக்களத்தை விட்டுச்‌ செல்வதற்கு முயற்சித்தார்‌ 
(வசனம்‌ 34) ஆனால்‌ அவரால்‌ செல்ல இயலாதிருந்தது (வசனம்‌ 
35). அவர்‌ இரதத்தில்‌ நிறுத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில்‌ 
இறந்துபோனார்‌ (வசனம்‌ 35; 2 நூளாகமம்‌ 18:34). அவரது 
உடல்‌ சமாரியாவுக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டது (வசனம்‌ 37). 
இரத்தம்‌ தோய்ந்த அவரது இரதம்‌ கழுவப்படுவதற்காகக்‌ 
குளத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டது, “கர்த்தர்‌ சொல்லி 
யிருந்த வார்த்தையின்படியே, நாய்கள்‌ அவன்‌ இரத்தத்தை 
நக்கினது” (வசனம்‌ 38). 





A. ஆகாபின்‌ பரிதாபமான வரலாறானது, மிகவும்‌ கடின இருதயம்‌ 


கொண்டவர்களைக்‌ கூட நாம்‌ உண்மையைப்‌ பற்றியும்‌ “உண்மை 
யைத்தவிர வேறெதுவுமற்றவைகளைப்‌ பற்றியும்‌ அக்கறை 
கொண்ட வர்களாக இருக்க வேண்டும்‌ என்று நம்பி இணங்கச்செய்ய 
வேண்டும்‌! 


B. இன்றைய நாட்களில்‌, உண்மை/சத்தியம்‌ என்பது கிறிஸ்துவையும்‌ 


அவரது வசனத்தையும்‌ விட்டுப்‌ பிரிக்கப்படக்‌ கூடாததாக 
உள்ளது (யோவான்‌ 14:6; 5:23; எபேசியர்‌ 4:21; யோவான்‌ 16:13). 
அப்போஸ்தலா்களுக்கு வெளிப்படுத்தியுள்ள, இயேசுவைப்‌ பற்றிய 
சத்தியத்தை நாம்‌ வீசுவாசிக்கவும்‌ சத்தியத்திற்கு நாம்‌ தழ்ப்படிய ம்‌ 
தேவன்‌ நமக்கு உதவுவாராக. 


183 


11 
“நாண்‌ மிகவும்‌ முதியவன்‌ என்று 
யார்‌ சொல்வது?” 
[2 இராஜாக்கள்‌ 1] 


சார்பளவில்‌ சிறிய நிகழ்ச்சியாக எலியாவின்‌ வாழ்வில்‌ நடந்த ஒரு 
நிகழ்ச்சி 2 இராஜாக்கள்‌ 1 புத்தகத்தில்‌ முதல்‌ அதிகாரத்தில்‌ கூறப்படுகிறது. 
எலியா சுழற்காற்றில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டபோது, அவரது வாழ்வின்‌ 
உச்சக்காட்சியைக்‌ கூறுறெதான 2ம்‌ அதிகாரத்திற்குச்‌ செல்வதற்கு இந்த அதி 
காரத்தைத்‌ தாண்டிப்போகும்படி நாம்‌ சோதிக்கப்படலாம்‌. பின்வரும்‌ மூன்று 
காரணங்களுக்காக நாம்‌ அந்தத்‌ தூண்டுதலைச்‌ சீர்குலையச்‌ செய்வோம்‌: 
(1) 2 இராஜாக்கள்‌ 1ம்‌ அதிகாரத்தைத்‌ தவறவிட்டால்‌, நமது பாடத்தொடர்‌ 
முழுமையற்றதாக இருக்கும்‌. (2) இந்த அதிகாரத்தில்‌ உள்ள சில பாடங்கள்‌ 
எலியாவின்‌ வாழ்வின்‌ மீதான மற்ற வசனப்பகுதிகளில்‌ காணப்படுவதில்லை. 
இந்த வரலாற்றைத்‌ தேவன்‌ நமக்காகப்‌ பதிவு செய்துள்ளார்‌ என்பதற்கு இந்த 
பாடங்கள்‌ போதுமான அளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்தவைகளாக உள்ளன. 
(3) முந்திய பாடங்களில்‌ நாம்‌ விட்டுவந்துள்ள பிணைக்கப்படாக பல நுனிகள்‌ 
இங்கு கெட்டியாகப்‌ பிணைக்கப்படுகின்றன. 

நாம்‌ மூன்று தனிநபர்களைக்‌ கண்ணோக்குவோம்‌. இருவர்‌ நமது 
வேதவசனப்பகுஇயில்‌ காணப்படுகின்றனர்‌. மூன்றாமவர்‌ இன்றைய 
நாட்களில்‌ நமது செய்தியைக்‌ கேட்பவர்களில்‌ காணப்படுகிறார்‌. இந்தக்‌ 
கடைசித்‌ தனிநபரைக்‌ கண்ணோக்குவகன்‌ மூலமாக நாம்‌ நமது பாடங்களைத்‌ 
குரவழைப்போம்‌. 





வடக்கு இஸ்ரவேலின்‌ கலகக்கார 
ஆட்சியாளர்‌ (1:1-9) 
கலகக்கார ஆட்சியாளர்‌ என்பவர்‌, எலியா இருபது ஆண்டுகாலமாக யுத்தம்‌ 
நடத்திய ஆகாப்‌ இராஜா அல்ல, அனால்‌ அவரது மகனான அகசியா ஆவார்‌ 
(அனேகமாக இது அவரது முதல்‌ மகனான இருக்கலாம்‌). அகசியா செய்த மூன்று 
விஷயங்களைக்‌ கவனியுங்கள்‌. 
அசசியா கடந்த காலத்தைப்‌ புறக்கணித்தார்‌ அவரது வரலாறு 
1 இராஜாக்கள்‌ 22ம்‌ அதிகாரத்தின்‌ பிற்பகுதியில்‌ தொடங்குகிறது: 
அப்படியே (ஆகாப்‌) ராஜா இறந்தபின்பு, சமாரியாவுக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டான்‌; ராஜாவைச்சமாரியாவில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌. 
அந்த இரதத்தையும்‌ அவனுடைய கவசத்தையும்‌ சமாரியாவின்‌ குளத்திலே 
கழுவுகிறபோது, கர்த்தர்‌ சொல்லியிருந்த வார்த்தையின்படி யே, நாய்கள்‌ 


184 


அவன்‌ இரத்தத்தை நக்கினது (இப்போது வேசிகள்‌ அங்கு குளித்தனர்‌) ... 
ஆகாப்‌ தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
அகசியா அவன்‌ ஸ்தலத்தில்‌ ராஜாவானான்‌ (1 இராஜாக்கள்‌ 22:37, 38, 40). 


அகசியா கடந்த காலத்திலிருந்து பாடம்‌ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்‌. 
அவர்‌ வளர்ந்தபோது, எலியாவைப்‌ பற்றி வரலாறுகளைக்‌ கேள்விப்பட்டிருப்பார்‌ 
என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை: மூன்றரை ஆண்டுகள்‌ பஞ்சம்‌, கர்மேல்‌ மலையின்மீது 
அக்கினி மற்றும்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ கொல்லப்படுதல்‌; மற்றும்‌ நாபோத்‌ 
தின்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌ தனது தந்தையின்மீது வைக்கப்பட்ட சாபம்‌, 
பின்தொடர்ந்த மூன்று ஆண்டுகளில்‌ அவற்றின்‌ பயங்கரமான நிறைவேற்றம்‌. 
அவர்‌ ஒன்றையும்‌ கற்றுக்கொள்ளவில்லை என்பது உறுதி. 





ஆகாபின்‌ குமாரனாகிய அகசியா யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 
பதினேழாம்‌ வருஷத்திலே சமாரியாவில்‌ ராஜாவாகி, இஸ்ரவேலின்மேல்‌ 
இரண்டு வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணி,' கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்‌ 
லாப்பானதைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, தன்‌ தாயின்‌ வழியி 
லும்‌, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ குமாரன்‌ 
யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ நடந்து (1 இராஜாக்கள்‌ 22:51, 52). 


அவர்‌ “தன்‌ தகப்பன்‌ வழியிலே நடந்தார்‌.” அவர்‌ தமது தகப்பனின்‌ 
பலவீனத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொண்டார்‌. மிகவும்‌ குறிப்பாக அவர்‌, “தன்‌ தாயின்‌ 
வழியிலே நடந்தார்‌.” இந்தச்‌ சொற்றொடர்‌ வேதாகமத்தில்‌ இங்கு மாத்திரமே 
காணப்படுகிறது. அவரது தாயான யேசபேல்‌ அரண்மனையில்‌ இன்னும்‌ 
வாழ்ந்துகொண்டிருந்தாள்‌. அவர்‌ “யெரோபெயாமின்‌ வழியிலும்‌ நடந்தார்‌.” 
இஸ்ரவேலின்‌ வடக்கு ராஜ்யத்தின்‌ முதல்‌ அரசரான யெரோபெயாம்‌, 
இஸ்ரவேலை விக்கிரகாராதனைக்குக்‌ கீழ்நோக்கிய பாதையில்‌ வழிநடத்தத்‌ 
தொடங்கியிருந்தார்‌. “பாகாலைச்‌ சேவித்து காயைப்போல்‌ பிள்ளை என்பதற்கு 
ஒப்ப) அவனைப்‌ பணிந்துகொண்டு, தன்‌ தகப்பன்‌ செய்தபடியெல்லாம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கினான்‌” (வசனம்‌ 
53). 

உடனடியாகப்‌ பிரச்சனைகள்‌ எழுந்தன: “ஆகாப்‌ மரணமடைந்தபின்‌, 
மோவாபியர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணிப்‌ பிரிந்துபோனார்கள்‌” 
(1:1).? மோவாபியர்‌ நீண்ட காலமாக இஸ்ரவேலின்‌ அஆதிக்கத்தின்கம்‌ 
இருந்தனர்‌;” இப்போது அவர்கள்‌ தங்கள்‌ சுதந்திரத்தைத்‌ திரும்பவும்‌ ஆதாயப்‌ 
படுத்திக்கொண்டனர்‌.” இஸ்ரவேல்‌ தோற்கடிக்கப்பட்ட இந்த சுதந்திரத்திற்கான 
போராட்டத்தைப்‌ பற்றி, புகழ்பெற்ற மோவாபியக்‌ கல்வெட்டு கூறுகிறது. 
ஒரு முற்றுகையில்‌, ஏழாயிரம்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கொல்லப்பட்டனர்‌; 





பெண்களும்‌ குழந்தைகளும்‌ அடிமைகளாகக்‌ கூட்டிச்செல்லப்பட்டனர்‌. 
இருப்பினும்‌, ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, இந்தக்‌ கலகக்கார ஆட்சியாளரின்‌ 
குறுகிய ஆட்சியின்‌ முடிவுக்கு அருகாமையான ஓரே நிகழ்ச்சியைப்‌ பற்றி 
அதிகம்‌ அக்கறையுள்ளவராக இருந்தார்‌. 

ஆஅககியா மாபெரும்‌ வைத்தியரை அவமான ப்படுத்னெொர்‌: “அகசியா 
சமாரியாவிலிருக்கிற தன்‌ மேல்வீட்டிலிருந்து கிராதியின்‌ வழியாய்‌ விழுந்து, 


185 


வியாதிப்பட்டு” (வசனம்‌ 2௮). அகசியா தலைநகரில்‌ தமது அரண்மனையில்‌ 
இருந்தார்‌. அவர்‌ பெரிய திறந்த ஜன்னல்கள்‌ கொண்ட மேல்வீட்டில்‌ இருந்தார்‌. 
இந்த ஜன்னல்கள்‌, துளைகள்‌ கொண்ட நவீனபாணியிலான மரவேலைப்பாடு 
கொண்ட கிராதிகளைக்‌ கொண்டு மூடப்பட்டிருந்தன, இவைகள்‌ அலங்காரம்‌ 
மற்றும்‌ தனிமைத்துவத்திற்காக வடிவமைக்கப்‌ பட்டவைகளாக இருந்தன. 
அகசியா ஒரு ஜன்னல்‌ விளிம்பின்மீது அமர்ந்திருந்தார்‌ என்பது உறுதி. அவர்‌ 
கிராதிக்கு எதிராகச்‌ சாய்கையில்‌, அவரைத்‌ தாங்கமுடியாமல்‌, அவர்‌ விழுந்தார்‌. 
அவர்‌ கொல்லப்படவில்லை, ஆனால்‌ அவர்‌ மிகவும்‌ காயப்பட்டு திரும்பக்‌ 
குணமடையாத நிலையில்‌ இருந்தார்‌. 

தெய்வீக அருளிரக்கத்தைத்‌ தவறற்ற வகையில்‌ எடுத்துரைப்பவனாக 
இருப்பதாக என்னைப்‌ பற்றி நான்‌ உரிமைகோரிக்கொள்வதில்லை.* 
இருப்பினும்‌, ஒருவேளை, ஒருவேளை மாத்திரம்‌ இந்த நிகழ்ச்சியானது, 
அகசியா நீண்ட சிந்தனைகளைச்‌ சிந்திக்கக்‌ காரணமானதாக, அவர்‌ யெகோவா 
தேவனிடத்தில்‌ திரும்பக்‌ காரணமானதாக இருந்திருக்கலாம்‌. சங்கீதக்காரர்‌, 
“நான்‌ உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது; அதினால்‌ உமது பிரமாணங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளுகிறேன்‌” என்று கூறினார்‌ (சங்கதம்‌ 119:71). இது, அகசியா தமது 
உணர்வுகளுக்கு வருவதற்கு ஏற்புடைய நேரமாக இருந்திருக்கும்‌ - ஆனால்‌ அவர்‌ 
அவ்வாறு வரவில்லை. 

அதற்குப்‌ பதிலாக அவர்‌, தெய்வீக மருத்துவரை அவமதித்தார்‌. “இந்த வியாதி 
நீங்கிப்‌ பிழைப்பேனா என்று எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ 
போய்‌ விசாரியுங்கள்‌ என்று ஆட்களை அனுப்பினான்‌” (வசனம்‌ 2ஆ). “பாகால்‌ 
சேபூப்‌” என்பது ஒரு கூட்டுப்‌ பெயராக உள்ளது. இதன்‌ முதல்‌ பகுதியை நாம்‌ 
ஏற்கனவே புரிந்துகொண்டுள்ளோம்‌: யேசபேலினால்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
“பாகால்‌” என்ற கடவுள்‌. இந்தப்‌ பெயர்‌, “ஆண்டவர்‌” அல்லது “கடவுள்‌” என்று 
அர்த்தப்படுகிறது. இரண்டாவது பாகமான “சேபூப்‌” என்பது, “இங்கும்‌ அங்கும்‌ 
போகுதல்‌, அலைகல்‌, முன்னும்‌ பின்னுமாக அசைதல்‌” என்று அர்த்தப்படுகிற 
வினைச்சொல்‌ வடிவமாக உள்ளது. இது பெயர்ச்‌ சொல்‌ வடிவத்தில்‌, ஈ என்று 
அழைக்கப்படும்‌ பூச்சியைக்‌ குறிக்கிறது. “பாகால்‌-சேபூப்‌” என்பது “ஈக்களின்‌ 
ஆண்டவன்‌” என்று நேரடியாக அர்த்தப்படுகிறது. (பல இளம்‌ வயதினர்‌ அந்தப்‌ 
பெயர்‌ கொண்ட நாவலை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்‌ படுகின்றனர்‌. £) 





பாகால்‌ இயற்கையின்‌ கடவுள்‌ என்று நினைக்கப்பட்டான்‌. பாகால்‌-சேபூப்‌ 
என்பவன்‌ ஈக்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ உள்ளூர்‌ வெளிப்பாடாக இருந்தான்‌. 
முதல்‌ பார்வையில்‌ இது ஒன்றும்‌ பெரியதாக இருப்பதில்லை. ஒரு ஈ என்பது 
மிகவும்‌ சிறியதாக உள்ளது.” நாம்‌ அதைக்‌ கையினால்‌ அடித்துவிடவோ அல்லது 
ஒரு பூச்சி மருந்தைத்‌ தெளித்து விரட்டிவிடவோ முடியும்‌. இருப்பினும்‌ 
நம்மில்‌ ஒருசிலர்‌, சுகாதார விதிகள்‌ மிகக்‌ கொஞ்சமாகவும்‌ ஜன்னல்கள்‌ மீதான 
திரைகள்‌ மிகவும்‌ கொஞ்சமாகவும்‌ இருக்கும்‌ சூழ்நிலைகளின்டகழ்‌, ஈக்கள்‌ ஷம்‌ 
குறிப்பிடத்தக்கவை என்பதை நினைவுபடுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 

ஒரு பழங்கதையானது, விருந்தினராக வந்திருந்த ஒரு பிரசங்கியார்‌, 
உணவுமேஜையின்‌ மீது இருந்த பழக்கேக்‌ (போல்‌ இருந்த) ஒன்றைச்‌ 
சுட்டிக்காண்பித்து, “எனக்கு இந்த உலர்ந்த திராட்சை கொண்ட பழக்கேக்‌ 
வேண்டும்‌” என்று கேட்டார்‌. விருந்தளித்த பெண்மணி, அந்தக்‌ கேக்கின்மீதிருந்த 
ஈக்கூட்டம்‌ ஒன்றைப்‌ புறம்பே துரத்த தமது கைகளைக்‌ கொண்டு விசிறினார்‌. 


186 


“அது உலர்ந்த திராட்சையல்ல, அது முட்டையும்‌ பாலும்‌ சேர்ந்த கலவை” என்று 
கூறினார்‌. 

ஒரு ஊழியக்காரன்‌ என்ற வகையில்‌ நான்‌, ஆஸ்திரேலியா நாட்டிற்குள்‌ 
சென்றபோது, புதர்‌ ஈக்களைச்‌ சகித்துக்‌ கொள்ள வேண்டியதாயிற்று. பிடிவாத 
மான இந்தப்‌ பூச்சிகள்‌ ஈரத்தை நாடுகின்றன. இது, அவைகள்‌ ஒரு நபருடைய 
கண்கள்‌, மூக்கு, வாய்‌ அல்லது வியர்வைவரும்‌ உடலின்‌ எந்தப்‌ பாகத்தை 
நோக்கியும்‌ படையெடுத்துச்‌ செல்கின்றன என்று அர்த்தப்படுகிறது. ஒருமுறை, 
கோடைகால முகாம்‌ குழு ஒன்றுடன்‌ ஆஸ்திரேலியாவின்‌ உள்நாட்டில்‌ இருக்கும்‌ 
ஒரு சிறு நகரத்தில்‌, கதவு தட்டும்‌ ஊழியம்‌ செய்துகொண்டிருக்கையில்‌, நான்‌ 
ஒரு மாணவரின்‌ பின்னால்‌ சென்று கொண்டிருந்தேன்‌. அவரது வெள்ளைச்‌ 
சட்டையின்‌ பின்பகுதி வியர்வையால்‌ ஊறிப்போய்‌ இருந்தது - மற்றும்‌ அது 
ஈக்கள்‌ மொய்த்ததாக இருந்தது. (ஈக்களைத்‌ தூரத்துவதற்காக) முகத்திற்கு 
முன்னால்‌ கைகளை வீசுவதை ஆஸ்திரேலியர்கள்‌ நகைச்சுவையாக, “ஆஸ்தி 





ரேலியன்‌ வணக்கம்‌” என்று அழைக்கின்றனர்‌. 

எனவே, “பாகால்‌-சேபூப்‌?' என்பது, எரிச்சலூட்டுதல்‌ மற்றும்‌ 
கொள்ளைநோயை வருவித்தல்‌ அல்லது (சம அளவில்‌ முக்கியத்துவமான) 
அந்த எரிச்சலை நீக்குதல்‌ - ஆயெவற்றைச்‌ செய்யக்கூடிய ஒரு கடவுளைக்‌ 
குறித்தது. புதிய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌, பாகால்‌ சேபூப்‌ மூடநம்பிக்கையுள்ள 
மக்களின்‌ மத்தியில்‌ முக்யெத்துவமான இடத்தைப்‌ பெற்றிருந்தான்‌. மத்தேயு 
12:22-28 வசனப்பகுதி, இயேசு ஒரு அசுத்த ஆவியைத்‌ துரத்துதலைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. அவர்‌ ஒரு அற்புதத்தைச்‌ செய்தார்‌ என்பதைப்‌ பரிசேயர்கள்‌ மறுக்க 





இயலாதவர்களாக இருந்தனர்‌, ஆனால்‌ அவர்‌ அதை “பிசாசுகளின்‌ தலைவனாகிய 
பெயல்செபூலினாலே” செய்திருந்தார்‌ என்று அவர்கள்‌ கூறினர்‌ (மத்தேயு 12:24). 
பெயல்செபூல்‌ என்பவன்‌ சாத்தானாக இருந்தான்‌ அல்லது சாத்தானுடைய 
வேலைக்காரர்களில்‌ ஒருவனாக இருந்தான்‌ என்று கருதப்பட்டான்‌, மற்றும்‌ 
அவனது பெயரானது குணமாக்குதலுடன்‌ இணைவுகொண்டிருந்தது. 

மத்திய தரைக்கடலின்‌ கடலோரமாக இருந்த எக்ரோன்‌ என்ற பெலிஸ்தி 
யரின்‌ நகரத்தில்‌, பாகால்‌ சேபூப்பின்‌ விக்ரெம்‌ ஒன்று இருந்தது. அகசியா குணமா 
காதபோது, அவர்‌ தாம்‌ அந்த வியாதியிலிருந்து சுகமாவாரா என்று பாகால்‌ 





சேபூப்பின்‌ ஆசாரியார்களிடத்தில்‌ கேட்பதற்காக ஆட்களை அனுப்பினார்‌. 
இது கர்த்தருக்கு அவமானமாக, ஒருவேளை வெளியரங்கமான அவமானமாக 
இருந்தது. இஸ்ரவேல்‌ ஏற்கனவே மாபெரும்‌ வைத்தியரைக்‌ கொண்டிருந்தது, 
அவர்‌ ஒருவரே அகசியாவின்‌ சரீரப்பிரகாரமான மற்றும்‌ ஆவிக்குரிய நோய்களைக்‌ 
குணமாக்கக்‌ கூடியவராக இருந்தார்‌. 


கர்த்தருடைய தூதன்‌ திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி: நீ எழுந்து, சமாரி 
யாவுடைய ராஜாவின்‌ ஆட்களுக்கு எதிர்ப்படப்போய்‌: இஸ்ரவேலிலே 
தேவன்‌ இல்லையென்றா நீங்கள்‌ எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்‌ 
சேபூபிடத்தில்‌ விசாரிக்கப்போடிறீர்கள்‌? ... என்பதை அவர்களோடே சொல்‌ 


என்றான்‌ (வசனங்கள்‌ 3, 4௮). 


KIV வேதாகமத்தில்‌, “இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்பதற்காக 
அல்லவா” என்றுள்ளது (என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). அது அருவருப்பானதாக 


187 


உள்ளது, ஆனால்‌ மூலவசனம்‌ அவ்வாறே வாசிக்கப்படுகிறது. வலியுறுத்தம்‌ 
கருதல்‌ என்பதே இரு எதிர்மறைச்‌ சொற்களின்‌ நோக்கமாக உள்ளது: “நீங்கள்‌ 
இஸ்ரவேலில்‌ தேவன்‌ இல்லை, இல்லை, ஒருவரும்‌ இல்லை என்று கூறுகிறீர்கள்‌ 
எனவே நீங்கள்‌ எக்ரோனுக்குச்‌ செல்ல வேண்டியதாயிற்று!” 

எலியா, அகசியாவின்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கவிருந்தார்‌: “இதினி 
மித்தம்‌ நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌, சாகவே சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (வசனம்‌ 4௮). “இதினிமித்தம்‌” என்ற வார்த்தை, விஷயங்கள்‌ 
மாறுபட்டிருந்தால்‌, அரசர்‌ யெகோவாவினிடத்தில்‌ விசாரித்திருந்தால்‌, 
மனம்வருந்துகுல்‌ இருந்திருந்தால்‌, அவரது உடல்நலம்‌ சீராக்கப்பட்டிருக்கும்‌- 
ஆனால்‌ அவரது இருதயக்‌ கடினத்தினிமித்தம்‌ அவர்‌ சாவார்‌ என்பதை மறைமுக 
மாக உணர்த்துகிறது. 

கர்த்தருடைய தூதன்‌ கூறியபடியே எலியா செய்தார்‌ (வசனம்‌ 4ஆ). 

தமிய, iis dow அச்க்றுத்த முயற்சி செய்தார்‌. “அந்த ஆட்கள்‌ 
அவனிடத்திற்குத்‌ [அகசியாவினிடத்திற்குத்‌] திரும்பிவந்தபோது: நீங்கள்‌ 
திரும்பி வந்தது என்ன என்று அவன்‌ அவர்களிடத்தில்‌ கேட்டான்‌” (வசனம்‌ 5). 
அந்த ஆட்கள்‌ எக்ரோனுக்குச்‌ செல்லுமளவுக்கு நீண்டதூரம்‌ செல்லாது திரும்பி 
வந்தனர்‌. அவர்‌, “என்ன நடந்தது?” என்று கேட்டார்‌. 


அதற்கு அவர்கள்‌: ஒரு மனுஷன்‌ எங்களுக்கு எதிர்ப்பட்டுவந்து: நீங்கள்‌ 
உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில்‌ திரும்பிப்போய்‌, இஸ்ரவேலிலே 
தேவன்‌ இல்லையென்றா நீ எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ 
விசாரிக்கப்போகிறாய்‌; இதினிமித்தம்‌ நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌ 
சாகவே சாவாய்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்பதை அவனோடே 
சொல்லுங்கள்‌ என்றான்‌ என்று சொன்னார்கள்‌. அப்பொழுது அவன்‌ 
அவர்களை நோக்கி: உங்களுக்கு எதிர்ப்பட்டுவந்து, இந்த வார்த்தைகளை 
உங்களிடத்தில்‌ சொன்ன மனுஷன்‌ எப்படிப்பட்டவன்‌ என்று கேட்டான்‌ 


(வசனங்கள்‌ 6, 7). 


அதற்கு அவர்கள்‌, “அவன்‌ மயிர்‌ உடையைத்‌ தரித்து,” வார்க்கச்சையைத்‌ தன்‌ 
அரையிலே கட்டிக்கொண்டிருந்தான்‌” என்று பதில்‌ அளித்தனர்‌. அவர்‌ யார்‌ 
என்பதை அவர்கள்‌ அறிந்திருந்தால்‌, அவர்கள்‌ அதைப்பற்றி ஊமையாக 
நடித்தல்‌ சூழ்நிலைக்குப்‌ பொருத்தமானது என்று நினைத்தனர்‌. அகசியா, “அது 
திஸ்பியனாகிய எலியாதான்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 8). செயல்விளைவில்‌ 
அவர்‌ கூடுதலாக, “எனவே அந்தப்‌ பழைய போக்கிரி இன்னமும்‌ சுற்றித்‌ 
இரிகிறான்‌. ஐந்து அல்லது அதற்கு சற்றேறக்‌ குறையலான ஆண்டுகளாக நான்‌ 
அவனைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படவில்லை. ஒருவேளை அவன்‌ இறந்திருப்பான்‌ 
என்று நான்‌ நினைத்தேன்‌. ஆனால்‌ இங்கு அவன்‌ மறுபடியும்‌ தனக்குத்‌ 
தேவையற்ற விஷயங்களில்‌ மூக்கை நுழைக்கிறான்‌” என்று கூறினார்‌. 

இது மனந்திரும்புவதற்கு அகசியாவுக்குத்‌ தேவனால்‌ தரப்பட்ட 
இன்னொரு வாய்ப்பாக இருந்தது. தேவனுடைய செய்தியாளர்‌ தேவனு 
டைய செய்தியோடு அனுப்பப்பட்டிருந்தார்‌, மற்றும்‌ அந்த செய்தியானது 
எல்லாக்காரியத்திலும்‌ மிகவும்‌ பயங்கரமானதான மரணம்‌ பற்றியதாக 
இருந்தது. அது ஒரு நபரை நிதானித்து நினைக்கச்‌ செய்யவில்லை என்றால்‌ 
வேறெதுவும்‌ அவ்வாறு செய்யாது. இம்முறை அது அந்தச்‌ செயல்விளைவைக்‌ 





188 


கொண்டிருக்கவில்லை. காண்கிறபடி, அது அகசியாவைக்‌ கோபம்‌ 
கொள்ளச்‌ செய்தது, அவ்வளவுதான்‌. “அவனிடத்திற்கு [எலியாவினிடத்‌ 
திற்கு] ஒரு தலைவனையும்‌, அவனுடைய ஐம்பது சேவகரையும்‌ அனுப்பினான்‌; 
மலையின்‌ உச்சியில்‌ உட்கார்ந்திருக்றெ அவனிடத்தில்‌ [எலியாவினிடத்தில்‌] 
இவன்‌ [தலைவன்‌] ஏறிப்போய்‌” (வசனம்‌ 9௮). “யாரேனும்‌ ஒருவர்‌ இறப்பார்‌, 
ஆனால்‌ அது நானாக இருக்கமாட்டேன்‌” என்று அரசர்‌ கூறினார்‌! 


வடக்கு இஸ்ரவேலின்‌ வல்லமை 
நிறைந்த தீர்க்கதரிசி (1:9-17) 

அவர்கள்‌ முதியவராகிய எலியாவைக்‌ கண்டபோது, “அவர்‌ மலையின்‌ 
உச்சியில்‌ அமர்ந்து இருந்தார்‌” (வசனம்‌ 9ஆ). அவர்‌ “முதியவரான எலியாவாக” 
இருந்தார்‌. ஏனென்றால்‌ பல ஆண்டுகள்‌ கடந்து சென்றிருந்தன. அவர்‌ யேசபேல்‌ 
மற்றும்‌ ஆகாப்‌ ஆகியோருடன்‌ இருபது அல்லது அதற்குச்‌ சற்றேறக்‌ குறையலான 
ஆண்டுகள்‌ போராடியிருந்தார்‌. இப்போது யேசபேல்‌ மற்றும்‌ அவளது மகன்‌ 
அகசியா ஆகியோருடன்‌ அவருக்குப்‌ போராட்டம்‌ இருந்தது. எலியா முதி 
யவராகி இருந்தார்‌. நயப்பாங்கற்ற அவரது தலை மற்றும்‌ நீண்டு தொங்கிய 
தாடி ஆகியவற்றின்‌ முடியில்‌ நரை இழையோடி இருந்தது. அவர்‌ நேராக 
நிமிர்ந்து நிற்கவில்லை. அவர்‌ அனேகமாக இப்போது அரசரின்‌ இரதத்துடன்‌ 
ஓட இயலாதவராக இருந்தார்‌. அவர்‌ மலையின்‌ உச்சியில்‌ அமர்ந்திருந்த முதிய 
மனிதராக, இந்த உலகத்தை விட்டுச்‌ செல்லத்‌ தயாரானவராக இருந்தார்‌ (காண்க 
அதிகாரம்‌ 2). இருப்பினும்‌, அவருக்காக வருத்தப்பட வேண்டாம்‌. அவர்‌ 
இன்னமும்‌ வல்லமை நிறைந்த கீர்க்கதரிசியாகவே இருந்தார்‌. அவர்‌ இன்னமும்‌ 
இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதராகவே இருந்தார்‌. அவர்‌ இன்னமும்‌ 
தேவனுடைய “ஒரு ஆள்‌ சேனையாக” இருந்தார்‌. அவர்‌ இன்னமும்‌ அக்கினியின்‌ 
மனிதராக இருந்தார்‌. 

வடக்கு இஸ்ரவேலின்‌ வல்லமை நிறைந்த தீர்க்ககரிசியினுடைய மூன்று 
பண்புகளை நாம்‌ கவனிப்போம்‌. 

நாம்‌ கண்டுள்ளபடி எலியா; தேவனுடைய கிதை அய செ 
இந்த வேளையில்‌ [எலியா] எங்கு வாழ்ந்தார்‌ என்று நாம்‌ அறிவதில்லை, 
ஆனால்‌ தேவன்‌ பேசியபோது, அவர்‌ போவதற்குத்‌ தயாராக இருந்தார்‌. 
தூதன்‌ அவரிடத்திற்கு வந்து அவர்‌ அளிக்க வேண்டிய செய்தியை அவருக்குக்‌ 
கொடுத்தார்‌. அவர்‌ அதை அளித்தார்‌. அது அவரது வாழ்வைப்‌ பற்றித்‌ தொகுத்து 
உரைக்கிறது: 

எலியா தேவனுடைய அணிய 2௪2. செய்தா 


இவன்‌ [தலைவன்‌] எலியாவினிடத்தில்‌, தேவனுடைய மனுஷனே,” ராஜா 
உன்னை வரச்சொல்லுகிறார்‌ என்றான்‌. அப்பொழுது எலியா, அந்த 
ஐம்பதுபேரின்‌ தலைவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: நான்‌ தேவனுடைய 
மனுஷனானால்‌, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, உன்னையும்‌ உன்‌ 
ஐம்பதுபேரையும்‌ பட்சிக்கக்கடவது என்றான்‌; உடனே அக்கினி வானத்தி 
லிருந்து இறங்கி, அவனையும்‌ அவன்‌ ஐம்பதுபேரையும்‌ பட்சித்தது 
(வசனங்கள்‌ 9இ, 10). 


189 


கார்மேல்‌ மலையில்‌ நடந்தது போலவே, வானத்திலிருந்து அக்கினி மீண்டும்‌ 
இறங்கியது. அந்த முதிய மனிதர்‌ இன்னமும்‌ தொடுதலைக்‌ கொண்டிருந்தார்‌! 
யோசிப்பஸ்‌ என்பவர்‌, இந்த அக்கினி மின்னலாக இருந்தது என்று கூறினார்‌. 0 
அது என்னவாக இருந்தாலும்‌, அது பூமியின்மீது தீயில்‌ கருகிய ஐம்பத்தியோரு 
இடங்களை எஞ்சவிட்டது, அந்த இடங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒரு மனிதர்‌ 
இருந்திருந்தார்‌. 

அரசர்‌ தமது பாடத்தைக்‌ கற்றுக்கொண்டாரா? இல்லை, அவர்‌ இன்னும்‌ 
ஐம்பத்தியோரு பேர்களை அனுப்பினார்‌. எஞ்சியிருந்த பிணக்குவியல்‌ 
களிடத்தில்‌ தீர்க்ககரிசியை சந்திக்க இந்தத்‌ தளபதி வந்து நின்றகைச்‌ சித்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌, அவர்‌ சாம்பலாக எஞ்சியவற்றினூடே முன்னெச்சரிக்கையுடன்‌ 
அடியெடுத்து வைத்துச்‌ சென்றார்‌. ஒருவேளை அவர்‌, “தேவனுடைய 
மனுஷனே, ராஜா உன்னைச்‌ சீக்ரெமாய்‌ வரச்சொல்லுகிறார்‌” ” (வசனம்‌ 11) 
என்று வற்புறுத்துவதற்கு முன்‌, எச்சிலை விழுங்கி இருக்கலாம்‌. “சீக்கிரமாய்‌” 
என்ற வார்த்தை கூட்டப்பட்டிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. “அரசருக்கு மதியீனம்‌ 
போதுமானதாய்‌ இருக்கிறது,” “உடனே கீழே இறங்கி வாருங்கள்‌!” என்று 
தலைவர்‌ கூறினார்‌. 








எலியா அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: நான்‌ தேவனுடைய 
மனுஷனானால்‌, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, உன்னையும்‌ உன்‌ 
ஐம்பதுபேரையும்‌ பட்சிக்கக்கடவது என்றான்‌; உடனே தேவனுடைய 
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, அவனையும்‌ அவன்‌ ஐம்பதுபேரையும்‌ 
பட்சித்தது (வசனம்‌ 12). 





கூடுதல்‌ விபரத்தின்‌ இந்தத்‌ துணுக்கு ஒன்றைக்‌ கவனியுங்கள்‌: “உடனே 
தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி.” பல விஷயங்களுக்காக 
- எடுத்துக்காட்டாக, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 450 பேர்களைக்‌ கொலை 
செய்ததற்காக - எலியாவை எழுத்தாளர்கள்‌ கண்டனம்‌ செய்திருக்கின்றனர்‌, 
செய்கின்றனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ இந்த 102 போர்வீரர்களின்‌ மரணத்‌ 
திற்காக அவரை விசேஷமாகக்‌ கண்டனம்‌ செய்கின்றனர்‌. “அவர்கள்‌ 
கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிய மாத்திரமே செய்தனர்‌” என்று ஒருவர்‌ கூறுகிறார்‌. 
பரலோகத்தில்‌ இருந்து இறங்கி வந்து இது எனியாவின்‌ அக்கினியல்ல ஆனால்‌ 
கேனு_௪ அக்கினி என்பது கவனிக்கப்படட்டும்‌. நாம்‌ தேவனைக்‌ 
கடிந்துரைக்க முயற்சி செய்யக்‌ கூடாது. எலியா தேவனுடைய ஊழியத்தைச்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. 

விக்கிரகாராதனையையும்‌ அத்துடன்‌ இணைந்து சென்ற ஒவ்வொரு 
விஷயத்தையும்‌ தேவன்‌ வெறுத்தார்‌ என்று முந்திய பாடங்கள்‌ வலியுறுத்தியுள்ளன. 
யூதர்கள்‌ அவருடைய விசேஷித்த மக்களாக இருந்தனர்‌. பொய்யான கடவுள்களை 
ஆராதிப்பதில்‌ இருந்து ஏதாவது ஒரு குழு விடுதலை ஆகியிருந்தது என்றால்‌, 
அது இஸ்ரவேல்‌ மக்களினமாகக்‌ தான்‌ இருக்க வேண்டும்‌. இருப்பினும்‌ வடக்கு 
இராஜ்யத்தினுள்‌, விக்கிரகாராதனை என்ற விஷயமானது யெரோபெயாமின்‌ 
செல்வாக்கினால்‌ வந்து தொடர்ந்து பரவியது. யேசபேல்‌ அரசியாக, பாகால்‌ 
மற்றும்‌ ஆஷேரா (பாகாலின்‌ பெண்‌ இணை) ஆகிய கடவுள்களை ஆராதித்தலை 
அறிமுகப்படுத்தியது என்பது கடைசி வைக்கோலாக இருந்தது. யேசபேல்‌, 


190 


பாகாலை ஆராதித்தலையும்‌ யெகோவாவை ஆராதித்தலையும்‌ ஒரேசமயத்தில்‌ 
அனுமதித்தல்‌ என்பதை விரும்பவில்லை. நாட்டில்‌ இருந்து யெகோவாவிற்குச்‌ 
செய்யப்படும்‌ ஆராதனையை நீக்கிப்போடுதல்‌ என்பதை அவள்‌ தனது இலக்காக 
ஏற்படுத்தினாள்‌. 

ஒரு பயங்கரமான புற்றுநோய்‌ நாடுமுழுவதிலும்‌ பரவியது. யேசபேலும்‌ 
அவளது பணிவிடைக்காரிகளும்‌ ஆஷேராவின்‌ கோவில்களில்‌ ஒழுக்கவீனத்‌ 
தின்‌ மிகவும்‌ வெறுக்கத்தக்க நடவடிக்கைகளில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. சமாரியாவுக்கு 
அருகில்‌ நடந்த புதைபொருள்‌ ஆராய்ச்சியில்‌, ஆஷேராவின்‌ (அல்லது ஆசரோத்‌ 
தின்‌) கோவிலினுடைய எஞ்சிய சிதிலங்கள்‌ கோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 
கோவிலின்‌ நுழை வாயிலில்‌ இருந்து ஒருசில தப்படிகள்‌ தூரத்தில்‌, ஒரு 
கல்லறை உள்ளது. அந்தக்‌ கல்லறை, ஜாடிகளினால்‌ நிரப்பப்பட்டுள்ளது, 
அவற்றில்‌ கோவிலில்‌ பலியிடப்பட்ட பச்சிளம்‌ குழந்தைகளின்‌ எஞ்சிய 
உடல்பாகங்கள்‌ இருக்கின்றன. பாகால்‌ மற்றும்‌ ஆஷேராவின்‌ பெண்‌ 
ஆசாரியர்கள்‌ சிறுகுழந்தைகளைக்‌ கொல்வதற்கென்று அலுவலகரீதியாக 
நியமிக்கப்பட்டி ருந்தனர்‌. 

இந்த புற்றுநோயை அழிப்பதற்கென்று தேவன்‌ எலியாவை 
அனுப்பியிருந்தார்‌. முன்பே கவனிக்கப்பட்டபடி, ஒரு மனிதர்‌ தமது வயிற்றில்‌ 





வேகமாய்‌ வளர்ந்து வரும்‌ புற்றுநோய்க்கட்டியைக்‌ கொண்டுள்ளார்‌ என்று 
அவரிடத்தில்‌ ஒரு மருத்துவர்‌ கூறுகிறார்‌ என்றால்‌, அவர்‌ “நாம்‌ ஒரு சிறு 
அறுவைச்‌ சிகிச்சை செய்து அந்தக்‌ கட்டியில்‌ ஒருசிறு பாகத்தை வெளியே 
எடுத்து, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்‌” என்று கூறமாட்டார்‌. இல்லை! 
மருத்துவர்‌, அந்த முழு கட்டியையும்‌ அதைச்‌ சுற்றி உள்ள பாதிக்கப்பட்ட எல்ல 
திசுவையும்‌ எடுக்கிறார்‌ - மற்றும்‌ அவர்‌ எல்லாவற்றையும்‌ எடுத்தாக வேண்டும்‌ 
என்று கேட்கிறார்‌. 

நியாயப்பிரமாணத்தின்படி, விக்கிரகாராகனைக்காரர்களை, குறிப்பாக 
அவர்களின்‌ தலைவர்களைக்‌ கொல்லுதல்‌ என்பது அரசரின்‌ பொறுப்பாக 
இருந்தது. ஆகாப்‌ அரசர்‌ தமது இந்தப்‌ பணியைச்‌ செய்யாதபடியால்‌, தேவன்‌ 
எலியாவை அனுப்பினார்‌. 

2 இராஜாக்கள்‌ 1ம்‌ அதிகாரத்தின்‌ விஷயமானது இன்னொரு மறுப்பை 
எழுப்புகிறது: “ஆனால்‌ இந்த மனிதர்கள்‌ கட்டளைகளை மாத்திரமே 
நிறைவேற்றிக்கொண்டிருந்தார்கள்‌. தனிப்பட்ட வகையில்‌ அவர்கள்‌ இந்த விஷயத்‌ 
திற்குப்‌ பொறுப்புள்ளவர்கள்‌ அல்லவே.” அந்தப்‌ பாதுகாப்பு வாதம்‌ ஓரளவு 
மதிப்புடையதாக உள்ளது, ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட இடம்‌ வரையில்‌ மாத்திரம்‌ 
அவ்வாறு உள்ளது. மனிதர்களிடத்தில்‌ விகாரமான பரிசோகனைகளை நடத்திய 
நாஜி இராணுவத்தின்‌ அறிவியல்‌ அறிஞர்களுடைய தற்பாதுகாப்புவாதமும்‌ 
இவ்வாறே இருந்தது. யூதமக்களைப்‌ பல ஆயிரக்கணக்கில்‌ கொன்று குவித்த 
நாஜிப்படைத்‌ தலைவர்களின்‌ தற்காப்புவாதமும்‌ இவ்வாறே இருந்தது. 
இந்த உலகத்தின்‌ நீதிமன்றங்கள்‌, இராணுவக்‌ கட்டளைகளுக்கு முன்னதாகச்‌ 
செல்லவேண்டியதான நாகரிகத்தின்‌ அடிப்படையில்‌ கட்டயெழுப்பப்பட்ட 








அடிப்படை ஒழுக்கக்‌ கோட்பாட்டை ஆணையிட்டுள்ளன. 


[அகசியாவினால்‌ அனுப்பப்பட்டிருந்த மனிதர்கள்‌] என்ன செய்தி 
ருக்க வேண்டும்‌? அவர்கள்‌, நோப்‌ என்ற இடத்தில்‌ ஆசாரியர்களைக்‌ 


191 


கொல்லும்படி கட்டளைபெற்ற சவுலின்‌ பாதுகாவலர்களைப்‌ போல 
செயல்பட்டிருக்க வேண்டும்‌. அந்தக்‌ கட்டளை தேவனுடைய சித்தத்திற்கு 
எதிரானது என்று அறிந்த அவர்கள்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிய மறுத்தனர்‌! 
தேவனுடைய பார்வையில்‌ துன்மார்க்கமானதை மற்றும்‌ பாவம்‌ 
நிறைந்ததைச்‌ செய்வதில்‌, அலுவலர்கள்‌ மற்றும்‌ போர்வீரர்கள்‌ ஆகியோரின்‌ 
தலைவர்கள்‌ மற்றும்‌ ஆட்சியாளர்களின்‌ கட்டளைகள்‌ தங்களை 


நியாயப்படுத்தமாட்டாது என்பதை அவர்கள்‌ அறிய வேண்டும்‌.'' 


இஸ்ரவேல்‌ தேவனால்‌ ஆளப்பட்ட நாடாக இருந்தது என்பதைச்‌ சிந்தையில்‌ 
வைக்கவும்‌. யெகோவா தேவனே இஸ்ரவேல்‌ இராணுவத்தின்‌ பிரதான தளபதி 
யாக இருந்தார்‌. அவரிடத்தில்‌ இருந்து வந்த எந்தக்‌ கட்டளையும்‌ (அரசர்‌ 
உட்பட). எந்த ஒரு கீழ்நிலை அதிகாரியிடத்தில்‌ இருந்து வந்திருக்கக்கூடிய 
எந்த ஒரு கட்டளையையும்‌ முந்தியிருக்க வேண்டியதாயிற்று. தேவனுடைய 
தீர்க்ககரிசியை “உயிருடனோ அல்லது பிணமாகவோ” கொண்டுசெல்ல வந்தி 
ருந்த, ஆயுதம்‌ தரித்த இஸ்ரவேலர்கள்‌ இதைப்பற்றி அரிதாகவே அறிந்திருந்தனர்‌. 
எலியா ஒன்றுமறியாதவர்கள்‌ பலரைக்‌ கொன்றிருக்கவில்லை; அவர்‌ நரகத்தின்‌ 
சேனைத்திரளுக்கு எதிராக நின்றிருந்தார்‌ - மற்றும்‌ அவர்‌ தேவனுடைய 
பலத்தினாலும்‌ வல்லமையினாலும்‌ வெற்றிபெற்றிருந்தார்‌. 

கடைசியாக 13ம்‌ வசனத்தில்‌ அறிவுணர்வுள்ள ஒரு படைத்தலைவர்‌ 
காணப்படுகிறார்‌: [அரசன்‌] திரும்பவும்‌ மூன்றாந்தரம்‌ ஒரு தலைவனையும்‌, 
அவனுடைய ஐம்பது சேவகரையும்‌ அனுப்பினான்‌.” இந்த படைத்தலைவர்‌, 
தேவனுடைய வல்லமையை நினைவூட்டும்‌ 102 சாம்பல்‌ குவியல்களினாடே 
ஜாக்கிரதையாக நடந்து சென்ற நிகழ்ச்சியைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. அவர்‌ 
எலியா இருக்குமிடத்தைச்‌ சென்று சேர்ந்தபோது, அவர்‌ முழங்காற்படியிட்டுப்‌ 
பின்வருமாறு வேண்டிக்கொண்டார்‌: 





“தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும்‌, உமது அடியாராகிய 
இந்த ஐம்பதுபேரின்‌ பிராணனும்‌ உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. 
இதோ, அக்கினி வானத்திலிருந்து இறங்கு, முந்தின இரண்டு தலைவரையும்‌, 
அவரவருடைய ஐம்பது சேவகரையும்‌ பட்சித்தது; இப்போதும்‌ என்னு 
டைய பிராணன்‌ உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான்‌” 


(வசனங்கள்‌ 13ஆ, 14). 


“என்னுடைய பிராணன்‌ உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக” என்பது 
“தயவுசெய்து என்னை உயிர்பிழைக்க விடுங்கள்‌!” என்று அர்த்தமாகிறது. 

“அப்பொழுது கர்த்தருடைய தூதன்‌ எலியாவை நோக்கி: அவனோடேகூட 
இறங்கிப்போ, அவனுக்குப்‌ பயப்படாதே என்றான்‌; அப்படியே அவன்‌ எழுந்து 
அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய்‌” (வசனம்‌ 15). எலியா 
சங்கிலியால்‌ பிணைக்கப்பட்டோ அல்லது கட்டப்பட்டோ இருந்தாரா? நான்‌ 
அதைப்பற்றிச்‌ சந்தேகப்படுகிறேன்‌. அவர்‌ முன்னாக நடக்க, அந்த ஐம்பத்தி 
யோரு வீரர்களும்‌ மரியாதைக்குரிய தொலைவில்‌ பின்நடந்தனர்‌ என்று நான்‌ 
அவரைப்பற்றிச்‌ சித்தரிக்கிறேன்‌. 

எலியா தேவனுடைய வன்க அதுத errr: 





192 


அவனைப்‌ [அரசரைப்‌] பார்த்து: இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்றா 
நீ எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ விசாரிக்க ஆட்களை 
அனுப்பினாய்‌; ஆதலால்‌ நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌ சாகவே 
சாவாய்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌ (வசனம்‌ 16. 


இந்தச்‌ செய்தியானது, எலியா தம்மை அழைத்துச்‌ செல்ல வந்த ஆட்களுக்குக்‌ 
கொடுத்த அதே செய்தியாகவே உள்ளது. அதைத்‌ தேவன்‌ எலியாவுக்குக்‌ 
கூறினார்‌. அதை எலியா தம்மை அழைத்துச்‌ செல்ல வந்த ஆட்களுக்குக்‌ 
கூறினார்‌. அவர்கள்‌ அதை அரசரிடம்‌ கூறினார்கள்‌. இப்போது அதை எலியா 
அரசருக்குக்‌ கூறினார்‌. அது ஒரேமாதிரியாக நிலைத்திருந்தது. தேவனுடைய 
வசனம்‌ மாறுவதில்லை. 

எலியா தமது செய்தியை அளித்து, பின்பு கதவின்‌ வெளியே நடந்து சென்றார்‌ 
என்பது உறுதி. அவரது பொது வாழ்வு முடிந்து போயிற்று. இதுவே அவர்‌ 
ஆகாப்‌ மற்றும்‌ யேசபேல்‌ ஆகியோருடன்‌ கொண்டிருந்த கடைசித்‌ தொடர்பாக 








இருந்தது. எட்டு அதிகாரங்களுக்குப்‌ பின்பு, யேகூ யேசபேலையும்‌ ஆகாபின்‌ 
வீட்டாரையும்‌ கொல்லுவார்‌, ஆனால்‌ தேவன்‌ எதைச்‌ செய்யும்படி எலியாவை 
அனுப்பினாரோ அதை அவர்‌ செய்து முடித்திருந்தார்‌. “தேவன்‌ கூறுறெபோது, 
அதை அவர்‌ அர்த்தப்படுத்துறொர்‌!” என்பதைத்‌ தகவலாக அளிப்பதே அவரது 
கடைசிப்‌ பணியாக இருந்தது. 

தேவனுடைய வசனத்தில்‌ நீங்கள்‌ நிச்சயமாயிருக்க முடியுமா? 
17ம்‌ வசனத்‌ இன்‌ முதல்‌ பாகத்தைக்‌ கவனியுங்கள்‌: “எலியா சொன்ன 





கர்த்தரை வார்த்தையின்படி யே அவன்‌ இறந்துபோனான்‌.” (என்னால்‌ 
வலியுறுத்தப்படுகிறது.) ஆகாப்‌ தமது மகனுக்கு, “யெகோவா உயர்த்திப்‌ பிடிக்கும்‌ 
ஒருவர்‌” என்று அர்த்தப்படுகிற வகையில்‌, “அகசியா” என்று பெயரிட்டிருந்தார்‌; 
ஆனால்‌ அவர்‌ [அகசியா] கீழ்ப்படியாமையினால்‌, “யெகோவா அழித்துப்போட்ட 
ஒருவராக” ஆனார்‌, 

17ம்‌ வசனத்தின்‌ முடிவில்‌, நாம்‌ பின்வரும்‌ அவலமான குறிப்பைக்‌ 
கொண்டுள்ளோம்‌: “அவனுக்குக்‌ குமாரன்‌ இல்லாதபடியினால்‌, அவன்‌ 
ஸ்தானத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான 
யோராமின்‌ இரண்டாம்‌ வருஷத்தில்‌ யோராம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. ” அகசியா பிள்ளையில்லாதவராக இறந்தார்‌, எனவே அவரது 
சகோதரர்‌ அரியணைக்கு வந்தார்‌. இவ்வாறாக நாம்‌ ஆகாபின்‌ மகனுடைய 
குறுகிய மற்றும்‌ வீணாகப்போன வாழ்வைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


ஆவிக்குரிய இஸ்ரவேலின்‌ பகுத்தறியும்‌ சீஷன்‌ 

மகிழ்ச்சியற்ற இந்த வரலாற்றைக்‌ தேவன்‌ ஏன்‌ பதிவுசெய்தார்‌? நமக்குத்‌ 
தேவன்‌ தரக்கொண்டுள்ள பாடம்‌ என்ன? நாம்‌, “ஆவிக்குரிய இஸ்ரவேலின்‌ 
பகுத்தறியும்‌ சீஷன்‌” பற்றிக்‌ கண்ணோக்குவோமாக. “ஆவிக்குரிய இஸ்ரவேல்‌” 
என்பது சபையைக்‌ குறிக்கிறது (கலாத்தியர்‌ 6:16; முதலியன). “சீஷன்‌” 
என்பது ஒரு கிறிஸ்தவரை, சபையின்‌ ஒரு உறுப்பினரைக்‌ குறிக்கிறது (காண்க 
நடபடிகள்‌ 11:26). “பகுத்தறிதல்‌” என்பது அர்த்தங்களைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌, 
பாடங்களைக்‌ கண்டறிதல்‌ மற்றும்‌ அந்தப்‌ பாடங்களுக்கு ஏற்றபடி வாழ்தல்‌ 
என்று அர்த்தப்படுகிறது. 


193 


நிகழ்ச்சிகளின்‌ இந்த வரிசை முழுவதிலும்‌ ஒருபக்கமாக நின்று, நடந்த எல்லா 
வற்றிலும்‌ இருந்து பாடங்களைத்‌ தரவழைத்துக்‌ கொள்கிற ஒரு கற்பனைப்‌ 
பாத்திரத்தை உருவகித்துக்‌ கொள்ளுங்கள்‌. பார்த்துக்கொண்டிருக்கும்‌ 
இவர்‌ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள்‌ என்ன? இதில்‌ இருந்து பாடங்களை 
உருவகிக்க முடியும்‌ என்று யாக்கோபும்‌ யோவானும்‌ நினைத்தனர்‌ என்பது உறுதி. 
ஒருமுறை இயேசு எருசலேமுக்குச்‌ செல்ல ஆயத்தமாகிக்‌ கொண்டிருந்தபோது, 
அவர்‌ சமாரியாவின்‌ ஒரு கிராமத்தில்‌ இரவில்‌ தங்கச்‌ செய்தியாளர்கள்‌ 
ஏற்பாடு செய்துகொண்டிருந்தனர்‌. அவர்‌ ஒரு இரவே அங்கிருக்கப்போகிறார்‌ 
என்று சமாரியர்கள்‌ அறிந்தபோது, அவர்கள்‌ அவமானப்படுத்தப்பட்டதாக 
உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலையில்‌ இருந்தனர்‌. யாக்கோபும்‌ 
யோவானும்‌, “ஆண்டவரே, எலியா செய்ததுபோல, வானத்திலிருந்து அக்கினி 
இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள்‌ கட்டளையிட உமக்குச்‌ சித்தமா” 
என்று கேட்டார்கள்‌ (லூக்கா 9:54). 2 இராஜாக்கள்‌ 1ம்‌ அதிகாரம்‌ அவர்களின்‌ 
ஆலோசனைக்கு நிரூபணமான வசனமாக இருந்தது என்பதில்‌ ஐயமில்லை. 
அவர்கள்‌, “யாரேனும்‌ ஒருவர்‌ தவறுசெய்தால்‌ அவரை அழிக்க வேண்டும்‌” 
என்பதே அந்த அதிகாரத்தின்‌ பாடமாக இருந்தது என்று நினைத்தனர்‌. 


அவர்‌ [இயேசு] திரும்பிப்பார்த்து: நீங்கள்‌ இன்ன ஆவியுள்ளவர்களென்பதை 
அறியீர்கள்‌ என்று அதட்டி, மனுஷகுமாரன்‌ மனுஷருடைய ஜீவனை 
அழிக்கிறதற்கு அல்ல, இரட்சிக்கிறதற்கே வந்தார்‌ என்றார்‌ (லூக்கா 9:55, 569. 


இந்த வரலாற்றில்‌ இருந்து நாம்‌ தரவழைக்க வேண்டிய பாடம்‌ இதுவல்ல. 

இந்த நிகழ்ச்சியில்‌ இருந்து பல பாடங்கள்‌ தரவழைக்கப்பட முடியும்‌: 
கர்த்தர்‌ மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒருவர்‌ கர்த்தரால்‌ பாதுகாக்கப்படுகிறார்‌; 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ நிறைவான வெற்றியைக்‌ கொண்டுள்ளனர்‌; 
முதலிய பாடங்கள்‌. நாம்‌ மூன்று பாடங்களின்‌ மீது கவனத்தைக்‌ குவிப்போம்‌: 

பகுத்தறியும்‌ சம்‌ தேவனுடைய வசனத்கைச்‌ கேட்பதற்கு ஓருவர்‌ 
ஒருக்காலும்‌ முதிர்‌ வயதானவராக இஞுப்பதில்லை, எலியா வழக்கம்போலவே 
தேவனுடைய வசனம்‌ அவரை வழிநடத்தும்படி ஆயத்தமாக இருந்தார்‌. நமது 
வயது என்னவாக இருந்தாலும்‌ நாம்‌, பதில்‌ செயல்‌ செய்ய ஆவலுள்ளவர்களாக 
இருக்க வேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய வசனத்தைப்‌ படிக்க, அதைத்‌ தியானிக்க 
மற்றும்‌ அதற்குக்‌ கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌. 

எலியாவைப்‌ போலின்றி, அகசியா யெகோவாவின்‌ வார்த்தைகளை 
விரும்பாதிருந்தார்‌. அதற்கு மாறாக அவர்‌, எக்ரோனின்‌ வார்த்தையை 
விரும்பினார்‌. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய நாட்களில்‌ சிலர்‌, தேவனு 
டைய வசனத்தைத்‌ தவிர வேறொரு ஆதாரமூலத்தில்‌ இருந்து செய்தியை 
விரும்புகின்றனர்‌. 

சிலர்‌ மூடநம்பிக்கை என்ற எக்ரோனிடத்தில்‌ செல்லுகின்றனர்‌. பாகால்‌ 
சேபூப்பின்‌ ஆசாரியர்கள்‌ அடிப்படையில்‌, குறிசொல்லும்‌ வியாபாரத்தில்‌ 
இருந்தனர்‌. எதிர்காலத்தைப்‌ பற்றி நாம்‌ தெரிந்துகொள்ள அவசியமான 
யாவற்றையும்‌ தேவன்‌ வேதாகமத்தில்‌ நமக்குக்‌ கூறியுள்ளார்‌, ஆனால்‌ சிலருக்கு 
இது போதுமானதாக இருப்பதில்லை. இன்றைய நாட்களில்‌ குறிசொல்லுதல்‌ 
என்பது கைரேகை பார்த்தல்‌, டாரட்‌ அட்டைகள்‌, ஜோஸியம்‌ பார்த்தல்‌, ஊஜா 





194 


பலகை, ஆவிகளுடன்‌ பேசுதல்‌, சாத்தானியம்‌ முதலிய - நூற்றுக்கணக்கான 
மாறுபட்ட வடிவங்களில்‌ ஒரு பெரிய வியாபாரமாக உள்ளது. இன்றைய 
நாட்களில்‌ அமெரிக்க நாட்டில்‌ 10,000க்கும்‌ அதிகமான முழுநேர ஜோஸியர்களும்‌ 
175,000 பகுதிநேரஜோஸியர்களும்‌ வேலைசெய்கின்றனர்‌. பெரும்பாலான 
செய்தித்தாள்கள்‌ அன்றைய நாளின்‌ ஜாதகத்தைக்‌ கொண்டுள்ளன, மற்றும்‌ 
பெரும்பான்மையான வாசகர்கள்‌, தங்களின்‌ “இராசிகளை” அறிந்துள்ளனர்‌. 
இவற்றில்‌ அதிகமானவை “கேளிக்கை” என்ற பெயரில்‌ - மூடநம்பிக்கையின்‌ 
உலகில்‌ ஒன்றுமறியாத வேடிக்கையாக - செய்யப்படுகின்றன. (சற்றுக்காலத்‌ திற்கு 
முன்னர்‌ நான்‌, அமெரிக்காவில்‌, ஊஜா பலகையானது மானோப்போலி என்ற 
பிரபலமான விளையாட்டைவிட அதிகமாக விற்பனையாகும்‌ விளையாட்டாக 
உள்ளது என்று வாசித்தேன்‌.) 

அந்தரங்கமான வல்லமைகளோடு நாம்‌ பொம்மைவிளையாட்டு 





விளையாடுகையில்‌, நாம்‌ அக்கினியுடன்‌ விளையாடிக்கொண்டிருக்கிறோம்‌ 
என்பதை நாம்‌ உணர்ந்தறிதல்‌ அவசியமாகும்‌. இந்த விஷயங்கள்‌ எவற்றுடனும்‌ 
இயற்கைக்கு மேலான சக்திகள்‌ எதுவும்‌ தொடர்பு கொண்டிருப்ப 
தில்லை. அவைகள்‌ உண்டாக்கும்‌ முடிவு எதுவாக இருப்பினும்‌, அவைகள்‌ 
மனோதத்துவரீதியாகவோ அல்லது தற்செயலாகவோ விளக்கப்படுத்தப்பட 
முடியும்‌; ஆனால்‌ அவற்றைக்‌ கொண்டு நாம்‌ பரிசோதனை செய்றெபோது, நாம்‌ 
சாத்தானுக்குக்‌ கதவைக்‌ திறக்கிறோம்‌. எதிர்காலத்தைப்‌ பற்றி எக்ரோனில்‌ பாகால்‌ 
சேபூப்பின்‌ அசரீரி வாக்குகளைக்‌ கலந்தாலோசித்தல்‌ என்பது இடர்பாடற்ற 





விளையாட்டாக இருக்கவில்லை. பாகால்‌ சேபூப்பைக்‌ கலந்தாலோசித்தல்‌ 
என்பது பிசாசின்‌ உலகத்தில்‌ ஈடுபடுதலாக இருந்தது. பழைய மற்றும்‌ 
புதிய ஏற்பாடுகள்‌ இரண்டுமே இப்படிப்பட்ட செயல்பாடுகளைக்‌ கண்டனம்‌ 
பண்ணுகின்றன (காண்க லேவியராகமம்‌ 19; உபாகமம்‌ 18; நடபடிகள்‌ 19). 
இன்றைய நாட்களில்‌ நம்மிடத்தில்‌ தேவன்‌, “இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லை 
யென்றா நீங்கள்‌ நட்சத்திரங்கள்‌ ... அல்லது அட்டைகள்‌ ... அல்லது ஒரு ஊஜா 
பலகையிடத்தில்‌ விசாரிக்கப்போகிறீர்கள்‌?”” என்று கேட்பாரா? 

சிலர்‌, மனிதப்‌ பகுத்தறிவு என்ற எக்ரோனிடத்தில்‌ செல்லுகின்றனர்‌. 
அறிவியலானது எல்லாப்‌ பதில்களையும்‌ கொண்டுள்ளது என்று அவர்கள்‌ 
நினைக்கின்றனர்‌. சிலர்‌, உலகக்‌ கல்வி எதிர்காலத்திற்கான திறவுகோலைக்‌ 
கொண்டுள்ளது என்று நம்புகின்றனர்‌. மனித காரண அறிவு என்பது அதன்‌ 
சரியான இடத்தில வைக்கப்பட்டிருந்தால்‌, ஒரு கருவி என்ற வகையில்‌ மதிப்புக்‌ 
கொண்டுள்ளது. இருப்பினும்‌ ஒரு எஜமான்‌ என்ற வகையில்‌ கொடூரமானதாக, 
வஞ்சிப்பதாக மற்றும்‌ இருதயமற்றதாக உள்ளது. “(அவிக்குரிய) இஸ்ரவேலிலே 
தேவன்‌ இல்லையென்றா நீங்கள்‌, உங்கள்‌ பிரச்சனைகளுக்குப்‌ பதில்களைக்‌ 





கண்டறிய மனிதர்களை நோக்க வேண்டியதாக உள்ளது?” 
மற்றவர்கள்‌ என்ன செய்தாலும்‌, நாம்‌ தேவனுடைய வசனத்தைக்‌ கவனிக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்வோமாக. 


உன்‌ சுயபுத்தியின்மேல்‌ சாயாமல்‌, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருந்து, உன்‌ வழிகளிலெல்லாம்‌ வரை நினைத்துக்கொள்‌; 
அப்பொழுது அவர்‌ உன்‌ பாதைகளைச்‌ செவ்வைப்படுத்துவார்‌ (நீதி 
மொழிகள்‌ 3:5, 6; என்னால்‌ வலியுறுத்தப்படுநறெது). 


195 


பஞுத்குறியம்‌ சர்‌, தேவனுக்கு THAAD (வெற்ப (அ.ற்ஞு நாரம்‌ 
ஒருக்காலும்‌ னாம்‌ முதிர்வயதானர்களாக ஆவதில்லை ரசனை அற 
நாம்‌ எலியாவின்‌ வாழ்வைக்‌ கண்ணோக்குகையில்‌, மற்றும்‌ துன்மார்க்கத்‌ 





திற்குத்‌ தெய்வீக தண்டனையை விசேஷமாகக்‌ கண்ணோக்குகையில்‌, செயல்‌ 





விளைவில்‌ உள்ள உடன்படிக்கை பற்றிப்‌ பொருட்படுத்தாமல்‌, பழைய 
உடன்படிக்கையுடன்‌ தொடர்புடையவைகளுக்கும்‌ சரியானது மற்றும்‌ நித்திய 
மதிப்பு உள்ளது எது என்பதற்கும்‌ இடையில்‌ வித்தியாசத்தை ஏற்படுத்துதல்‌ 
முக்யெமானதாக உள்ளது. 

பழைய ஏற்பாட்டின்கீழ்‌, தேவன்‌ ஒரு குறிப்பிட்ட மக்களினத்துடன்‌ 
(இஸ்ரவேலுடன்‌) கிரியை செய்துகொண்டிருந்தபோது, மற்றும்‌ அந்த மக்கள்‌ 
குழுவின்‌ உயிர்வாழுதலும்‌ தூய்மையும்‌ மிகவும்‌ முக்கியமானதாக இருந்தபோது 
- வானத்தில்‌ இருந்து அக்கினி என்பது போன்ற - உலகப்பிரகாரமான தண்டனை 
என்பது காட்சியின்‌ பகுதியாக இருந்தது. இருப்பினும்‌ இது யாக்கோபுக்கும்‌ 
யோவானுக்கும்‌ இயேசு சுட்டிக்காண்பித்த வகையில்‌, இப்போது உண்மையில்‌ 
நிகழ்வதாக இருப்பதில்லை. பவுல்‌, “பிரியமானவர்களே, “பழிவாங்குதல்‌ 
எனக்குரியது, நானே பதிற்செய்வேன்‌,” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று எழுதி 
யிருக்றெபடியால்‌, நீங்கள்‌ பழிவாங்காமல்‌, கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள்‌” 











என்று எழுதினார்‌ (ரோமர்‌ 12:19). விலகிப்போன சபையானது, பட்டயம்‌, 
உலகப்பிரகாரமான தண்டனை மற்றும்‌ பயமுறுத்துதல்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு 
தேவதூஷணதக்கைக்‌ துடைத்துப்போட அடிக்கடி முயற்சித்தது. பழிவாங்குதலை, 
அது தனது சொந்தக்‌ கைகளில்‌ எடுத்துக்கொண்டது தவறானதாக இருந்தது. 
இது, நாம்‌ எலியா செய்தது போல்‌ பலமாக விசுவாசிக்கக்‌ கூடாது, நாம்‌ 





தேவனுடைய வசனத்தை நேசிக்கக்‌ கூடாது மற்றும்‌ தேவனுடைய வழிக்கு 





எதிரானதை வெறுக்கக்கூடாது, நாம்‌ தேவனால்‌ அனுமதிக்கப்பட்ட ஓவ்வொரு 
வழியினாலும்‌ துன்மார்க்கத்தைத்‌ கோல்விடையச்‌ செய்ய உழைக்கக்கூடாது 
என்று அர்த்தப்படுகிறதா? இல்லை! இயேசு செய்தது போலவே நீதியை நேசித்து 
அக்கெமத்தை வெறுத்தல்‌ என்பதே நமது அறைகூவலாக உள்ளது (எபிரெயர்‌ 
1:9). நாம்‌, பாவிகளை நேசித்து, மனிதர்களுக்கு உதவக்‌ கற்றுக்கொள்வோமாக, 
ஆனால்‌ அத்துடன்‌ நாம்‌, தவறானவற்றுடன்‌ உடன்டாடு ஏற்படுத்திக்கொள்ள 
முடியாது என்பதையும்‌ கற்றுக்கொள்வோமாக! 

பகுத்தறியும்‌ சர்‌, தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்யு அNLLDAUE0E 
ஒருவர்‌ ஒருக்காலும்‌ முதிர்வயதானவார்‌ ஆவதில்லை என்பதைக்‌ 
கற்றுக்கொள்கறார்‌. “முதிய” எலியாவின்‌ வரலாறு குறுகியதாகவும்‌ தன்னில்‌ 





ஒருசில காட்சிகளையே கொண்டதாகவும்‌ உள்ளது, ஆனால்‌ எலியா இன்னும்‌ 
தேவனுக்கென்று ஆயத்தமான ஊழியக்காரராக இருந்தார்‌, இன்னும்‌ அவர்‌ 
தேவனுடைய அரியணைக்கு முன்பாக நின்று எவ்வித ஆர்ப்பாட்டமும்‌ இன்றி 
அவரது [கேவனுடைய] சித்தத்தைச்‌ செய்யத்‌ தயாராக இருந்தார்‌ என்பது 
தெளிவாக உள்ளது. ஆண்டுகள்‌ பல கடந்திருந்தாலும்‌ அவர்‌ தமது வாழ்வின்‌ 
முடிவை நெருங்கியிருந்தாலும்‌, இதுவே உண்மையானதாக இருந்தது. 

நமது நாட்களில்‌ உள்ள கோட்பாடுகளில்‌ ஒன்று, “சபையின்‌ முதிர்வயது” 
என்று அழைக்கப்படுகிறது. மக்கள்‌ ஆரோக்யெமானவர்களாகவும்‌ அதிக நாள்‌ 
வாழ்பவர்களாகவும்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ ஓய்வுபெற்றபின்பு அதிகம்‌ நன்மையான 





ஆண்டுகளைக்‌ கொண்டுள்ளனர்‌. அவர்களை “களைப்பற்ற ஓய்வு பெற்றவர்கள்‌” 


196 


என்று ஒருவர்‌ அழைத்துள்ளார்‌. சமூகவியலாளர்களால்‌, 0115 (Older People 
with an Active Lifestyle) அதாவது, “செவாமும” - செயல்துடிப்பான வாழ்வு நடை 
கொண்ட (ுதிர்வயது மக்கள்‌ என்ற சொற்றொடர்‌ பயன்படுத்தப்படுகிறது. இந்த 
பக்குவம்‌, திறமை மற்றும்‌ சக்தியானது கர்த்தருக்கென்று கட்டுப்படுத்தக்கூடும்‌ 
மென்றால்‌ என்ன ஒரு நன்மைக்கான விசை நிலவும்‌! தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்தல்‌ என்பது இளைஞர்களுக்குரிய வேலையாக மாத்திரம்‌ இருப்பதில்லை; 
அது நம்‌ எல்லாருக்குமானதாக உள்ளது. 

வேதாகமத்தின்‌ மாபெரும்‌ வீரர்களில்‌ சிலர்‌, இந்த வரலாற்றில்‌ வரும்‌ 
எலியாவைப்‌ போன்று மதிக்கத்தக்க வயதுடைய தனிநபர்களாக இருந்தனர்‌. 
எலியா, சங்கதம்‌ 71:17, 18ன்‌ ஆவியை உள்வாங்கி இருந்தார்‌: 





தேவனே, என்‌ சிறுவயதுமுதல்‌ எனக்குப்‌ போதித்துவந்தர்‌; இதுவரைக்கும்‌ 
உம்முடைய அதிசயங்களை அறிவித்துவந்தேன்‌. இப்பொழுதும்‌ தேவனே, 
இந்தச்‌ சந்ததிக்கு உமது வல்லமையையும்‌, வரப்போகிற யாவருக்கும்‌ உமது 
பராக்கிரமத்தையும்‌ நான்‌ அறிவிக்குமளவும்‌, முதிர்வயதும்‌ நரைமயிரு 
முள்ளவனாகும்‌ வரைக்கும்‌ என்னைக்‌ கைவிடீராக. 


மோசே தேவனுடைய இன்னொரு 021.5 ஆக இருந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
மக்களை அடிமைத்‌ தளையில்‌ இருந்து விடுவித்து நடத்தியபோது மோசே 80 
வயதுள்ளவராக இருந்தார்‌ - மற்றும்‌ அந்தப்‌ பயணம்‌ முடிந்தபோது அவர்‌ 120 
வயதுடையவராக இருந்தார்‌. தானியேல்‌ சிங்கக்‌ குகையில்‌ இருந்தபோது ஒரு 
இளையவராக அடிக்கடி சித்தரிக்கப்பட்டுள்ளார்‌, ஆனால்‌ அவரது வாழ்வின்‌ 
கால அட்டவணையை ஆராய்ந்து பாருங்கள்‌! அவர்‌ சிங்கக்‌ குகையில்‌ 
தூக்கியெறியப்பட்ட போது, அவர்‌ ஒரு முதிர்வயதான மனிதராக இருந்தார்‌. 
அவர்‌ [தானியேல்‌] தமது வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ தேவனுக்காக எழுந்து 
நின்றபின்‌, தைரியமும்‌ முதுகெலும்பும்‌ தவிர வேறு எதுவும்‌ அவரது உடலில்‌ 
எஞ்சியிருக்கவில்லை என்பது சிங்கங்கள்‌ அவரை உண்ணாதிருக்கக்‌ காரணம்‌ 
என்று ஒருவர்‌ நகைச்சுவையாகக்‌ கூறியுள்ளார்‌. 

தேவனுடைய ஊழியத்தில்‌ தங்களை ஒப்புக்கொடுத்துள்ள முதிர்‌ 
வயதானவர்களுக்காக நாம்‌ தேவனுக்கு நன்றிசெலுத்த வேண்டும்‌. அவர்கள்‌ 
நமக்கு என்ன ஒரு மெய்சிலிர்க்கச்‌ செய்யும்‌ உதாரணமாக உள்ளனர்‌!" நமது 
வயது என்னவாக இருந்தாலும்‌, நாம்‌ யாவரும்‌ தேவனுடைய சித்தத்தைச்‌ 
செய்வதற்குத்‌ துரிதப்படக்‌ கற்றுக்கொள்வோமாக. 





முடிவுரை 

சிலர்‌, நாம்‌ படித்துள்ள இந்த வரலாறு பழைய ஏற்பாட்டில்‌ இருப்பதால்‌, 
அதில்‌ அக்கினி உள்ளது, மற்றும்‌ இன்றைய நாட்களில்‌ அப்படிப்பட்ட விஷயம்‌ 
எதுவும்‌ இருப்பதில்லை என்று கூறுகின்றனர்‌. உலகப்பிரகாரமான கண்டனை 
என்பது சபைக்கான தேவனுடைய மாதிரியில்‌ ஒரு பாகமாக இராதிருக்கலாம்‌, 
ஆனால்‌ வஞ்சிக்கப்படாதிருங்கள்‌. அக்கினி என்பது தேவனுடைய திட்டத்தில்‌ 
இன்னமும்‌ ஒரு பாகமாகவே உள்ளது, மற்றும்‌ கர்த்தர்‌ நியாயத்தீர்ப்பில்‌ 
வரும்போது, தேவபக்தியற்றவர்கள்‌ மேல்‌ அது விழும்‌! 





197 


தேவனை அறியாதவர்களுக்கும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுக்கும்‌ 
நீதியுள்ள ஆக்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு. கர்த்தராகிய இயேசு 
தமது வல்லமையின்‌ தூதரோடும்‌, ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும்‌, 
வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும்‌. அந்நாளிலே 
தம்முடைய பரிசுத்தவான்க௧களில்‌ மகிமைப்படத்தக்கவராயும்‌, நீங்கள்‌ 
எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும்‌, 
விசுவாசிக்றெவர்களெல்லாரிடத்திலும்‌ ஆச்சரியப்படத்தக்கவராயும்‌, அவர்‌ 
வரும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிகானத்திலிருந்தும்‌, அவருடைய 
வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும்‌ நீங்கலாகி, நித்திய அழிவாகிய 
தண்டனையை அடைவார்கள்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:7-10). 


குறைந்தபட்சம்‌ நாம்‌, ஐம்பதுபேர்கொண்ட மூன்றாவது குழுவின்‌ 
குலைவனைப்போல்‌ ஞானமுள்ளவள்ளவர்களாக இருப்போமாக. அவர்‌, தமக்கு 
முன்சென்ற 102 பேர்களின்‌ எஞ்சிய சாம்பலினூடே தமது வழியில்‌ கடந்து செல்‌ 
லுகையில்‌, தேவனுடைய மனிதரின்‌ இரக்கத்திற்குத்‌ தம்மை அர்ப்பணித்தலே 
தமது ஓரே நம்பிக்கையாக இருந்தது என்பதை அவர்‌ உணர்ந்தறிந்தார்‌ மற்றும்‌ 
அவருக்கு இரக்கம்‌ காண்பிக்கப்பட்டது. 

இயேசு அழிப்பதற்கல்ல ஆனால்‌ இரட்சிப்பதற்கே வந்தார்‌. நாம்‌ 
இரட்சிக்கப்படும்படிக்கு அவர்‌ உங்களுக்காகவும்‌ எனக்காவும்‌ மரித்தார்‌. 
இருப்பினும்‌ அவர்‌, “அப்படியல்லவென்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
நீங்கள்‌ மனத்திரும்பாம்ற் னால்‌ எல்லாரும்‌ அப்படியே கெட்டுப்போவீர்கள்‌” 
என்றும்‌ கூறினார்‌ லூக்கா 13:3; என்னால்‌ வலியுறுத்தப்படுறெது). நீங்கள்‌ 
உங்களைச்‌ சிலுவையின்‌ அடியில்‌ கிடத்தி, “கர்த்தாவே, நான்‌ மனந்திரும்‌ 
புகிறேன்‌. நான்‌ எனது வழியை மாற்றிக்கொள்வேன்‌. நான்‌ உமது சித்தத்தைச்‌ 
செய்ய விரும்புகிறேன்‌. தயவுகூர்ந்து உமது கண்களில்‌ எனது ஜீவன்‌ விலையேறப்‌ 
பெற்றதாக இருப்பதாக” என்று கதறமாட்டீர்களா? 





குறிப்புகள்‌ 

'இது யூதர்களின்‌ காலக்கணக்கின்படியானதாகும்‌, இக்கணக்கு ஒரு பகுதியை 
முழுமையானதாக எடுத்துக்கொள்வதாக இருந்தது. நமது கணக்கின்படி, அவர்‌ ஒரு 
ஆண்டிற்கும்‌ சற்று அதிகமான காலம்‌ அரசாண்டார்‌. 21 மற்றும்‌ 2 இராஜாக்களின்‌ 
புத்தகங்கள்‌ தொடக்ககாலத்தில்‌ ஒரே புத்தகமாக இருந்தன என்பதை நினைவில்‌ 
வையுங்கள்‌. அவைகள்‌ இந்தப்‌ புத்தகத்தை இரண்டு தோல்‌ சுருள்களில்‌ வைத்தல்‌ என்பது 
மிகவும்‌ வசதியாக இருந்தது என்று கண்டறிந்த செப்துவஜிந்த்‌ மொழிபெயர்ப்பாளர்களால்‌ 
பிரிக்கப்பட்டன. பிரித்தல்‌ எவ்விடத்தில்‌ வந்தது என்பது பற்றி அதிகம்‌ சிந்திக்காமலேயே 
அவர்கள்‌ இதைச்‌ செய்தனர்‌ என்பது உறுதி. “இது ஏறக்குறையை தாவீதின்‌ காலத்தில்‌ 
இருந்தே நடந்து வந்தது (2 சாமுவேல்‌ 8:2). “இரண்டு இராஜாக்கள்‌ 3:4-27 வசனங்கள்‌ 
இந்தக்‌ கலகத்தைப்‌ பற்றிய முழுமையான அறிக்கை ஒன்றைத்‌ தருகிறது. “இப்படிப்பட்ட 
உரிமைகோருதலை ஏற்படுத்தும்‌ எந்த ஒரு நபரும்‌ தமது அறியாமையைக்‌ காண்பிக்கிறார்‌. 
“இது வில்லியம்‌ 0. கோல்டிங்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டது. “உங்கள்‌ விரல்களைக்‌ 
கொண்டு அதன்‌ அளவைச்‌ சுட்டிக்காண்பியுங்கள்‌. “இது அவரது உடல்‌ அமைப்பை 


198 


அல்லது அவரது உடைகளைக்‌ குறிப்பிடுவதாக இருக்கக்கூடும்‌. காண்க சகரியா 13:4; 





மத்தேயு 3:4. “அவன்‌, எலியாவை “தேவனுடைய மனிதனே” (இது தர்க்கதரிசிக்குக்‌ 
குறிப்புப்‌ பெயர்களில்‌ ஒன்றாக இருந்தது) என்று அழைத்ததில்‌ உண்மையுள்ளவனாக 
இருந்தானா அல்லது அவன்‌ அதை ஒரு உறுமலுடன்‌ கூறினானா? அனேகமாகப்‌ பிந்தி 
யதாகவே இருக்கலாம்‌. ''அது சாதாரண மின்னலாக இருக்கவில்லை என்பது உறுதி. 
மின்னல்‌ மக்களைக்‌ கொல்லக்கூடும்‌, ஆனால்‌ அது அவர்களைப்‌ “பட்சித்தது” என்று நாம்‌ 
சாதாரணமாகக்‌ கூறமாட்டோம்‌. 

“Josephus, The Life and Works of Flavius Josephus, trans. William Whiston (Philadel- 
phia: John C. Winston Co., 1957), 277, n. “நீங்கள்‌ குறிப்பான உதாரணங்களைக்‌ தர 
விரும்பலாம்‌. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 





இந்தப்‌ பாடத்தின்‌ முதல்‌ பகுதிமுழுவதிலும்‌ காட்சிப்படுத்துவதற்குப்‌ பெரிய 
அட்டை ஒன்றைத்‌ தயாரித்து அதில்‌ பின்வருமாறு எழுதுங்கள்‌: “நான்‌ மிகவும்‌ 
முதியவன்‌ என்று யார்‌ சொல்வது?” இந்தப்‌ பாடத்தின்‌ கடைசிப்‌ பகுதிக்கு, 
மூன்று அட்டைகளில்‌ பின்வரும்‌ வார்த்தைகளை எழுதுங்கள்‌: “தேவனுடைய 
வசனத்தைக்‌ கவனித்தல்‌,” “தேவனுக்கு எதிரானவற்றை வெறுத்தல்‌,” 
மற்றும்‌ “தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்யத்‌ துரிதப்படுதல்‌. ” 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. 2 இராஜாக்கள்‌ 1ம்‌ அதிகாரம்‌, எலியாவின்‌ வாழ்வில்‌ சார்பளவில்‌ 
சிறியதொரு நிகழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ கூறுறெது. 

1. நாம்‌ அதிகாரம்‌ 1ஐத்‌ தவறவிட்டால்‌ நமது பாடத்தொடர்‌ 
முழுமையற்றதாகிவிடும்‌. 

2. இங்குள்ள சில பாடங்கள்‌ எலியாவைப்‌ பற்றிய மற்ற 
வசனப்பகுதிகளில்‌ காணப்படுவதில்லை. 

3. சில தளர்வான நுனிகளை நாம்‌ இறுக முடிவது அவசியம 
கும்‌. 

B. நாம்‌ மூன்று தனிநபர்களைக்‌ கண்ணோக்குவோம்‌. இவர்களில்‌ 
இருவர்‌ நமது வசனப்‌ பகுதியில்‌ காணப்படுகின்றனர்‌. மூன்றாமவர்‌ 
நமது பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களில்‌ இருக்கறார்‌. 

1. வடக்கு இஸ்ரவேலின்‌ கலகக்கார ஆட்சியாளர்‌ (1:1-9) 

A. இந்தக்‌ கலகக்கார ஆட்சியாளர்‌ ஆகாப்‌ அல்ல, ஆனால்‌ அவரது 

மகனான அகசியா ஆவார்‌ (1 இராஜாக்கள்‌ 22:37, 38, 40). அகசியா 





வைப்‌ பற்றிய மூன்று விஷயங்களைக்‌ கவனியுங்கள்‌: 
1. அவர்‌ கடந்தகாலத்தைப்‌ புறக்கணித்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 
22:51 - 2 இராஜாக்கள்‌ 1:1). 
8. அகசியா, கடந்த காலத்திலிருந்தும்‌ எலியாவைப்‌ பற்றிய 
வரலாற்றில்‌ இருந்தும்‌ பாடம்‌ கற்றிருக்க வேண்டும்‌, 
ஆனால்‌ அவர்‌ ஒன்றும்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கவில்லை 


199 


என்பது உறுதி (1 இராஜாக்கள்‌ 22:51-53). 

b. அவர்‌ தமது ஆட்சியைத்‌ தொடங்கியபோது, 
பிரச்சனைகள்‌ எழும்பின (2 இராஜாக்கள்‌ 1:1). 
இருப்பினும்‌ ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்‌, அகசியாவின்‌ 
குறுகிய ஆட்சிக்‌ காலத்தின்‌ முடிவில்‌ நடைபெற்ற 
ஒரே ஒரு நிகழ்ச்சியின்‌ மீதே முக்கியமாக அக்கறை 
செலுத்தினார்‌. 

2. அவர்‌ மாபெரும்‌ வைத்தியரை அவமதித்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 
1:2-4). 

2. அகசியா ஒரு ஜன்னலில்‌ இருந்து வெளியே விழுந்து 
படுகாயமடைந்தார்‌ (வசனம்‌ 2). ஒருவேளை இது 
அவரை யெகோவாவினிடத்தில்‌ திரும்பக்‌ கொண்டு 
வருவதற்காக நடந்திருக்கலாம்‌ (சங்கீதம்‌ 119:71). 
அதற்குப்‌ பதிலாக அவர்‌, தாம்‌ குணமடைவாரா என்று 
கேட்பதற்குப்‌ பாகால்‌ சேபூபினிடம்‌ கேட்பதற்கு 
ஆட்களை அனுப்பியதன்மூலம்‌, மாபெரும்‌ வைத்தியரை 
அவமதித்தார்‌ (வசனம்‌ 2). 

(1) “பாகால்சேபூப்‌” என்றால்‌ “ஈக்களின்‌ ஆண்டவன்‌” 
என்று அர்த்தப்படுறெது - இவன்‌ எரிச்சல்‌ மூட்ட 
அல்லது எரிச்சலின்‌ ஆதாரமூலத்தை நீக்கிப்போடத்‌ 
திறனுள்ளவனாக இருந்தான்‌. 

(2) பாகால்சேபூப்‌ குணமாக்குதலுடன்‌ இணைவு 
கொண்டிருந்தான்‌ (மத்தேயு 12:22-28ஐக்‌ 
கவனிக்கவும்‌). 

b. அகசியா குணமடையமாட்டார்‌ என்று அந்த 





ஆட்களிடம்‌ கூறுவதற்காகத்‌ தேவன்‌ எலியாவை 
அனுப்பினார்‌ (வசனங்கள்‌ 3, 4; இதில்‌ அகசியா மனம்‌ 
இரும்பி அவரிடத்தில்‌ வராததால்‌ குணமடையமாட்டார்‌ 
என்ற கருத்து மறைமுகமாக உணர்த்தப்படுறெது). 
3. அவர்‌ தீர்க்கதரிசியை அச்சுறுத்த முயற்சி செய்தார்‌. 
(2 இராஜாக்கள்‌ 1:5-9) 
௨. என்ன நடந்தது என்பதை அந்த ஆட்கள்‌ அரசரிடத்தில்‌ 
கூறியபோது, அவர்‌ அதை கூறியது எலியாதான்‌ 
என்பதை உடனடியாக அறிந்தார்‌ (வசனங்கள்‌ 5-8). 





b. அவர்‌, எலியாவைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவரும்படிக்கு, 
ஐம்பது வீரர்களுடன்‌ ஒரு தலைவனை அனுப்பினார்‌ 
(வசனம்‌ 9). 

B. இது அகசியா மனந்திரும்புவதற்குத்‌ தேவனால்‌ தரப்பட்ட ஒரு 
வாய்ப்பாக இருந்தது. மரணம்‌ பற்றிய செய்தியொன்று ஒரு 
நபரை நிதானித்து நினைக்கச்‌ செய்யவில்லை என்றால்‌, வேறு 
எதுவும்‌ அதைச்‌ செய்யாது. அதற்குப்‌ பதிலாக, அகசியா கோபம்‌ 
அடைந்தார்‌. 





11. வடக்கு இஸ்ரவேலின்‌ வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசி (1:9-17). 


200 


எலியா முதிர்‌ வயதானவராக இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ இன்னமும்‌ 
இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதராக இருந்தார்‌. அவரைப்‌ பற்றிய 
மூன்று விஷயங்களைக்‌ கவனியுங்கள்‌: 
A. அவர்‌ தேவனுடைய சித்தத்தை அறியச்‌ செய்தார்‌ (வசனங்கள்‌ 3, 
4). 
B. அவர்‌ தேவனுடைய ஊழியத்தைச்‌ செய்தார்‌ (வசனங்கள்‌ 9-15). 

1. அந்த ஐம்பத்தியோரு மனிதர்களை அக்கினி பட்சித்தது 
(வசனங்கள்‌ 9, 10). 

2. அகசியா இன்றும்‌ ஐம்பத்தியோரு பேர்களை அனுப்பினார்‌, 
அவர்களையும்‌ அக்கினி பட்சித்தது (வசனங்கள்‌ 11, 12). 
இந்த முறை இது, “தேவனுடைய அக்கினி” என்பது 
வலியுறுத்தப்படுகிறது. எலியா தேவனுடைய ஊழியத்தைச்‌ 
செய்து கொண்டிருந்தார்‌. 

3. கடைசியாக, நல்லறிவு கொண்ட ஒரு தலைவன்‌ 
அனுப்பப்பட்டான்‌, அவன்‌ காப்பாற்றப்பட்டான்‌ (வசனங்கள்‌ 
13, 14). அவனுடனே எலியா அரசரிடம்‌ சென்றார்‌ (வசனம்‌ 
15). 

C. அவர்‌ தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்‌ (வசனங்கள்‌ 
16, 17). 

1. அரசருக்கு எலியா கூறிய செய்தியானது இன்னமும்‌ ஒரே 
மாதிரியானதாக இருந்தது (வசனம்‌ 16); தேவனுடைய வார்த்தை 
மாறுவதில்லை. தேவன்‌ எலியாவிடம்‌ கூறிய யாவற்றையும்‌ 
அவர்‌ [எலியா] செய்தார்‌; அவரது பொது ஊழியம்‌ 
நிறைவுற்றது. 

2. அகசியா, தேவன்‌ கூறியிருந்தபடியே மரித்தார்‌ (வசனம்‌ 17); 





தேவனுடைய வார்த்தை நிச்சயமானதாக உள்ளது. 
111. ஆவிக்குரிய இஸ்ரவேலின்‌ பகுத்தறியும்‌ சீஷன்‌. 

A. இந்தச்‌ சிறிய, கவலைக்குரிய வரலாற்றில்‌ தேவன்‌ நமக்குப்‌ 
பாடங்களைக்‌ கொண்டுள்ளார்‌ (ரோமர்‌ 15:4; 1 கொரிந்தியர்‌ 
10:11). நாம்‌ கருத்தொருமைப்படாத எவர்மீதும்‌ வானத்தில்‌ இருந்து 
அக்கனியைத்‌ தரவழைக்க வேண்டும்‌ என்பது இவ்விடத்தில்‌ பாட 
மாக இல்லை லூக்கா 9:54-56). மாறாக, பகுத்தறியும்‌ சீஷன்‌ 
என்பவர்‌ இந்த எடுத்துரைப்பில்‌ இருந்து குறைந்தபட்சம்‌ மூன்று 
பாடங்களைக்‌ கற்கிறார்‌: 

1. தேவனுடைய வசனத்தைக்‌ கவனிப்பதற்கு நாம்‌ ஒருக்காலும்‌ 
முதிர்வயதானவர்‌ ஆவதில்லை. 

8. எலியா முதிர்வயதானவராக இருந்தபோதிலும்‌, அவர்‌ 
இன்னமும்‌ “கர்த்தருடைய வார்த்தைக்காக” காத்தி 
ருந்தார்‌. 

b. அகசியா, யெகோவாவின்‌ வார்த்தைகளை அல்ல, 
ஆனால்‌ எக்ரோனிடம்‌ இருந்து வார்த்தைகளையே 
விரும்பினார்‌. 

(1) தேவனுடைய வார்த்தையினிடத்தில்‌ செல்‌ 


201 


முடிவுரை 
A. கீழ்ப்படியாதவர்கள்‌ மீது இன்னமும்‌ அக்கினி விழக்கூடியதாக 


202 


B. 


வதற்குப்‌ பதிலாக, இன்றைய நாட்களில்‌ 
சிலர்‌, மூடநம்பிக்கை என்ற எக்ரோனிடத்தில்‌ 
செல்லுகின்றனர்‌: ஜோஸியம்‌, டாரட்‌ 
அட்டைகள்‌, ஊஜா பலகை முதலியன. இவற்றில்‌ 
பெரும்பான்மையானவை “வேடிக்கை” என்ற 
பெயரில்‌ செய்யப்படுகின்றன, ஆனால்‌ இவை 
சாத்தானுக்குக்‌ கதவை திறந்துவிடுகின்றன. 
பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகள்‌ இரண்டுமே 
இப்படிப்பட்ட நடவடிக்கைகளைக்‌ கண்டனம்‌ 
செய்கின்றன (லேவியராகமம்‌ 19; உபாகமம்‌ 18; 
நடபடிகள்‌ 19). 

(2) மற்றவர்கள்‌, மனிதப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ என்ற 
எக்ரோனிடத்தில்‌ செல்லுகின்றனர்‌: அறிவியலும்‌ 
உலகக்‌ கல்வியும்‌ எல்லாப்‌ பதில்களையும்‌ 
கொண்டுள்ளதாக அவர்கள்‌ நினைக்கின்றனர்‌ (நீதி 
மொழிகள்‌ 3:5, 69. 

2. தேவனுக்கு எதிரானவற்றை வெறுப்பதற்கு நாம்‌ ஒருக்காலும்‌ 
முதிர்வயதானவர்‌ ஆவதில்லை. 

8. துன்மார்க்கத்திற்குத்‌ தெய்வீக தண்டனையை நாம்‌ 
கண்ணோக்குகையில்‌, (பழைய ஏற்பாட்டின்‌ கழ்‌ இருந்த) 
குற்காலிகமானவற்றிற்கும்‌ நித்தியமானவற்றிற்கும்‌ 
இடையில்‌ நாம்‌ வித்தியாசத்தை உணர வேண்டும்‌. 

(1) அன்று தேவன்‌, மேசியா வரவிருந்த ஒரு 
மக்களினத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாப்பதற்குப்‌ பெளதீக 
குண்டனை தேவையாக இருந்தது. 

(2) இனியும்‌ இதுவே விஷயமாக இருப்பதில்லை. 

b. இது, நாம்‌ துன்மார்க்கத்தைப்‌ பற்றி எலியா செய்தது 
போல்‌ அவ்வளவு பலமாக விசுவாசிக்கத்‌ தேவை 
யில்லை என்று அர்த்தப்படுத்துவதில்லை (எபிரெயர்‌ 1:9; 
முதலியன)! 

3. தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்யத்‌ துரிதப்படுவதற்கு ஒருவர்‌ 
ஒருக்காலும்‌ முதிர்‌ வயதானவர்‌ ஆவதில்லை. 





உள்ளது - இது இந்த வாழ்வில்‌ நடப்பதில்லை, ஆனால்‌ இயேசு மறு 
படியும்‌ வரும்போது இது நடக்கும்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:7-9). 
நாம்‌ படித்துள்ள வரலாற்றில்‌ வந்த மூன்றாவது தலைவனு 
டைய ஞானத்தை நாம்‌ கொண்டிருப்போமாக; நாம்‌ நம்மைத்‌ 
தேவனுடைய இரக்கத்திற்குக்‌ கடத்துவோமாக! எலியா 
இரக்கத்தைப்‌ பெற்றிருந்தது போலவே தேவன்‌ நம்மீதும்‌ இரக்கம்‌ 
பாராட்டுவார்‌. 


12 
பூமியரில்‌ உங்கள்‌ கடைசி 
நாளைச்‌ செலவிருவது 
எவ்வாறு? 


[2 இராஜாக்கள்‌ 2:1-18) 


எலியாவைப்‌ பற்றிய நமது பாடத்தொடரின்‌ முடிவை நாம்‌ நெருங்குகையில்‌ 
நான்‌ சிறிதளவு கவலைப்படுகிறேன்‌. எனது படிப்பை நான்‌ தொடங்கியபோது, 
எலியா தற்செயலாகப்‌ பழக்கம்‌ ஆனவராக இருந்தார்‌. அவரைப்‌ பற்றி 
அறிந்துகொண்ட சில மாதங்களுக்குப்‌ பின்பு, அவரை நான்‌ ஒரு நண்பராக 
நினைக்கிறேன்‌. 

2 இராஜாக்கள்‌ 2:1-18ல்‌, எவரொருவரின்‌ வாழ்க்கையிலும்‌ மிகமிக செயல்‌ 
துடிப்புள்ளதாக இல்லாவிட்டாலும்‌, மிகவும்‌ கவனிக்கக்கூடிய முடிவுகளில்‌ 
ஒன்று தரப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில்‌, இரண்டே இரண்டுபேர்‌ மாத்திரமே, 
மரிக்காமல்‌ பரலோகம்‌ சென்றுள்ளனர்‌: ஏனோக்கு (ஆதியாகமம்‌ 5) மற்றும்‌ 
எலியா (2 இராஜாக்கள்‌ 2). 

எலியாவின்‌ வாழ்வு வேறு எவ்விதமாக முடியும்‌ என்று நாம்‌ எதிர்‌ 
பார்ப்போமா? அவர்‌ வானத்தில்‌ இருந்து அக்னியை வரவழைக்கும்‌ வல்லமை 
கொண்டிருக்கும்போது, அவர்‌ தமது விரோதிகளால்‌ கொல்லப்படுதல்‌ என்பது 
சாத்தியமற்றதாக இருந்தது. இதற்கு மறுபுறத்தில்‌, அவர்‌ தூய போர்வைகளுக்கு 
இடையில்‌ மரணப்படுக்கையில்‌ இருப்பதாகக்‌ கற்பனை செய்தல்‌ கடினமானதாக 
உள்ளது. அவர்‌ அசாதாரணமான வாழ்க்கையொன்றை வாழ்ந்தார்‌, அவர்‌ அந்த 
வாழ்விற்கு அசாதாரணமான முடிவு ஒன்றைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது 
பொருத்தமானதாகவே உள்ளது. 

இப்போது நாம்‌, “பூமியில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுவது எவ்வாறு” 
என்பதைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்திப்போமாக. 2 இராஜாக்கள்‌ 2:1-18ல்‌, எலியா தமது 
கடைசிநாளை எவ்வாறு செலவிட்டார்‌ என்பது பற்றி நமக்குக்‌ கூறப்படுகிறது. 

நாளைய தினமானது பூமியில்‌ உங்கள்‌ கடைசி நாளாக இருக்கும்‌ என்று 
சந்தேகத்திற்கு இடம்‌ இன்றி நீங்கள்‌ அறிந்திருந்தால்‌, அந்த நாளை நீங்கள்‌ 
எவ்வாறு செலவிடுவீர்கள்‌? இந்தக்‌ கேள்வியானது, மக்களை எப்போதுமே 
கவர்ந்து ஈர்த்துள்ளது. கதைகள்‌, புத்தகங்கள்‌, நாடகங்கள்‌ மற்றும்‌ திரைப்படங்கள்‌ 





ஆகியவை, தாங்கள்‌ வாழ்வதற்கு ஒருசில மணி நேரமே உள்ளது என்று அறிந்த 
மக்களின்‌ உணர்வுகளையும்‌ செயல்பாடுகளையும்‌ ஆராய்ந்துள்ளன. கிறிஸ்து 
மறுபடியும்‌ வருவகுற்கு இன்னும்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ உள்ளது 
மற்றும்‌ அதற்குப்‌ பின்பு இந்த உலகம்‌ இனியும்‌ இராது என்பதை நாம்‌ உண்மை 


203 


யாகவே அறிந்திருந்தால்‌, சமூகமானது இரண்டு முகாம்களாகப்‌ பிரியும்‌ 
என்பது எனது யூகமாக உள்ளது: ஒரு குழுவானது, மனம்‌ வருந்துதல்‌ மற்றும்‌ 
ஜெபத்தில்‌ நேரத்தைச்‌ செலவிடுகிறது, ஒவ்வொரு சபைகூடிவரும்‌ கட்டிடமும்‌ 
மக்களால்‌ நிறைந்து இருக்கறது, மற்றும்‌ இன்னொரு குழுவானது, “புசிப்போம்‌ 
குடிப்போம்‌, நாளைக்குச்‌ சாவோம்‌” (1 கொரிந்தியர்‌ 15:32) என்று கூறி ஆரவார 
மாக வாழ்வதில்‌ நேரத்தைச்‌ செலவிட்டது. 

வாழ்வதற்குக்‌ குறுகிய காலத்தையே நாம்‌ கொண்டுள்ளோம்‌ என்று அறிந்தி 
ருத்தலுக்கு நாம்‌ எவ்வாறு பதில்செயல்‌ செய்வோம்‌ என்பதை நாம்‌ யூகிக்க 
வேண்டும்‌, ஆனால்‌ எலியாவின்‌ விஷயத்தில்‌ இதைப்பற்றி நாம்‌ யூகக்கத்‌ 
தேவையில்லை. எலியா விரைவில்‌ தாம்‌ பூமியிலிருந்து எடுக்கப்படவிருப்பதை 
அறிந்திருந்தார்‌. இந்த அதிகாரம்‌ “கர்த்தர்‌ ஏனியாவைப்‌ சுழல்க7ற்ரிலே 
.ரலோசத்திற்கு எதகரக? போமிறபோத; எலியா எலிசாவோடே கூடக்‌ 
கில்காலிலிருந்து புறப்பட்டுப்போனான்‌” என்று தொடங்குகிறது (வசனம்‌ 1; 
என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). எலிசாவிடம்‌ எலியா, “உன்னை டி நூன்‌ 
எத்த கொன்ட கையில்‌ என்னை நீ கண்டால்‌ உனக்குக்‌ கிடைக்கும்‌? 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 10; என்னால்‌ வலியுறுத்தப்படுகிறது). 

பூமியில்‌ தமது கடைசி நாள்‌ இதுவாக இருந்தது என்று முற்றிலும்‌ 
அறிந்து நிலையில்‌ எலியா, அந்த நாளை எவ்வாறு செலவிட்டார்‌ என்று நாம்‌ 
கண்ணோக்குவோமாக. அநேகமாக இதுவே நாமும்கூட பூமியில்‌ நமது 
கடைசிநாளைச்‌ செலவிட வேண்டிய வகையாக உள்ளது. 


தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதில்‌ உங்கள்‌ 
கடைசி நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:1, 2) 


கர்த்தர்‌ எலியாவைச்‌ சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்‌ 
போகிறபோது, எலியா எலிசாவோடேகூடக்‌ கில்காலிலிருந்து 
புறப்பட்டுப்போனான்‌. எலியா எலிசாவை நோக்கி: நீ இங்கே இரு; 
கர்த்தர்‌ என்னைப்‌ பெத்தேல்‌ மட்டும்‌ போக அனுப்புகிறார்‌ என்றான்‌. 
அதற்கு எலிசா: நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ 
உம்முடைய ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌; அப்படியே 
இருவரும்‌ பெத்தேலுக்குப்‌ போனார்கள்‌ (வசனங்கள்‌ 1, 2). 


நாம்‌ முதன்முதலாக எலியாவைச்‌ சந்தித்தபோது (1 இராஜாக்கள்‌ 17:1), அவர்‌ 
தம்மை “கர்த்தருக்கு முன்பாக நிற்றெவராக,” எஜமானருடைய ஆணையைச்‌ 
செய்யத்‌ தயாராக இருப்பவராகப்‌ பண்புப்படுத்தினார்‌. நாம்‌ எலியாவை, 
“கர்த்தருடைய வார்த்தை” அவருக்கு தரப்பட்டவராகவும்‌ திரும்பத்‌ திரும்ப 
அதற்குப்‌ பதில்செயல்‌ செய்தவராகவும்‌ கண்டிருக்கிறோம்‌. இந்த வரலாற்றின்‌ 
தொடக்கத்தில்‌, எலியா கில்காலில்‌ இருந்தார்‌, இது யோசுவா தங்கியிருந்த 
புகழ்மிக்க இடமாக இருக்கச்‌ சாத்தியக்கூறு உள்ளது, ' மற்றும்‌ தேவன்‌ மீண்டும்‌ 
பேசினார்‌. எலியா, “கதீதச்‌ என்னைப்‌ பெத்தேல்மட்டும்‌ போக அனுப்புகிறார்‌” 





என்று கூறினார்‌. 
“அப்படியே இருவரும்‌ [எலியாவும்‌ எலிசாவும்‌] பெத்தேலுக்குப்‌ 
போனார்கள்‌” (வசனம்‌ 2இ). இங்கு இந்த அதிகாரத்தைப்‌ பற்றிய ஆர்வமுள்ள 


204 


ஒரு விபரம்‌ உள்ளது: 1ம்‌ வசனத்தின்படி, இது யாவும்‌ எலியா பரலோகத்‌ 
திற்கு எடுத்துச்‌ செல்லப்படுதலுக்கு வழிநடத்திற்று. 8முதல்‌ 11வரை உள்ள 
வசனங்களிலிருந்து நாம்‌, எலியா “எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌” யோர்கான்‌ 
நதிக்குக்‌ கிழக்கில்‌ நடந்தது என்று அறிகிறோம்‌. இருப்பினும்‌ எலியா தமது 
கடைசி அடைவிடத்தை அறிந்திருந்தார்‌ என்பதற்கான குறிப்பு எதுவு 
மில்லை. அவர்‌ தம்மைத்‌ தேவன்‌ எங்கு போகும்படி கூறினாரோ அங்கு 
சென்றார்‌, அவர்‌ கில்காலில்‌ இருந்து பெத்தேலுக்கும்‌, பெத்தேலில்‌ இருந்து 
எரிகோவுக்கும்‌, எரிகோவிலிருந்து யோர்தான்‌ நதியைக்‌ கடந்தும்‌ சென்றார்‌. 
இது ஃபோர்ட்வொர்த்‌ என்ற இடத்திலிருந்து ஆஸ்டின்‌ என்ற நகருக்கு 
ஆக்லஹாமா மற்றும்‌ கான்சாஸ்‌ வழியாகச்‌ செல்வதற்கு ஏறக்குறையச்‌ சம 
மான தூரமாக உள்ளது.” தமிழ்‌ நாட்டில்‌ இது திண்டுக்கல்லில்‌ இருந்து நத்தம்‌ 
காரைக்குடி வழியாக மதுரைக்குச்‌ செல்லும்‌ தூரமாக இருக்கலாம்‌. தேவன்‌ 
எலியாவைப்‌ பெத்தேலுக்குச்‌ செல்லும்படி கூறினார்‌, எலியா அவ்வாறு 
சென்றார்‌. தேவன்‌ எலியாவை எரிகோவுக்குச்‌ செல்லும்படி கூறினார்‌, எலியா, 








அவ்வாறு சென்றார்‌. தேவன்‌ எலியாவை யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து செல்‌ 
லும்படி கூறினார்‌, எலியா அவ்வாறு கடந்து சென்றார்‌. தேவன்‌ எலியாவிடம்‌, 
“இது நீ பரலோகம்‌ செல்லவேண்டிய நேரமாக உள்ளது” என்று கூறினார்‌, எலியா 
அவ்வாறே செய்தார்‌. இதுவே நாம்‌ யாவரும்‌ செயல்பட வேண்டிய வகையாக 
உள்ளது - விவாதம்‌ எதுவும்‌ இல்லை, முறையிடுதல்‌ எதுவும்‌ இல்லை, “கர்த்தாவே 
நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று நீர்‌ விரும்புகிறீரோ, அதையே நான்‌ 
செய்வேன்‌. நான்‌ எங்கெல்லாம்‌ செல்ல வேண்டும்‌ என்று நீர்‌ விரும்புகிறீரோ, 
அங்கெல்லாம்‌ நான்‌ செல்வேன்‌.” 

எலியா தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதில்‌ அந்த நாளைச்‌ செலவிட்டார்‌. 
எலியாவின்‌ கடைசி நாளைப்‌ பற்றிய தொகுப்புரை ஏனோக்கைப்‌ பற்றிய 
வார்த்தைகளில்‌ இருந்து கடனாகப்‌ பெறப்பட முடியும்‌: [எலியா] தேவனோடே 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கையில்‌, காணப்படாமற்போனான்‌; தேவன்‌ அவனை 
எடுத்துக்கொண்டார்‌” (அதியாகமம்‌ 5:24). 


தேவபக்தியுள்ள நண்பர்களுடன்‌ உங்கள்‌ கடைசி 
நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:1, 2) 

சமீபத்தில்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில்‌, பிரதான பாத்திரங்களில்‌ 
ஒருவராக இருந்தவர்‌, “கூட்டத்தோடு ஓடுவதில்‌ நான்‌ ஒருக்காலும்‌ 
அக்கறைகொண்டதில்லை” என்று கூறினார்‌. அந்தக்‌ கூற்றைக்‌ கொண்டு 
எலியாவை அடையாளப்படுத்த முடியும்‌. அவர்‌ தேவனுடைய ஒரு - நபர்‌ 
படையாக இருந்தார்‌. அவர்‌ கர்மேல்‌ மலையின்மீது பாகாலின்‌ படைகளுக்கு 
எதிராகத்‌ தனித்து நின்றிருந்தார்‌. அவர்‌, “நீங்கள்‌ தனியாகப்‌ பயணம்‌ செய்தால்‌ 
விரைவாகப்‌ பயணம்‌ செய்வீர்கள்‌” என்று தத்துவத்தை அவர்‌ நம்பினார்‌ என்று 
நான்‌ நினைக்கிறேன்‌. 

இருந்தபோதிலும்‌, எலியாவுக்கு ஒரு நண்பர்‌ தேவை என்பதைத்‌ தேவன்‌ 
அறிந்தார்‌. எலியா நம்பிக்கையிழந்தவரானபோது அவர்‌, “நான்‌ ஒருவன்‌ 40/7887 
மீந்திருக்கிறவன்‌” என்றார்‌ (1 இராஜாக்கள்‌ 18:22; 19:10, 14). “அது உண்மை 
யல்ல” என்று தேவன்‌ கூறினார்‌. இன்னமும்‌ விசுவாசம்‌ நிறைந்தவர்களாக இருந்த 


205 


ஏழாயிரம்‌ பேரை அவர்‌ குறிப்பிட்டார்‌, மற்றும்‌ அவர்‌ எலியாவுக்கு எலிசா என்ற 
பெயருடைய உதவியாளர்‌ ஒருவரை நியமித்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:16-21). 
அந்த வேளையிலிருந்து எலிசா, எலியாவின்‌ ஊழியக்காரராக அவருடனே 
பயணம்‌ சென்றார்‌,” ஆனால்‌ அவர்‌ ஊழியக்காரருக்கும்‌ மேலானவராக - அவரது 
நண்பராக - இருந்தார்‌. அநேகமாக, எலியா விரும்புவதற்கோ அல்லது அறிந்து 
கொள்வதற்கோ ஒரு சுலபமான மனிதராக இருந்திருக்கமாட்டார்‌. இருப்பினும்‌ 
மற்றவர்கள்‌ இந்த மனிதரிடத்தில்‌ காணமுடியாத சில விஷயங்களை எலிசா 
இவரிடத்தில்‌ கண்டார்‌ மற்றும்‌ அவரை ஒரு நண்பராக எண்ணினார்‌. எலியாவின்‌ 
கடைசி நாளானது, அவர்‌ அருகில்‌ எலிசா இருக்கச்‌ செலவிடப்பட்டது. 

வேதபாட வசனப்‌ பகுதியைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌, “ஒரு நிமிடம்‌ 
பொறுங்கள்‌. எலியா எலிசாவை விட்டு விலக முயற்சி செய்தாரே” என்று 
கூறலாம்‌ உண்மைதான்‌. “எலியா எலிசாவை நோக்கி: நீ இங்கே இரு; கர்த்தர்‌ 
என்னைப்‌ பெத்தேல்மட்டும்‌ போக அனுப்புகிறார்‌ என்றான்‌. அதற்கு எலிசா: 
நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌” (வசனம்‌ 2). உண்மையில்‌ இது 
இவ்வதிகாரத்தில்‌, எலியா நின்ற ஓவ்வொரு நிறுத்தத்திலும்‌ நடந்தது. 

இதனுடன்‌ கல்வியாளர்கள்‌ போராடுகின்றனர்‌. எலியா உண்மையில்‌ 
நிறைவேற்ற முயற்சி செய்துகொண்டிருந்தது என்ன? முதல்‌ பார்வையில்‌, 
எலியா தம்முடன்‌ எலிசா இருப்பதை விரும்பவில்லை என்பது போன்று 
காணப்படலாம்‌. இருப்பினும்‌ இவ்வரலாற்றின்‌ முடிவில்‌, எலியா தாம்‌ 
எடுத்துக்கொள்ளப்படும்போது, எலிசா அங்கிருந்ததற்காக அவர்‌ பலன்‌ 
அளிக்கப்படுவார்‌ என்று கூறினார்‌, எனவே எலியா எலிசாவை விலக்கமாத்திரம்‌ 
முயற்சி செய்துகொண்டிருந்தார்‌ என்பது அரிதாகக்‌ காணப்படுகிறது. 

சிலர்‌, எலியா பிரியாவிடைகளை வெறுத்தார்‌ என்று ஆலோசனை 
கூறியுள்ளனர்‌. எனது மனைவி ஜோ அதைக்‌ கொண்டு அடையாளப்படுத்தப்பட 
முடியும்‌. அவர்கள்‌ “பிரியாவிடை?” கூறுவதற்கு விமானநிலையத்‌ 
திற்கு வரவேண்டாம்‌ என்று ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டுள்ளார்‌. மற்றவர்கள்‌, எலியா எலிசாவை நீண்ட, களைப்பூட்டும்‌ 
பயணத்தில்‌ இருந்து காப்பாற்ற விரும்பினார்‌ என்று கருத்துக்‌ தெரிவித்துள்ளனர்‌. 
அதுவும்கூட உண்மையாகக்‌ காணப்படவில்லை. 

எலியா எலிசாவைச்‌ சோதித்தார்‌ என்பதே நான்‌ வாசித்துள்ள மிகச்சிறந்த பதி 
லாக உள்ளது. நகோமி ரூத்தை அவளது சொந்த நாட்டிலேயே தங்கியிருக்கும்படி 
கேட்டுக்கொண்டபோது, அது இதே போன்ற சோதனையாக இருந்தது என்பதை 
நீங்கள்‌ நினைவுகூறலாம்‌ (ரூத்‌ 1:11-13). “என்னிடத்தில்‌ உனக்குக்‌ கொடுப்பதற்கு 
எந்த மகன்களும்‌ இல்லை, மற்றும்‌ நீ ஒரு அந்நிய நாட்டிற்கு வரும்போது அங்கு 
அந்நியப்பெண்ணாகவே இருப்பாய்‌” என்று நகோமி கூறினாள்‌. ஒருவேளை 
எலியாவின்‌ வார்த்தைகள்‌, எலிசாவின்‌ நட்புறவு எவ்வளவு பலமாக இருந்தது 
என்று காண்பதற்கான ஒரு சோதனையாக இருந்திருக்கலாம்‌. அது ஒரு 
சோதனையாக இருந்தது என்றால்‌, அதை எலிசா அழகாகச்‌ சந்தித்தார்‌. எலியா, “நீ 
இங்கே இரு” என்று கூறியபோது, எலிசா, “நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று 
கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ உம்முடைய ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌” 
என்று கூறினார்‌. எலியா, “நீ என்னை விரும்பினாலும்‌ விரும்பாதிருந்தாலும்‌, 
உமக்கு நான்‌ தேவைப்படலாம்‌. உமது நண்பர்‌ என்ற வகையில்‌ நான்‌ உம்மை 





206 


விட்டுப்‌ பிரியமாட்டேன்‌” என்று கூறினார்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 

நண்பர்கள்‌ அற்புதமானவர்களாக உள்ளனர்‌. “மனுஷன்‌ தனிமை 
யாயிருப்பது நல்லதல்ல” (ஆதியாகமம்‌ 2:18). சரியானவற்றைச்‌ செய்யும்படி 
நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு - தாவீது கையைத்‌ தேவனுக்குள்‌ உறுதிப்படுத்திய 
யோனத்தான்‌ போன்ற (1 சாமுவேல்‌ 23:16; நேரடியான தரவழைப்பு) - மக்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. நம்மில்‌ பலர்‌, நமது சொந்தக்‌ குடும்பங்களிலேயே நமது 
மிகநெருக்கமான நண்பர்களைக்‌ கண்டறிகிறோம்‌: ஒரு நல்ல மனைவி அல்லது 
கணவர்‌, கிறிஸ்தவப்‌ பெற்றோர்கள்‌, மற்றும்‌ கிறிஸ்தவப்‌ பிள்ளைகள்‌. பூமியில்‌ 
இதுவே நமது கடைசி நாள்‌ என்று நாம்‌ அறிந்தால்‌, நல்லவராக இருத்தல்‌ 
என்பது யாருடைய பிரசன்னத்தில்‌ சுலபமாக உள்ளதோ அந்த நண்பர்களுடன்‌ 
இருப்பதை விட வேறு எதையும்‌ அதிகமாக விரும்பமாட்டோம்‌. 





தேவனுடைய ஊழியத்தில்‌ உங்கள்‌ கடைசி 
நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:2-5) 

எலியாவின்‌ பயணமானது ஒரு சிறுபிள்ளையின்‌ புதையல்‌ வேட்டை 
போன்றதாக இருந்தது. “நிலையடுக்கு இருக்கும்‌ இடத்திற்குச்‌ செல்‌.” அவன்‌ 
நிலையடுக்குக்குச்‌ செல்லும்போது, அங்கு “தனியறைக்குச்‌ செல்‌” என்று கூறும்‌ 
குறிப்பு ஒன்றைக்‌ கண்டறிகிறான்‌. அவன்‌ தனியறைக்குச்‌ செல்லும்போது, அங்கு 
அவன்‌, “படுக்கையின்‌ அடியில்‌ பார்‌” என்று குறிப்பைக்‌ கண்டறிகிறான்‌. இந்த 
எரிச்சலூட்டும்‌ பயணம்‌ எதற்காக? அது ஒரு நோக்கத்தைக்‌ கொண்டிருந்ததா? 
அப்படி என்றால்‌, அந்த நோக்கம்‌ என்னவாக இருந்தது? பின்தொடரும்‌ 
வசனங்களில்‌ பதில்‌ இருப்பதாகக்‌ காணப்படுகிறது: 


அப்படியே இருவரும்‌ பெத்தேலுக்குப்‌ போனார்கள்‌. அப்பொழுது 
பெத்தேலிலிருந்த கீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவினிடத்தில்‌ வந்து: 
இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உனக்குத்‌ தலைமையாயிருக்கிற உன்‌ எஜமானை 
உன்னைவிட்டு எடுத்துக்கொள்வார்‌ என்பது உனக்குத்‌ தெரியுமா 
என்றார்கள்‌. அகுற்கு அவன்‌: எனக்கு தெரியும்‌, சும்மா இருங்கள்‌ என்றான்‌. 
பின்பு எலியா அவனை நோக்கி: எலிசாவே, நீ இங்கே இரு; கர்த்தர்‌ என்னை 
எரிகோமட்டும்‌ போக அனுப்புகிறார்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: நான்‌ 
உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌; அப்படியே அவர்கள்‌ 
எரிகோவுக்கு வந்தார்கள்‌. எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எலிசாவினிடத்தில்‌ வந்து: இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உனக்குத்‌ தலைமை 
யாயிருக்கிற உன்‌ எஜமானை உன்னைவிட்டு எடுத்துக்கொள்வார்‌ என்பது 
உனக்குத்‌ தெரியுமா என்று அவனைக்‌ கேட்டார்கள்‌. அதற்கு அவன்‌: 





எனக்குத்‌ தெரியும்‌, சும்மா இருங்கள்‌ என்றான்‌ (வசனங்கள்‌ 2ஆ-5). 


ஒரு கல்வியாளர்‌, இந்தப்‌ பயணத்தில்‌ பார்வையிடப்பட்ட இடங்கள்‌ 
விசேஷித்த வரலாறுகள்‌ மற்றும்‌ நினைவுகளைக்‌ கொண்டிருந்தன, எனவே 
இந்தப்‌ பயணம்‌ மேற்கொள்ளப்பட்டது என்று நம்பி இணங்கியுள்ளார்‌. இந்த 
மூன்று இடங்களும்‌ வரலாற்று முக்கியத்துவம்வாய்ந்த இடங்களாக இருந்தன 
என்பது நிச்சயமாகவே உண்மையாக உள்ளது: கில்கால்‌ (யோசுவாவுடன்‌ 


207 





தொடர்பு உடைய இடமாக இருந்தால்‌) என்பது தொடக்கங்களின்‌ இடமாக 
இருந்தது. பெத்தேல்‌ என்பது “தேவனுடைய வீடு” என்று அர்த்தப்படுறெது, 
இது பலிபீடத்தின்‌ இடமாக - ஆபிரகாமும்‌ அவரது குடும்பத்தில்‌ இருந்த 
மற்றவர்களும்‌ திரும்பத்‌ திரும்ப வந்த இடமாக இருந்தது. எரிகோ என்பது 
யோசுவா மற்றும்‌ தேவனுடைய மக்களுக்கு வெற்றியின்‌ மாபெரும்‌ இடமாக 
இருந்தது. இருப்பினும்‌, நினைவுகளைத்‌ தூண்டுவதற்காக மாத்திரம்‌ எலியாவைத்‌ 
தேவன்‌ நாள்முழுவதும்‌ நடக்கச்‌ செய்தாரா என்பது பற்றி நான்‌ ஐயப்படுகிறேன்‌. 
இதற்கான பதில்‌ மிகவும்‌ தெளிவாக இருப்பதாக நான்‌ நினைக்கிறேன்‌. இந்த 
நகரங்கள்‌ கர்க்கதரிசுகளுக்கான பள்ளிகள்‌ இருந்த இடங்களாகும்‌. (ஜீவனுள்ள 
வேதாகமம்‌ என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌, “பெத்தேல்‌ குருமடம்‌” மற்றும்‌ 
“எரிகோ குருமடம்‌” என்ற பொழிப்புரை உள்ளது. நாம்‌ இவற்றை “பெத்தேல்‌ 
PTS [Preacher Training School]” மற்றும்‌ “எரிகோ PTS” என்று அழைப்போம்‌.) 
மோசே, யோசுவா மற்றும்‌ இயேசு ஆகியோர்‌ இவ்வுலகத்தை விட்டுச்‌ செல்‌ 
வதற்கு முன்‌, தங்களது உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டது போலவே எலியா 
நிறைவுக்‌ கட்டளைகளைக்‌ கொடுப்பதற்கு இந்தப்‌ பள்ளிகளில்‌ இருப்பவர்களைச்‌ 
சென்று கண்டார்‌. 

“இர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌?” என்ற சொற்றொடர்‌, இந்த மனிதர்கள்‌ 
யாவரும்‌ தீர்க்கதரிசிகளைத்‌ தங்கள்‌ கந்தையார்களாகக்‌ கொண்டிருந்தனர்‌ என்று 
அர்த்தப்படுவதில்லை. “புத்திரா” என்பது “பண்புகளில்‌ பங்கேற்றல்‌” என்பதைக்‌ 
குறிக்கும்‌ எபிரெய வழியாக இருந்தது. இவர்கள்‌ தீர்க்கதரிசிகளாவதற்குப்‌ 
பயிற்சி பெறுபவர்களாக இருந்தனர்‌. இன்றைய நாட்களில்‌ நாம்‌ அவர்களைப்‌ 
பிரசங்கியாவதற்குப்‌ பயிற்சி பெறுபவர்கள்‌ என்று அழைப்போம்‌. 

அந்தப்‌ பள்ளிகளைப்‌ பற்றியும்‌ அவற்றுடன்‌ எலியாவுக்கு இருந்த தொடர்பு 
பற்றியும்‌ அதிகம்‌ அறிய நான்‌ விரும்புகிறேன்‌. இதைப்போன்ற பள்ளிகள்‌ 
சாமுவேலின்‌ நாட்களில்‌ தொடங்கப்பட்டு இருந்தன, ஆனால்‌ எலியா மற்றும்‌ 
எலிசா ஆகியோரின்‌ நாட்களில்‌ இருந்தவை மிகவும்‌ விரிவான மற்றும்‌ மிகவும்‌ 
வலிவார்ந்த பள்ளிகளாகும்‌. எலியா இந்தப்‌ பள்ளிகளைத்‌ தொடங்கி இவற்றை 
இயக்கினார்‌ என்று ஒரு பாரம்பரியம்‌ கூறுகிறது. இது உண்மையாக இருக்கலாம்‌, 
ஏனெனில்‌ எலியாவின்‌ இடத்தை [அவருக்குப்‌ பின்‌] எலிசா எடுத்துக்கொண்டார்‌, 
மற்றும்‌ எலிசா இந்தப்‌ பள்ளிகளுடன்‌ இணைவுகொண்டிருந்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 
6:1; முதலியன... 

இந்தப்‌ பள்ளிகளுக்கு எலியா கடைசியாகப்‌ பயணமாகிச்‌ சென்றபோது 
அங்கு என்ன நடந்தது என்று மிகச்சரியாக அறிவதற்கும்‌ நான்‌ விரும்புகிறேன்‌. 
தர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்கள்‌ வெளியே வந்து, “இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உனக்குத்‌ 
குலைமையாயிருக்கிற உன்‌ எஜமானை உன்னைவிட்டு எடுத்துக்கொள்வார்‌ 
என்பது உனக்குத்‌ தெரியுமா?” (“இன்றைக்குப்‌ பின்பு உம்மை வழிநடத்த எலியா 
இருக்கமாட்டார்‌.) என்று கேட்ட ஓவ்வொரு முறையும்‌, எலிசா “எனக்குத்‌ 
தெரியும்‌, சும்மா இருங்கள்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. ஒருவேளை எலிசா, “ஆம்‌, 
இதுவே எலியாவின்‌ கடைசிநாள்‌ என்று நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌, ஆனால்‌ அது 
முக்கியமானதல்ல. அவர்‌ உங்களுக்குக்‌ கூறவிரும்புவது என்ன என்பதே முக்கிய 
மானதாகும்‌, எனவே அமைதியாகக்‌ கவனியுங்கள்‌” என்று கூறியிருக்கலாம்‌. 

அந்தத்‌ தீர்க்ககரிசனப்‌ பயிற்சியாளர்களுக்கு எலியா கூறியது என்ன? 
அவரது உரையானது மோசே அல்லது யோசுவாவின்‌ பிரியாவிடை உரையைப்‌ 


208 


போன்றோ அல்லது யோவான்‌ 14-16ல்‌ இயேசு தமது சீஷர்களுக்குக்‌ கூறிய 
பிரியாவிடை உரையைப்‌ போன்றோ இருந்திருக்கலாம்‌. ஒருவேளை எலியா 
பின்வருவது போன்ற ஒரு ஜெபத்துடன்‌ முடித்திருக்கலாம்‌: 


“நான்‌ இனி உலகத்திலிரேன்‌, இவர்கள்‌ உலகத்திலிருக்கிறார்கள்‌; நான்‌ 
உம்மிடத்திற்கு வருகிறேன்‌. பரிசுத்த பிதாவே, நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்கள்‌ 
... ஒன்றாயிருக்கும்படிக்கு, நீர்‌ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே 
காத்துக்கொள்ளும்‌” (யோவான்‌ 17:11). 


தூர்க்கதரிசிகளின்‌ பள்ளிகளுக்கு எலியாவின்‌ பார்வையிடலின்‌ உண்மையான 
நோக்கம்‌ எதுவாக இருந்தாலும்‌, அவர்‌ எதைக்‌ கூறியிருந்தாலும்‌, ஒரு விஷயம்‌ 
தெளிவானதாக உள்ளது: எலியா பூமியில்‌ தமது கடைசி நாளை தேவனுடைய 
ஊழியத்தில்‌ மும்முரமாகச்‌ செலவிட்டார்‌! 

பல ஆண்டுகளுக்கு முன்பு, இங்கிலாந்தில்‌ இருந்த ஒரு பிரசங்கியாரிடத்தில்‌, 
அடுத்தநாள்‌ அவர்‌ இப்பூமியில்‌ வாழும்‌ கடைசி நாள்‌ என்று அவர்‌ அறிந்தால்‌, 
அவர்‌ என்ன செய்வார்‌ என்று கேட்கப்பட்டது. அவர்‌ அந்தக்‌ கேள்வியைப்‌ பற்றிச்‌ 
சிந்தித்தபின்பு, “நான்‌ காலை 6.00 மணிக்குத்‌ துயில்‌ எழுந்து, ஒரு மணி நேரம்‌ 
ஜெபித்துப்‌ பின்பு காலை உணவை எடுத்துக்கொள்வேன்‌. பின்பு நான்‌ காலை 
நேரத்தில்‌ படிப்பேன்‌, எளிய மதிய உணவை எடுத்துக்கொள்வேன்‌, பிற்பகல்‌ 
வேளையில்‌ வீடு சந்திப்புக்குச்‌ செல்வேன்‌, மருத்துவமனைகளுக்குச்‌ செல்‌ 
வேன்‌, இரவு உணவை எடுத்துக்கொள்வேன்‌, வாரத்தின்‌ இடைநாள்‌ ஊழியத்‌ 
திற்குச்‌ செல்வேன்‌, வீட்டிற்கு வருவேன்‌, ஒரு கோப்பை தேனீர்‌ அருந்துவேன்‌, 
மற்றும்‌ படுக்கைக்குச்‌ செல்வேன்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. வேறு வார்த்தைகளில்‌ 





கூறுவதென்றால்‌, அவர்‌ எப்போதும்‌ செய்ததையே செய்வார்‌. ஓவ்வொரு நாணாம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ வாழுதல்‌ என்பதே அவரது திட்டமாக இருந்தது. 

நாம்‌ யாவரும்‌ பணிமும்முரமாக இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ பணிமும்முர 
மாக மாத்திரம்‌ அல்ல. தசம்‌ தேவனுடைய அியத்தில்‌ பணிமும்முரமாக இருக்க 
வேண்டும்‌. நமது வாழ்விற்குத்‌ தேவன்‌ ஒரு திட்டத்தைக்‌ கொண்டுள்ளார்‌. நாம்‌ 
என்ன செய்துகொண்டிருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புகிறாரோ, அதை 
அவர்‌ நமக்குக்‌ கூறியிருக்கிறார்‌, மற்றும்‌ நாம்‌ அதில்‌ பணிமும்முரமாயிருக்க 
வேண்டும்‌. 


நன்மைக்காக உங்கள்‌ செல்வாக்கை பாதுகாப்பதில்‌ 

உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:2-10) 

பெரும்பான்மையான தனிநபர்கள்‌, பூமியில்‌ தங்கள்‌ கடைசிநாள்‌ இது தான்‌ 
என்று அறிந்த நிலையில்‌, அந்த நாளின்‌ ஒரு பகுதியை, கட்டப்படாத நுனிகளை 
இறுகக்‌ கட்டுவதில்‌ செலவிட விரும்புவார்கள்‌. மற்ற விஷயங்களுக்கு மத்தியில்‌, 
அவர்கள்‌ தங்களால்‌ முடிந்த அளவுக்கு மிகவும்‌ சிறப்பாக, தாங்கள்‌ தொடங்கிய 
எந்த ஒரு நற்பணியும்‌ தொடரவேண்டும்‌ என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ள 
விரும்புவார்கள்‌. எலியா கர்க்கதரிசிகளின்‌ பள்ளிகளைப்‌ பார்வையிட்ட போது, 
அவர்‌ (தேவனுடைய வழிநடத்துதலின்‌ கீழ்‌) அதையே செய்தார்‌ மற்றும்‌ 
கடைசியாக அவர்‌ தமது ஊழியத்தை எலிசாவிடம்‌ திருப்பினார்‌ என்று நான்‌ 
நினைக்கிறேன்‌. 


209 


பின்பு எலியா அவனை நோக்கி: நீ இங்கே இரு; கர்த்தர்‌ என்னை யோர்‌ 
கானுக்கு அனுப்புகிறார்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: நான்‌ உம்மை விடுகிறதில்லை 
என்று கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய ஜீவனையும்கொண்டு சொல்லு 
கிறேன்‌ என்றான்‌; அப்படியே இருவரும்‌ போனார்கள்‌. 

தீர்க்கதரிதிகளின்‌ புத்திரரில்‌ ஐம்பதுபேர்‌ போய்‌, தூரத்திலே 
பார்த்துக்கொண்டு நின்றார்கள்‌, அவர்கள்‌ இருவரும்‌ யோர்தான்‌ கரையிலே 
நின்றார்கள்‌ (வசனங்கள்‌ 6, 29. 


எரிகோவில்‌ இருந்த “பிரசங்கியார்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌” குறைந்த பட்சம்‌ 
ஐம்பது பேர்‌ இருந்தனர்‌ - இது ஊழியத்தைத்‌ தொடர்ந்து செய்வதற்கு ஒரு 
நல்ல எண்ணிக்கையாகும்‌! இந்த ஐம்பது மனிதர்களும்‌ என்ன நடக்கும்‌ 
என்று காண்பதற்குக்‌ கவனித்துக்கொண்டு “தூரத்திலே பார்த்துக்கொண்டு 
நின்றார்கள்‌. ” எரிகோவிற்கு அருகில்‌ உயர்த்தப்பட்ட பல இடங்கள்‌ இருந்தன. 
அந்த உயர்ந்த இடங்களில்‌ ஒன்றின்மீது அவர்கள்‌ இருந்தனர்‌ என்றால்‌, அவர்கள்‌ 
எலியா மற்றும்‌ எலிசா ஆகியோரிடத்தில்‌ இருந்து பல மைல்கள்‌ தூரத்தில்‌ 
இருந்தனர்‌. எலியாவின்‌ வாழ்வினுடைய முடிவு நிமிடங்களின்‌ இறங்கு வரிசை 
தொடருகையில்‌, ஆர்வத்திற்கு உரிய ஒரு விஷயம்‌ நடந்தது. 

எலியாவின்‌ வாழ்வினுடைய முடிவு நிமிடங்களின்‌ இறங்கு வரிசை 
தொடருகையில்‌, ஆர்வத்திற்கு உரிய ஒரு விஷயம்‌ நடந்தது: 





அப்பொழுது எலியா, தன்‌ சாவ்வையை”* எடுத்து முறுக்கத்‌ தண்ணீரை 
அடித்தான்‌; அது இருபக்கமாகப்‌ பிரிந்தது; அவர்கள்‌ இருவரும்‌ உலர்ந்த 
குரைவழியாய்‌ அக்கரைக்குப்‌ போனார்கள்‌ (வசனம்‌ 8). 


எலியா தமது சால்வையை எடுத்து, அதை ஒரு கோல்போன்று முறுக்கி, 
அதைக்கொண்டு - நீண்ட காலத்திற்கு முன்பு மோசே செங்கடலை அடித்தது 
போன்று தண்ணீரை அடித்தார்‌ மற்றும்‌ கண்ணீர்‌ இரு பக்கமாகப்‌ பிரிந்தது. 
இரு மனிதர்களும்‌ நீண்ட காலத்திற்கு முன்பு யோசுவா மற்றும்‌ அவரது 
படைகள்‌ யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து சென்றது போல்‌ உலர்ந்த தரைவழியாய்‌ 
அக்கரைக்குப்‌ போனார்கள்‌ (யோசுவா 3:17).* 


அவர்கள்‌ அக்கரைப்பட்டபின்பு, எலியா எலிசாவை நோக்கி: நான்‌ 
உன்னைவிட்டு எடுத்துக்கொள்ளப்படுமுன்னே நான்‌ உனக்குச்‌ 
செய்யவேண்டியது என்ன கேள்‌ என்றான்‌. அதற்கு எலிசா: உம்மிடத்‌ 
திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ எனக்கு இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்பிடி 
வேண்டுகிறேன்‌ என்றான்‌ (வசனம்‌ 9). 


எலியாவிடம்‌ இருந்த ஆவியின்‌ வரத்தை “இரட்டிப்பாக” எலிசா 
கேட்டபோது, அது எலியா கொண்டிருந்த வல்லமையைப்‌ போன்று 
இருமடங்கை அவர்‌ கேட்டதாக ஒலிக்கிறது. இருப்பினும்‌ தொடரும்‌ அதி 
காரங்களில்‌, எலிசா எலியாவைப்‌ போன்று இருமடங்கு வல்லமை நிறைந்தவர்‌ 
என்ற மனப்பதிவை நாம்‌ பெறுவதில்லை. எலிசா அனேகமாக, தாம்‌ எலியாவின்‌ 
அவிக்குரிய வாரிசு என்று கருதப்பட வேண்டும்‌ என்பதாகக்‌ கேட்டிருக்கலாம்‌; 


210 


மூத்த மகனுக்கு “இருமடங்கு” சொத்து கிடைத்தது (உபாகமம்‌ 21:17). எலிசா 
எலியாவைத்‌ தமது ஆவிக்குரிய தகப்பனாகக்‌ கருதினார்‌ (வசனம்‌ 12). 

“அதற்கு அவன்‌ (எலியா): அரிதான காரியத்தைக்‌ கேட்டாய்‌” என்றார்‌ 
(வசனம்‌ 10௮). அந்த வேண்டுகோளைக்‌ தேவன்‌ மாத்திரமே நிறைவேற்ற 
முடியும்‌ என்பதால்‌, அது “அரிதானதாக” இருந்தது; எலியா தம்‌ சொந்தத்தில்‌ 
அதைச்‌ செய்ய இயலாதவராக இருந்தார்‌. இருப்பினும்‌ ஒரு நிபந்தனை இருந்தது: 
“உன்னைவிட்டு நான்‌ எடுத்துக்கொள்ளப்படுகையில்‌ என்னை நீ கண்டால்‌ 
உனக்குக்‌ கிடைக்கும்‌; இல்லாவிட்டால்‌ இடையாது என்றான்‌” (வசனம்‌ 10ஆ). 
(எலியா எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட போது அவருடன்‌ எலிசா இருந்தபடிய, 
அவர்‌ மீது எலியாவின்‌ சால்வை விழுந்தபோது “இரட்டிப்பான வல்லமையை” 
பெற்றத்‌ கொலம்‌?) 

எலியா இவ்வாழ்வில்‌ தமது ஊழியத்தில்‌ வெற்றியடைந்தாரா அல்லது 
தோல்வியடைந்தாரா? அவர்‌ பாகாலியத்தை அழிக்கும்படி அனுப்பப்பட்டார்‌. 





இதை அவர்‌ நிறைவேற்றினாரா? ஆகாப்‌ ஒரு வெட்கக்‌ கேடான மரணத்தைத்‌ 
குழுவியபின்னரும்கூட, அவரது மகனான அகசியா இன்னமும்‌ பாகால்‌ 
சேபூப்பிடம்‌ விசாரித்தார்‌. பாகாலை ஆராதிக்கும்‌ செயலானது அந்தப்‌ 
புறதெய்வத்தை வணங்கிய எல்லாரையும்‌ கொலைசெய்யும்‌ திட்டத்தை யேகூ 
செயல்படுத்திய காலம்‌ வரையிலும்‌ அதிகாரம்‌ 10 வரையிலும்‌ தொடர்ந்திருந்தது. 
எலியா தோல்வியடைந்தாரா? 

இல்லை, அவர்‌ தோல்வியடையவில்லை! அவர்‌ மூன்று வழிகளில்‌ 
வெற்றியடைந்தார்‌. (1) அவர்‌ தமது திறனுக்குகந்த மிகச்சிறப்பான வழியில்‌ 
தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்தார்‌. தேவன்‌ எந்த ஒரு மனிதரையும்‌ 








அதற்கு அதிகமாகக்‌ கேட்கவில்லை. (சமீபத்தில்‌ நான்‌ பார்த்த பின்வரும்‌ 
விளம்பரத்தை நான்‌ விரும்புகிறேன்‌: “தேவன்‌ நம்மிடம்‌ உள்ள மற்றவற்றைக்‌ 
காட்டிலும்‌ சிறப்பானதை அல்ல ஆனால்‌ மிகவும்‌ சிறப்பானதையே வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்கறார்‌. ”) 

(2) அவரது முயற்சியின்‌ விளைவாகப்‌ பாகாலை ஆராதித்தல்‌ என்பது 
மாபெரும்‌ வகையில்‌ கட்டுப்படுத்தப்பட்டது.” வடக்கு இஸ்ரவேலில்‌ இருந்த, 
யெகோவாவின்‌ தீர்க்ககரிசிகளுடைய பள்ளிகள்‌, எலியா காட்சிக்கு வருமுன்னர்‌ 
சாத்தியமானவைகளாக இருந்திராது. 3ம்‌ அதிகாரத்தில்‌, இஸ்ரவேலின்‌ 
அடுத்த அரசர்‌ துன்மார்க்கமானவர்‌ என்று நாம்‌ வாசித்தாலும்‌, “தன்‌ தகப்பன்‌ 
பண்ணுவித்த பாகாலின்‌ சிலையை அகற்றிவிட்டான்‌” என்று வாசிக்கிறோம்‌ 
(வசனம்‌ 2). 

(3) எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அவர்‌ தாம்‌ ஆயத்தம்‌ செய்வதற்கு 
உதவியவர்களைத்‌ தாம்‌ சென்றபின்பு தமது ஊழியத்தைத்‌ தொடர்ந்து 
செய்யும்படி பின்வைத்துப்போனார்‌. எலியா இல்லையேல்‌ எலிசா இருந்திருக்க 
மாட்டார்‌ - மற்றும்‌ அனேகமாக தர்க்கதரிசிகளுக்கான பள்ளிகள்‌ இருந்திராது. 

எலியாவின்‌ செல்வாக்கானது காலம்‌ இல்லாதொழியும்வரையில்‌ வாழ்வதாக 
இருக்கும்‌.” மேசியாவின்‌ வழியை ஆயத்தப்படுத்த வரவிருந்தவர்‌ பற்றி மல்கியா 
பேசியபோது, அவரை அவர்‌ “எலியா” என்று அழைத்தார்‌. மல்கியா, எலியாவின்‌ 
ஆவியைப்‌ பெற்றவராக வந்த யோவான்‌ ஸ்நானனைக்‌ குறிப்பிட்டார்‌ லூக்கா 
1:17). இயேசு, பாவத்தைச்‌ சகிக்க இயலாத தமது நிலையில்‌, மக்களில்‌ சிலர்‌ அவர்‌ 
எலியா மறு உருவம்‌ எடுத்து வந்துள்ளார்‌ என்று நினைக்கும்‌ அளவுக்கு மக்களில்‌ 





211 


சிலருக்கு உக்கிரமான அந்தத்‌ கர்க்கதரிசியை நினைவூட்டினார்‌. மறுரூப மலையில்‌ 
இயேசுவுடன்‌ மோசேயும்‌ எலியாவும்‌ தோன்றினர்‌. மதிப்புள்ள பாடங்களைப்‌ 
போதிப்பதற்கு இயேசு, பவுல்‌ மற்றும்‌ யாக்கோபு போலவே, எலியாவின்‌ 
வாழ்வில்‌ நடந்த நிகழ்ச்சிகளைப்‌ பயன்படுத்தினார்‌. இயேசு மரித்தபோது அவர்‌ 
எலியாவைக்‌ கூப்பிட்டதாக மக்கள்‌ நினைத்தனர்‌. இன்றைய நாட்களிலும்கூட, 
பழமைவாத யூதர்கள்‌, பஸ்கா பண்டிகையின்‌ மேஜையில்‌ மற்றும்‌ விருத்தசேதனச்‌ 
சடங்குகளில்‌ எலியாவுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்கின்றனர்‌.” 

நாம்‌ யாவரும்‌ ஒருநாளில்‌ இந்தப்‌ பூமியை விட்டுப்‌ போவோம்‌, மற்றும்‌ இது 
கொண்டிருக்கக்‌ கூடிய செயல்விளைவை நாம்‌ ஆழ்ந்து சிந்தித்தல்‌ அவசியமாகும்‌. 
ஆபேல்‌ மரித்தும்‌ பேசத்‌ தொடர்ந்தார்‌ என்று கூறப்பட்டது (எபிரெயர்‌ 11:4). 





பலர்‌, தாங்கள்‌ (கொடிய வியாதி அல்லது வேறு ஏதோ காரணத்தினால்‌) மரிப்பதை 
அறியும்போது, இவ்விஷயத்திற்கு அதிக சிந்தனையைக்‌ கொடுக்கின்றனர்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ மற்றும்‌ பேரப்பிள்ளைகளுடன்‌ தீவிரமாகப்‌ 





பேசுகின்றனர்‌ (எனது தாத்தாவான டேக்கஸ்‌ என்பவர்‌ இதைச்‌ செய்தார்‌). சிலர்‌ 
தங்கள்‌ வாழ்விற்குப்‌ பின்‌ வாசிக்க வேண்டிய கடிதங்களை எழுதுகின்றனர்‌, 
மற்றவர்கள்‌ ஒலிநாடாக்கள்‌ அல்லது ஒளிநாடாக்களைப்‌ பதிவுசெய்கின்றனர்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ குறிப்பிட்ட தனிநபர்களைக்‌ கொண்டிருந்தால்‌, 
அவர்கள்‌ உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கும்படி அவர்களுக்குப்‌ 
போதிக்க முயற்சி செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர்‌. ஏற்கனவே உயில்‌ 
எழுதிவைத்திராதவர்கள்‌ அவற்றை எழுதுகின்றனர்‌. சிலர்‌ ஒரு ஊழியக்கருத்தை, 
ஒரு கிறிஸ்தவப்‌ பள்ளியை அல்லது பிரசங்கியார்‌ பயிற்சிப்‌ பள்ளியைத்‌ 
தங்கள்‌ உயில்களில்‌ உள்ளடக்கி, தாங்கள்‌ கடந்து சென்ற பின்பும்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌ என்பதை உறுதிசெய்துகொள்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
செல்வாக்கை நன்மைக்கானவற்றிற்காக தொடர்ந்து காத்துக்கொள்வதற்குத்‌ 
தங்களால்‌ இயன்ற 4/7வுற்றையும்‌ செய்கின்றனர்‌. 

ஒருசில ஆண்டுகளுக்கு முன்பு, நான்‌ பெட்ரீஸியா ஆன்‌ ஹால்‌ என்ற ஒரு 
இளம்‌ கிறிஸ்தவத்‌ தாயின்‌ சவ அடக்க ஆராதனையில்‌ கலந்துகொண்டேன்‌, 
அந்தப்‌ பெண்மணி புற்றுநோயினால்‌ இறந்துபோனார்‌. பலமாதங்கள்‌ கடுமை 
யான வேதனைக்குப்‌ பின்பு பெட்ரீஸியா, முடிவின்‌ அருகில்‌ வேதனையற்ற 
மூன்று நாட்களைக்‌ கொண்டிருந்தார்‌. அந்த நாட்களை அவர்‌ தமது மூன்று 
பிள்ளைகளுக்கும்‌ பொதுவாக மரணம்‌ பற்றியும்‌, தமது சொந்த மரணத்திற்கு 
அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவும்‌ போதிப்பதில்‌ செலவிட்டார்‌. 

பூமியில்‌ நாளைய தினமே கடைசி நாளாக இருக்கும்‌ என்று நாம்‌ அறிந்தி 
ருந்தால்‌, இப்படிப்பட்ட செயல்பாடுகள்‌ மிகமுக்கியமானவற்றின்‌ மத்தியில்‌ 
இருக்கும்‌. 








நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதை 
நிச்சயப்படுத்திக்கொள்வதில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ 
செலவிடுங்கள்‌ (2:11-18) 
எலியா தமது கடைசி நாளில்‌ அவரது செயல்பாடுகளினிமித்தமாக மாத்திரம்‌ 
பரலோகம்‌ செல்லவில்லை, ஆனால்‌ அவரது கடைசி நாளின்‌ செயல்பாடுகள்‌ 
அவர்‌ வாழ்ந்திருந்த வாழ்வை உயர்த்தின மற்றும்‌ அடுத்த சில வசனங்களில்‌ 


212 


சித்தரிக்கப்பட்டுள்ள மாபெரும்‌ காட்சிக்கு அவரை ஆயத்தப்படுத்தின: 

“அவர்கள்‌ [எலியாவும்‌ எலிசாவும்‌] பேசிக்கொண்டு நடந்துபோகையில்‌ 
.” (வசனம்‌ 11௮). அந்தக்‌ காட்சியை நான்‌ விரும்புகிறேன்‌: இரு 
நண்பர்கள்‌ பேசிக்கொண்டே நடந்து போகின்றனர்‌. எலியாவினு 
டைய வாழ்வின்‌ காட்சிக்கு இனிய முடிவு, அவர்‌ தமது வாழ்வின்‌ 
நாடகத்துவமான கணங்கள்‌ ஒன்றில்‌ ஈடுபட்டிருந்த போதோ அல்லது 
அவர்‌ ஜெபத்தில்‌ முழங்காற்படியிட்டிருந்தபோதோ வரவில்லை, ஆனால்‌ 
அவர்‌ எலியாவுடன்‌ பேசிக்கொண்டு நடந்துபோகையில்‌ வந்தது. நாம்‌ 
ஜெபித்துக்கொண்டிருக்கும்போதோ அல்லது கர்த்தருக்கென்று மாபெரும்‌ 
ஊழியம்‌ சிலவற்றைச்‌ செய்துகொண்டிருக்கும்போதோ நமது வாழ்வு முடிய 
வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பலாம்‌, ஆனால்‌ மரணம்‌ என்பது அதிகம்‌ 
சாதாரணமாக இருக்க வாய்ப்புகள்‌ உள்ளன. (இது, நாம்‌ எப்போதும்‌ தயாராக 
இருக்க வேண்டும்‌ என்று வலியுறுத்துகிறது.) 

“இதோ, அக்கினி ரதமும்‌ அக்கினிக்‌ குதிரைகளும்‌ அவர்கள்‌ நடுவாக வந்து 
இருவரையும்‌ பிரித்தது” (வசனம்‌ 11ஆ). பழங்கால கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ 
சிலவற்றில்‌ “இரதம்‌” என்று (ஒருமையில்‌) உள்ளது; மற்றவை “இரதங்கள்‌” என்று 
(பன்மையில்‌) சொல்லைக்‌ கொண்டுள்ளன. இது தேவனுடைய சேனையைச்‌ 
சித்தரிக்கும்‌ எளிய வழியாக இருக்கலாம்‌. 2 இராஜாக்கள்‌ 6:17ல்‌, எலிசாவின்‌ 
ஊழியக்காரனுடைய கண்கள்‌ திறக்கப்பட்டு, அவர்‌ தேவனுடைய சேனையைக்‌ 
கண்டபோது, நாம்‌, “இதோ, எலிசாவைச்சுற்றிலும்‌ அக்னிமயமான குதிரை 
களாலும்‌ இரதங்களாலும்‌ அந்த மலை நிறைந்திருக்கிறகை அவன்‌ கண்டான்‌” 
என்று வாசிக்கிறோம்‌. அந்த வரலாற்றில்‌ “இரதங்கள்‌” என்பவை தேவனுடைய 
தூதர்களாக இருந்தனர்‌.!! லூக்கா 16:22ல்‌, இலாசரு மரித்தபோது, அவர்‌ 
“தேவுதாதரால்‌ ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டுபோய்‌ விடப்பட்டான்‌.” 
அதுவே இங்கும்‌ நடைபெற்றது. தேவனுடைய அக்கினியின்‌ மனிதர்‌ இந்த 
பூமியை விட்டுச்‌ செல்லத்‌ தயாராக இருந்தார்‌, மற்றும்‌ அவரை அழைத்துச்‌ 
செல்லக்‌ தூதர்கள்‌ வந்தனர்‌! 

“எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான்‌” (வசனம்‌ 11 இ). 
இது நாம்‌, சூறாவளிக்‌ காற்று என்று அழைக்கும்‌ காற்றாக இருக்க அவசிய 
மில்லை, ஆனால்‌ இது ஒரு சுழலும்‌ காற்றாக, வீசியடிக்கும்‌ காற்றாக இருந்தது. 
தூசு பறந்தது, எலியா மேலேறிச்‌ சென்றார்‌! 

இவ்விடத்தில்‌ தற்செயலாக உள்ள “பரலோகத்திற்கு” என்பது, எலியா 
பாதாளம்‌, நியாயத்தீர்ப்பு நாள்‌ ஆகியவற்றைப்‌ பக்கவாட்டில்‌ கடந்து, நித்திய 
அடைவிடத்திற்கு நேரடியாகச்‌ சென்றார்‌ என்ற இறையியல்‌ கூற்றாக 
இருப்பதில்லை. எலியா இயேசுவைப்‌ போல்‌, ஆகாயத்தில்‌ சென்று, கவனித்துக்‌ 
கொண்டி ருந்தவார்களின்‌ பார்வையில்‌ இருந்து மறைந்தார்‌ என்பதை இது யாவும்‌ 
குறிப்பிடுகிறது. இருப்பினும்‌, ஓருகில கருத்தில்‌, அந்த நாளில்‌, எப்போதும்‌ 
கர்த்தருக்கு “முன்பாக நின்றிருந்த” எலியா, அவரை “நன்று செயல்பட்டாய்‌, 








உண்மையும்‌ உத்தமுமான ஊழியனே”! என்று கூற்றுடன்‌ வரவேற்ற 
யெகோவாவின்‌ பிரசன்னத்தில்‌ நின்றார்‌ என்பதைப்‌ பற்றி நான்‌ சந்தேகப்பட 
வில்லை. 

“அதை எலிசா கண்டு: என்‌ தகப்பனே, என்‌ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு 
இரதமும்‌ குதிரைவீரருமாய்‌ இருந்தவரே என்று புலம்பினான்‌; அவனை 


213 


அப்புறம்‌ காணாமல்‌” (வசனம்‌ 12௮). நாம்‌ 13ம்‌ அதிகாரத்திற்குத்‌ திரும்பி 
எலிசாவின்‌ மரணத்தைப்‌ பற்றி வாசிக்கையில்‌ இதே வார்த்தைகள்‌ பேசப்‌ 
பட்டதைக்‌ காணும்‌ வரையில்‌ (வசனம்‌ 14) - இங்கு பார்வையில்‌ அக்கினி 
இரதம்‌ எதுவும்‌ இராவிட்டாலும்‌ - எலிசா தமது கண்களுக்கு முன்பிருந்த 
காட்சியைக்‌ குறிப்பிட்டார்‌ என்று நாம்‌ யூகம்‌ செய்வோம்‌.” 13ம்‌ அதிகாரத்தில்‌, 
வார்த்தைகள்‌ தேவனுடைய பரலோக சேனையை அல்ல ஆனால்‌ எலிசாவையே 
குறிப்பிடுகின்றன. 2:12ல்‌ அவைகள்‌ எலியா கொண்டுசெல்லப்படுதலின்‌ 
முறையை குறிப்பதற்கு மாறாக அவை எலியாவையே குறிப்பிட்டிருக்கலாம்‌. 
“இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ குதிரைவீரருமாய்‌ இருந்தவரே” என்பது தேவனுடைய 
சேனையைக்‌ குறித்தது. ஒருவேளை எலிசா, “தேவனுடைய ஒற்றை ஆள்‌ சேனை 
சென்றுகொண்டிருக்கிறது. நாம்‌ என்ன செய்வோம்‌?” என்று கூறியிருக்கலாம்‌. 

“தன்‌ வஸ்திரத்தைப்‌ பிடித்து இரண்டு துண்டாகக்‌ கிழித்தான்‌” (வசனம்‌ 
172௮). இது மாபெரும்‌ துக்கத்தின்‌ அடையாளமாக இருந்தது. எலிசா 
அசைக்கப்பட்டார்‌. 

“பின்பு அவன்‌ எலியாவின்மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்துத்‌ 
திரும்பிப்போய்‌, யோர்தானின்‌ கரையிலே நின்று” (வசனம்‌ 13). எல்லாம்‌ 
இழக்கப்பட்டிருந்ததா? “எலியாவின்மேலிருந்து கழே விழுந்த சால்வையைப்‌ 
பிடித்து: எலியாவின்‌ கேவனாகிய கர்த்தர்‌ எங்கே என்று சொல்லித்‌ தண்ணீரை 





அடித்தான்‌” (வசனம்‌ 14௮). அவர்‌ “எலியா எங்கே?” என்று கேட்கவில்லை. 
எலியா எங்கு இருந்தார்‌ என்பதை அவர்‌ [எலிசா] அறிந்திருந்தார்‌. “எலியாவின்‌ 
தேவன்‌ எங்கே? எலியா சென்ற பின்னரும்‌ தேவன்‌ தொடர்ந்து எங்களுடன்‌ 
இருப்பாரா?” என்பதே கேள்வியாக இருந்தது. 

தேவனுடைய மாபெரும்‌ வீரர்‌ ஒருவருடைய மரணமானது, தேவன்‌ 
மரித்துவிட்டார்‌ என்று அர்த்தப்படுத்துவதில்லை, அந்த ஊழியக்காரர்‌ மாத்திரமே 
இறந்துபோனார்‌. சால்வையை எடுத்துக்‌ கொண்டு தொடர்ந்து செல்ல 
மனிதர்கள்‌ உள்ள வரையில்‌, தேவன்‌ தொடர்ந்து செயல்பட முடியும்‌! “தண்ணீரை 
அடித்தவுடனே அது இருபக்கமாகப்‌ பிரிந்ததினால்‌ எலிசா இக்கரைப்பட்டான்‌” 
(வசனம்‌ 74அ). ஆம்‌. தேவன்‌ இன்னும்‌ செயல்பட்டுக்கொண்டிருந்தார்‌, 
ஆம்‌, தேவன்‌ இன்னமும்‌ உயிருடன்‌ இருந்தார்‌, மற்றும்‌ அவர்‌ இப்போது 
எலிசாவிற்குள்‌ செயல்துடிப்பாக இருந்தார்‌. எலியாவின்‌ ஊழியம்‌ தொடரும்‌. 


எரிகோவில்‌ பார்த்துக்கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
அவனைக்‌ கண்டவுடனே, எலியாவின்‌ ஆவி எலிசாவின்மேல்‌ 
இறங்கியிருக்கிறது என்று சொல்லி, அவனுக்கு எதிர்கொண்டுபோய்த்‌ 
குரைமட்டும்‌ குனிந்து அவனை வணங்கி (வசனம்‌ 15). 


தூர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்கள்‌ பற்றிய வரலாற்றின்‌ எஞ்சியபகுதியானது, 
எலியாவின்‌ உடலைக்‌ கண்டுபிடிக்க முயற்சி செய்தும்‌ அவர்களால்‌ அதைக்‌ 
கண்டுபிடிக்க இயலாமற்‌ போனது பற்றிக்‌ கூறுறெது (வசனங்கள்‌ 16-18). 

மாட்சிமையானதொரு வாழ்விற்கு என்ன ஒரு மாட்சிமையான முடிவு! 

நீங்கள்‌ அனேகமாக, “ஆனால்‌ அது எலியாவுக்கு மாத்திரமானதாக இருந்தது. 
மக்களில்‌ இருவர்‌ மாத்திரமே மரிக்காமல்‌ இவ்வுலகத்தை விட்டுச்‌ சென்றனர்‌ 
என்பதால்‌, சாதகநிகழ்வுகள்‌ எனக்கு எதிராகவே உள்ளன. அப்படிப்பட்ட 


214 


நாடகத்துவமான நிகழ்வு ஒருக்காலும்‌ எனக்குரியதாக இராது” என்று 
நினைக்கலாம்‌. போதுமான வகையில்‌ ஆர்வத்திற்குரியதாக, அப்படிப்பட்ட 
அனுபவமானது - கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது நாம்‌ உயிருடன்‌ இருந்து 
அவருடன்‌ செல்லத்‌ துரக இருந்தால்‌ - சாத்தியக்கூறின்‌ வட்டாரத்திற்குள்‌ 
உங்களுக்கும்‌ எனக்கும்‌ உரியதாகும்‌: 


ஏனெனில்‌, கர்த்தர்‌ தாமே ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய 
சத்தத்தோடும்‌, தேவ எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கிவருவார்‌; 
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது எழுந்திருப்பார்கள்‌. 
பின்பு உயிரோடிருக்கும்‌ நாமும்‌ கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக, 
மேகங்கள்மேல்‌ அவர்ளோடே கூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌ 
(1 தெசலோனிக்கேயர்‌ 4:16, 17). 


கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது நாம்‌ உயிருடன்‌ இருந்தால்‌, நாம்‌ மறுரூப 
மாக்கப்படுவோம்‌; பின்பு நாம்‌ கர்த்தரைச்‌ சந்திப்பதற்கு, மரிக்காமல்‌ ஆகாயத்தில்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுவோம்‌. இருப்பினும்‌, நாம்‌ முதலில்‌ மரித்தாலும்‌, நமது 
புதிய சரீரங்களுடன்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது 
போலவே எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ என்பதும்‌ மன எழுச்சி மிக்கதாகவே 
இருக்கும்‌ (1 கொரிந்தியர்‌ 15). 

பூமியில்‌ நமது கடைசி நாளில்‌ எல்லாரும்‌ தயாராக இருத்தல்‌ என்பதிலேயே 
இரகசியம்‌ அடங்கி உள்ளது. 


முடிவுரை 

“பூமியில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுவது எவ்வாறு” என்பன்மீதான 
ஐந்து ஆலோசனைகளை நாம்‌ மறுகண்ணோட்டம்‌ இடுவோமாக: தேவனுடைய 
சித்தத்தைச்‌ செய்வதில்‌ அதைச்‌ செலவிடுங்கள்‌. தேவபக்தியுள்ள நண்பர்களுடன்‌ 
அதைச்‌ செலவிடுங்கள்‌. தேவனுடைய ஊழியத்தில்‌ அதைச்‌ செலவிடுங்கள்‌. 
உங்கள்‌ செல்வாக்கை நன்மைக்காகப்‌ பாதுகாப்பதில்‌ அதைச்‌ செலவிடுங்கள்‌. 
நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதை உறுதிப்படுத்துவதில்‌ அகைச்‌ செலவிடுங்கள்‌. 

யாரேனும்‌ ஒருவர்‌, “அந்தக்‌ கடைசிநாள்‌ என்றைக்கு என்று நாம்‌ 
அறிவதில்லையே” என்று கூறலாம்‌. (ஒரு நியாயாதிபதி கூறாதவரையில்‌) அது 
உண்மையாகவே உள்ளது. இது நம்மை அடிக்கோட்டிற்கு கொண்டுவருகிறது: 
உங்கள்‌ வாழ்வின்‌ ஒவ்வொரு நாளையும்‌ பூமியில்‌ உங்கள்‌ கடைசிநாள்‌ என்ற 
வகையில்‌ செலவிடுங்கள்‌. இயேசு, “உங்கள்‌ ஆண்டவர்‌ இன்ன நாழிகையிலே 
வருவாரென்று நீங்கள்‌ அறியாதிருக்கிறபடியினால்‌ விழித்திருங்கள்‌” என்று 
கூறினார்‌ (மத்தேயு 24:42). 

கர்த்தருடைய [மறு] வருகைக்கு நீங்கள்‌ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 








குறிப்புகள்‌ 
"இது, மலைப்பகுதியில்‌ இந்தப்‌ பெயரிலேயே குறைவாக அறியப்பட்ட இடமாக 
இருக்கவும்‌ சாத்தியக்கூறு உள்ளது. “எலியா நடந்து சென்றார்‌ என்றிருக்கையில்‌ நாம்‌ 


212 


கார்‌ அல்லது வேறொரு வாகனத்தில்‌ செல்லுகிறோம்‌ என்ற உண்மையை நான்‌ கருத்தில்‌ 
கொண்டுள்ளேன்‌. உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களுக்குப்‌ பழக்கமான நகரங்களின்‌ 
பெயர்களைப்‌ பயன்படுத்தி இதை உங்களுடையதாக ஆக்கிக்கொள்ளுங்கள்‌. “2 இராஜக்கள்‌ 
3:11ல்‌, அவர்‌ எலியாவின்‌ கைகளுக்குத்‌ தண்ணீர்‌ வார்த்தவர்‌ என்று அழைக்கப்படுகறொர்‌. 
“மற்ற மொழிபெயர்ப்புகளில்‌ “நீங்கள்‌ அமைதியாயிருங்கள்‌” என்றுள்ளது. இது “(எலியா 
செல்வதினால்‌) கலங்கவோ அல்லது திகைக்கவோ வேண்டாம்‌” என்று அர்த்தப்பட 
முடியும்‌. “சால்வை என்பது ஒரு நீண்ட உடையாக, தோள்களைச்‌ சுற்றித்‌ தளர்வாகத்‌ 
தொங்குவதாக இருந்தது. செப்துவஜிந்த்‌ வேதாகமத்தில்‌ “அவரது ஆட்டுத்‌ தோலுடை” 
என்றுள்ளது. “அவர்கள்‌ எதிர்த்திசைகளில்‌ சென்றார்கள்‌ என்பது தவிர. “அடுத்த 
பாடத்தில்‌ கூடுதல்‌ விளக்கங்கள்‌ தரப்பட்டுள்ளன. “ஒருவேளை எலியாவின்‌ மரணத்‌ 
திற்குப்‌ பின்பு எலிசாவினால்‌ அளிக்கப்பட்ட, அவர்‌ [எலியா] சொந்தமாக எழுதியிருந்த 
செய்தியொன்று எலியா வாழ்ந்த வாழ்வின்‌ செல்வாக்கிற்கான ஒரு வழியாக இருந்தது 
(2 நாளாகமம்‌ 21:12). இந்தச்‌ செய்தியைப்‌ பற்றி அதிகமாக அறிய நாம்‌ விரும்புகிறோம்‌ - 
இது ஒன்றே எலியா தமது எஜமானரின்‌ வார்த்தைகளை எழுதியதற்கான ஓரே உதாரண 
மாகும்‌. “எலியா மரிக்காமலேயே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌ என்பதால்‌ 
அவர்‌ பரலோகத்தில்‌ அற்புதமான வாழ்வை வாழ்வதாக, பூமிக்குத்‌ திரும்ப எப்போதும்‌ 
ஆயத்தமாக உள்ளதாக, யூதர்கள்‌ சிலரால்‌ கண்ணோக்கப்பட்டுள்ளார்‌, மேசியாவின்‌ 
வருகைக்கு முன்னர்‌ அவர்‌ வருவார்‌ என்று அவர்கள்‌ நம்புகின்றனர்‌. மேசியா ஏற்கனவே 
வந்திருக்கிறார்‌, ஆனால்‌ இது எலியா இன்னும்‌ மதிப்பிற்குரியவராக இருப்பது எவ்வாறு 
என்பதைக்‌ காண்பிக்இறது. 7 மார்ச்சு 1986. 

"தூதர்கள்‌ “அக்கினி சுவாலைக்கு” ஒப்பிடப்பட்டுள்ள சங்கீதம்‌ 104:4ஐயும்‌ 
காணவும்‌. 'சிலார்‌, குதிரைகளும்‌ இரத(ங்களு)ம்‌ காண இயலாதவையாக இருந்தன என்று 
நினைக்கின்றனர்‌. அவை அப்படியிருந்தாலும்‌, எலிசா அவற்றைக்‌ காண்பதற்கு நல்ல 
தொரு வாய்ப்புள்ளது (கவனிக்கவும்‌ 2 இராஜாக்கள்‌ 6:16, 17). 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 


பெரிய அட்டை ஒன்றில்‌ பாடத்தின்‌ தலைப்பையும்‌ சிறு அட்டைகளில்‌ 
முதன்மைக்‌ கருத்துக்களையும்‌ எழுதுங்கள்‌. உதாரணமாக, “தேவனுடைய 
சித்தத்தைச்‌ செய்வதில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுங்கள்‌. ” இவைகள்‌ 
பிரசங்க மேடையில்‌ வைத்து (அல்லது கையில்‌ பிடித்து) காட்சிப்படுத்த வேண்டிய 
திறவுகோல்‌ அட்டைகளாகப்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌ அல்லது இவைகள்‌ 
ஒரு பிளானல்‌ பலகையில்‌ காட்சிப்படுத்தப்பட முடியும்‌. (உங்களிடத்தில்‌ ஒரு 
கணணி மற்றும்‌ சுவரொட்டி மென்பொருள்‌ இருந்ததென்றால்‌, முதன்மைக்‌ 
கருத்துக்களைச்‌ சுவரொட்டியாக்க நீங்கள்‌ விரும்பலாம்‌.) 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 
A. எவரொருவரின்‌ வாழ்விற்கும்‌ மிகவும்‌ நாடகத்துவமான முடிவுகளில்‌ 
ஒன்று 2 இராஜாக்கள்‌ 2ம்‌ அதிகாரத்தில்‌ காணப்படுகிறது. உலக 
வரலாற்றிலேயே, இரு மனிதர்கள்‌ மாத்திரமே இறக்காமல்‌ 


216 


நேரடியாகப்‌ பரலோகம்‌ சென்றுள்ளனர்‌: ஏனோக்கு (ஆதியாகமம்‌ 
5) மற்றும்‌ எலியா (2 இராஜாக்கள்‌ 2). 

நாம்‌, “பூமியில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுவது எவ்வாறு” 
என்பதை ஆழ்ந்து சிந்திப்போம்‌, ஏனெனில்‌ 2 இராஜாக்கள்‌ 2ல்‌, 
எலியா தமது கடைசிநாளை எவ்வாறு செலவிட்டார்‌ என்று 
நமக்குக்‌ கூறப்படுகிறது. 


1. தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்வதில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ 
செலவிடுங்கள்‌ (2:1, 2). 
A. எலியா அந்த நாளுக்கான தமது கடைசி அடைவிடத்தை 


B. 


அறியாதிருந்தார்‌ என்பது உறுதி. அதற்குப்பதிலாக எப்போதும்‌ 
போலவே அவர்‌, தேவன்‌ தம்மிடம்‌ எங்கு போக வேண்டும்‌ என்று 





விரும்பினாரோ, அங்கேயே போனார்‌, தேவன்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று கூறினாரோ, அதையே செய்தார்‌. அவர்‌ தமது 
வாழ்வை எவ்வாறு வாழ்ந்தாரோ அவ்வாறே தமது வாழ்வை 
முடித்தார்‌ - அதாவது தேவனுடைய சித்தத்தின்‌ மையத்தில்‌ அவர்‌ 
வாழ்ந்து முடித்தார்‌. 

நமக்கு இது என்ன ஒரு ஆச்சரியமான உதாரணம்‌! 





11. தேவபக்தியுள்ள நண்பர்களுடன்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுங்கள்‌ 
(2:1, 2). 
A. எலியா “ஒரு தனிமையாளராக” இருந்தார்‌, ஆனால்‌ அவருக்கு 


ஒரு நண்பர்‌ தேவை என்று தேவன்‌ அறிந்தார்‌, எனவே அவருக்கு 
அவர்‌ [தேவன்‌] எலிசாவைக்‌ கொடுத்தார்‌. எலிசா நாள்‌ முழுவதும்‌ 
அவருடன்‌ [எலியாவுடன்‌] இருந்தார்‌. 

நண்பர்கள்‌ அற்புதமானவர்களாக இருக்கின்றனர்‌ (ஆதியாகமம்‌ 
2:18; 1 சாமுவேல்‌ 23:16). இது பூமியில்‌ நமது கடைசிநாள்‌ என்றால்‌, 
நாம்‌ அந்த நாளை, நாம்‌ நேசிப்பவர்களுடன்‌, விசேஷமாக நாம்‌ 
மிகச்சிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு உதவியவர்களுடன்‌ 
செலவிட விரும்புவோம்‌. 


111. தேவனுடைய ஊழியத்தில்‌ உங்கள்‌ கடைசி நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:2- 


5). 


A. 


B. 


எலியா மேற்கொண்ட சுற்றித்திரியும்‌ பயணத்தில்‌ நோக்கம்‌ ஏதாவது 
இருந்ததா? பெத்தேல்‌ மற்றும்‌ எரிகோ ஆகிய நகரங்களில்‌ இருந்த 
தூர்க்கதரிசிகளுக்கான பயிற்சிப்‌ பள்ளிகளைப்‌ பார்வையிடுதல்‌ 
என்பது நோக்கமாக இருந்திருக்கலாம்‌. இந்தப்‌ பள்ளிகளுடன்‌ 
அவரது உறுவுமுறை எதுவாக இருந்தாலும்‌, அவற்றை அவர்‌ 
பார்வை இட்டதன்‌ நோக்கம்‌ என்னவாக இருந்தாலும்‌, எலியா 
தமது கடைசி நாளைத்‌ தேவனுடைய ஊழியத்தில்‌ செலவிட்டார்‌. 
நாம்‌ யாவரும்‌, கர்த்தருடைய ஊழியத்தில்‌ பணிமும்முரமாக 
இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. 


IV. உங்கள்‌ செல்வாக்கை நன்மைக்காகப்‌ பாதுகாப்பதில்‌ உங்கள்‌ கடைசி 
நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:2-10). 
A. தூர்க்கதரிசிகளின்‌ பள்ளிகளை எலியா பார்வையிடுகையில்‌ மற்றும்‌ 


கடைசியாகத்‌ தமது ஊழியத்தை எலிசாவிடம்‌ ஒப்படைக்கையில்‌, 


217 


218 


B. 


அவர்‌ (கர்த்தருடைய வழிநடத்துதலின்கம்‌) தமது செல்வாக்கு 
தொடர்ந்து ஜீவிக்கும்‌ என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொண்டார்‌. 
1. எலியா இந்தப்‌ பள்ளிகளைப்‌ பார்வையிட்ட பின்பு, அவரும்‌ 
எலிசாவும்‌ யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து சென்றனர்‌. 

8. எலியாவின்‌ சால்வை தண்ணீரைப்‌ பிரித்தது, உலர்ந்த 
கரையில்‌ அவரும்‌ எலிசாவும்‌ யோர்தான்‌ நதியைக்‌ 
கடந்து சென்றனர்‌ (வசனம்‌ 8). 

b. எலிசா, எலியாவின்‌ ஆவியைப்‌ போல “இருமடங்கு” 
குமக்கு அருளப்பட வேண்டும்‌ என்று கேட்டார்‌; இது 
அனேகமாக, தாம்‌ எலியாவின்‌ ஆவிக்குரிய வாரிசாகக்‌ 
கருதப்படவேண்டு மென்பதற்கான வேண்டுகோளாக 
இருக்கலாம்‌ (கவனிக்கவும்‌ உபாகமம்‌ 21:17). 

2. எலியா தமது ஊழியத்தில்‌ தோல்வியடைந்தாரா அல்லது 
வெற்றியடைந்தாரா? 

௨. அவர்‌ பாகாலியத்தை முற்றிலுமாக ஓழிக்கவில்லை, 
ஆனால்‌ அவர்‌ தோல்வியடையவும்‌ இல்லை. 

(1) அவர்தம்மால்‌ இயன்ற அளவுக்கு மிகச்சிறப்பாகத்‌ 
தேவனுடைய சித்தத்கைச்‌ செய்தார்‌. அதற்கு மேல்‌ 
தேவன்‌ கேட்பதில்லை. 

(2) அவரது முயற்சிகளின்‌ விளைவாக, பாகாலுக்கு 
ஆராதனை செய்தல்‌ மிகப்பெரிய அளவில்‌ 
கட்டுப்படுத்தப்பட்டது (கவனிக்கவும்‌ 
2 இராஜாக்கள்‌ 3:2). 

(3) ஆயத்தம்‌ செய்ய அவர்‌ யாருக்கு உதவினாரோ, 
அவர்களிடத்தில்‌ அவர்‌ தமது ஊழியத்தை விட்டுச்‌ 
சென்றார்‌. 








b. எலியாவின்‌ செல்வாக்கானது காலம்‌ இல்லாது 
ஓழியும்வரை ஜவிக்கும்‌. 
நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ என்றேனும்‌ ஒருநாளில்‌ இந்தப்‌ பூமியை 
விட்டுச்‌ செல்வோம்‌. நாம்‌ விட்டுச்‌ செல்பவை கொண்டிருக்கும்‌ 
செயல்விளைவு பற்றி நாம்‌ ஆழ்ந்து சிந்தித்தல்‌ அவசியமாக 
உள்ளது. 


V. நீங்கள்‌ பரலோகம்‌ செல்வதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதில்‌ உங்கள்‌ 
கடை நாளைச்‌ செலவிடுங்கள்‌ (2:11-18). 
A. எலியாவின்‌ கடை சிநாளில்‌ அவரது செயல்பாடுகள்‌, அவரது 


B. 


வாழ்வை உயர்த்தின மற்றும்‌ அவரை, சுழல்காற்றில்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ என்ற அவரது வாழ்வின்‌ உச்சக்காட்சிக்கு 


ஆயத்தப்படுத்தின! 

நாம்‌ மரிப்பதற்கு முன்னர்‌ கிறிஸ்து மறுபடியும்‌ வருவார்‌ 
என்றால்‌ - மற்றும்‌ நாம்‌ ஆயத்தமாக இருந்தோ 
மென்றால்‌ - இப்படிப்பட்ட நாடகத்துவமான 


முடிவு நம்முடையதாகவும்‌ இருக்க முடியும்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 
4:16, 17)! அதற்கு முன்பே நாம்‌ மரித்தோம்‌ என்றாலும்‌, கிறிஸ்துவின்‌ 


முடிவுரை 


மறுவருகையானது அப்போதும்‌ மன எழுச்சியுள்ளதாகவே 
இருக்கும்‌ (1 கொரிந்தியர்‌ 15)! 


யாரேனும்‌ ஒருவர்‌, “எனது கடை சிநாள்‌ என்றைக்கு என்று எனக்குத்‌ 
தெரியாதே” என்று கூறலாம்‌. நாம்‌ நமது வாழ்வின்‌ ஓவ்வொரு 
நாளையும்‌, அதுவே பூமியில்‌ நமது கடைசி நாள்‌ என்பது போல்‌ 
செலவிட வேண்டும்‌ (மத்தேயு 24:42). 
கர்த்தருடைய மறுவருகைக்கு - அல்லது உங்கள்‌ மரணத்திற்கு - 
நீங்கள்‌ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 


219 


13 
சால்வை உங்கள்‌ மீது விமாரும்‌ 


[2 இராஜாக்கள்‌ 2] 


வாழ்வின்‌ பல பதவிநிலைகள்‌, அடையாளம்‌ கண்டுகொள்ளுதல்‌ மற்றும்‌ 
அதிகாரத்துவம்‌ ஆகியவற்றின்‌ விசேஷித்த அடையாளங்களைக்‌ கொண்டுள்ளன. 
காவலர்‌ தமது சீருடை மற்றும்‌ அடையாளப்பட்டியைக்‌ கொண்டுள்ளார்‌. 
அவசரகால மருத்துவ ஊர்தியை ஓட்டுபவர்‌ பளிச்சிடும்‌ விளக்குகளையும்‌ 
அலறும்‌ சைரனையும்‌ கொண்ட வாகனத்தைக்‌ கொண்டுள்ளார்‌. மற்றவர்கள்‌, 
“மேலாளர்‌” என்று கூறும்‌ பட்டிகளைக்‌ கொண்டுள்ளனர்‌. 

எலியா தமது சால்வையைக்‌ கொண்டிருந்தார்‌. தேவன்‌ எலியாவைக்‌ குகையில்‌ 
இருந்து வெளியே அழைத்தபோது, அந்தத்‌ தீர்க்கதரிசி, “தன்‌ சால்வையினால்‌ தன்‌ 
முகத்தை மூடிக்கொண்டு” இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:13). எலியா தேவனு 
டைய அறிவுறுத்துதல்களைப்‌ பின்பற்றி எலிசாவை அழைத்தபோது, அவர்‌ 
எலியாவுக்குப்‌ பதிலாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌ என்பதற்கு ஒரு 
அடையாளமாக “அவன்மேல்‌ கன்‌ சால்வையைப்‌ போட்டான்‌” (1 இராஜாக்கள்‌ 





19:19). பூமியில்‌ எலியாவின்‌ கடைசி நாளில்‌, அவர்‌ தமது சால்வையைச்‌ சுருட்டி 
அதை ஒரு கோலாகப்‌ பயன்படுத்தி யோர்தானின்‌ தண்ணீரை அடித்துப்‌ 
பிரித்தார்‌ (2 இராஜாக்கள்‌ 2:8). 

ஒரு சால்வை என்றால்‌ என்ன? “சால்வை” [௱கா£e!] என்பதற்கு ஒப்பான 
ஒரு வார்த்தை, குளிர்‌ நெருப்பின்‌ மீதான ஒரு அலமாரியைக்‌ குறிக்றெது,' 
ஆனால்‌ “ஈகா!” (1-௦” என்பவை முடிவில்‌ உள்ள இவ்வார்த்தை) அன்றாட 
வார்த்தையாக இருப்பதில்லை.” ஆங்கில வார்த்தையான “ஈகா!” என்பது “01081” 
(மேலாடை) என்பதற்கான இலத்தீன்‌ வார்த்தையில்‌ இருந்து வந்துள்ளது. 
இது “கைப்பகுதிகளற்ற ஒரு தளர்வான உடை, இது வழக்கமாக மற்ற 
உடைகளின்மீது அணியப்படுகிறது” என்று அர்த்தப்படுகிறது.” “Mle” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பச என்ற எபிரெய வார்த்தை, அதையே 
அடிப்படையில்‌ அர்த்தப்படுத்துறெது. இது வழக்கமாக, மேய்ப்பனின்‌ மேலங்கி 
அல்லது தோள்களைச்‌ சுற்றி தளர்வாகப்‌ போடப்படும்‌ ஒன்று என்பது போன்ற 
ஒரு எளிய உடையாக இருந்தது. அவ்வப்போது இவ்வார்த்தை அரசரின்‌ 
மேலாடை என்பது போன்ற கெம்பீரமான ஒன்றிக்குப்‌ பயன்படுத்தப்பட்டது.* 
சால்வை என்பது ஒரு மாடுமேய்க்கும்‌ பையனின்‌ மேலாடை அல்லது ஒரு இந்தியப்‌ 
போர்வை அல்லது ஒரு மெக்ஸிகரின்‌ கம்பளிப்‌ போர்வை அல்லது ஒரு முதிர்‌ 








வயதான பெண்ணின்‌ சால்வை என்பதோடு ஒப்பிடப்பட்டது. 

எலியாவின்‌ சால்வை என்பது தோல்‌, மயிர்‌ அல்லது முரடான 
பிறபொருளினால்‌ தயாரிக்கப்பட்டதாக இருந்தது. அகசியா அனுப்பிய ஆட்கள்‌, 
எலியாவை “அவன்‌ மயிர்‌ உடையைத்‌ தரித்து” என்று விவரித்தனர்‌ (2 இராஜாக்கள்‌ 
1:8), இது அவரது நபர்த்துவத்தையோ அல்லது அவரது உடைகளையோ 











220 


குறிக்கக்கூடும்‌. எலியா தமது சால்வையைச்‌ சுருட்டி யோர்தானை அடித்தார்‌ 
என்பதாகக்‌ கூறும்‌ 2 இராஜாக்கள்‌ 2:8ல்‌, செப்துவஜிந்த்‌ வேதாகமம்‌, “சால்வை” 
என்பதற்குப்‌ பதிலாக “ஆட்டுத்தோல்‌” என்று குறிப்பிடுகிறது. எலியா 
வைப்‌ பின்பற்றி பல தீர்க்கதரிசிகள்‌, முரடான சால்வையைத்‌ தங்கள்‌ 
அடையாளப்பட்டியாக ஏற்படுத்தினர்‌. சகரியா, “பொய்சொல்லும்படிக்கு 
மயிர்ப்போர்வையைப்‌ போர்த்துக்‌” கொள்ளும்‌ பொய்த்தர்க்கதரிசியைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டார்‌ (சகரியா 13:4). யோவான்‌ ஸ்நானன்‌ “எலியாவின்‌ ஆவியில்‌” 
லூக்கா 1:17) வந்தபோது, அவர்‌ ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார்‌ (லூக்கா 7:26), 
அவர்‌ “ஒட்டக மயிராடையை” அணிந்திருந்தார்‌ (மத்தேயு 3:3, 4). எனவே நாம்‌, 
எலியாவின்‌ சால்வையைப்‌ பற்றி, அது விலங்கின்‌ முடியால்‌ செய்யப்பட்டிருந்த 
தளர்வான ஒரு உடையாக இருந்தது அல்லது அவரது தோள்களைச்‌ சுற்றிப்‌ 
போடப்பட்ட வேறொரு முரடான துணியாக இருந்தது என்று நினைக்கலாம்‌.” 

நமது முந்திய பாடத்தில்‌ நாம்‌, எலியா சுழற்காற்றில்‌ ஏறிச்சென்றபோது 
அவரது சால்வை எலிசாவின்‌” மீது விழுந்ததைக்‌ கண்டோம்‌. நாம்‌ பின்வரும்‌ 
அறைகூவலுடன்‌ இந்தப்‌ பாடத்தொடரை முடிப்போம்‌: சால்வை அக்கன்‌ ம 
விழட்டும்‌. 





தேவனுக்கு இஸ்ரவேலில்‌ இன்னமும்‌ அவரது 

ஆண்களும்‌ பெண்களும்‌ தேவைப்படுகின்றனா்‌ 

எலியா அதிகமானவற்றைச்‌ சாதித்திருந்தார்‌. எலியா காட்சிக்கு வருவதற்கு 
முன்னர்‌, ஆகாபிடத்தில்‌ யெகோவாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ தைரியமாய்ப்‌ பேசுதல்‌ 
என்பது நினைத்துப்‌ பார்க்க முடியாததாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 20). 
யேசபேல்‌ (குனது சொந்த நோக்கங்களுக்காக யெகோவாவின்‌ பிரமாணங்களைப்‌ 
புரட்டிய போதிலும்‌, 1 இராஜாக்கள்‌ 21ல்‌ அவள்‌ செய்தது போன்று) 
யெகோவாவின்‌ பிரமாணங்கள்‌ பற்றிக்‌ கவலைப்படாதிருப்பாள்‌. ஆகாபின்‌ 
அரண்மனைத்‌ தீர்க்கதரிசிகள்‌ நானூறு போர்‌ யெகோவாவின்‌ நாமத்தில்‌, மாய்‌ 
மாலமாகக்‌ கூட ஒருக்காலும்‌ பேசியிருக்க மாட்டார்கள்‌ (1 இராஜாக்கள்‌ 
22:11, 12). இர்க்கதரிசிகளின்‌ பள்ளிகள்‌ (2 இராஜாக்கள்‌ 2:3, ஐக்‌ காண்க) 
நிலவியிருக்க இயலாது. எலியாவின்‌ முயற்சிகளின்‌ விளைவாகக்‌ குறிப்பிடத்தக்க 
வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆகாபின்‌ மகனான யோராம்‌ அரியணைக்கு 
வந்தபோது, “தன்‌ தகப்பன்‌ பண்ணுவித்த பாகாலின்‌ சிலையை அகற்றிவிட்டான்‌” 
(2 இராஜாக்கள்‌ 3:2). 

இது, ஒவ்வொரு விஷயமும்‌ செய்யப்பட்டிருந்தது என்றோ அல்லது 
தேவனுக்கு விசேஷித்த பிரதிநிதியொருவர்‌ இனியும்‌ தேவையில்லை என்றோ 
அர்த்தப்படுவதில்லை. பாகாலை ஆராதித்தல்‌ என்பது யேகூ, 2 இராஜாக்கள்‌ 
10:18-27ல்‌ அந்தப்‌ பாகாலை ஆராதிப்பவர்களைப்‌ பிடித்து “இப்படியே யெகூ 
பாகாலை இஸ்ரவேலில்‌ இராதபடிக்கு அழித்துப்போட்ட”” வரையிலும்‌ 
தொடர்ந்தது (வசனம்‌ 28). யெரோபெயாமின்‌ விக்கிரகாராதனை திருப்பப்படுகல்‌ 
உட்பட மற்ற பொல்லாங்குகள்‌ மேலோங்கி இருந்தன. தேவனுக்கு இன்னமும்‌ 
இஸ்ரவேலில்‌ அவரது மனிதர்‌ தேவையாயிருந்தார்‌. 

இன்றைய நாட்களில்‌ தேவனுக்கு இஸ்ரவேலில்‌ இன்னமும்‌ அவரது 
ஆண்களும்‌ பெண்களும்‌ தேவைப்படுகின்றனர்‌. நமக்கு முன்னதாக வந்தி 


221 


ருந்து, சத்தியத்தைப்‌ பிரசங்கித்தலிலும்‌ போதித்தலிலும்‌ தங்கள்‌ வாழ்நாளைச்‌ 
செலவிட்டு, தங்கள்‌ நாட்களின்‌ தவறையும்‌ அவபக்தியையும்‌ முகமுகமாய்‌ 
எதிர்‌ கொண்டிருந்தவர்களுக்காக நாம்‌ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்‌. 
அர்கள்‌ அதிகமானவற்றை நிறைவேற்றியுள்ளனர்‌. கர்த்தருடைய மக்களின்‌ 
சபைக்குழுமங்கள்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ காணப்பட முடிகிறது. கிழக்கு 
ஐரோப்பிய நாடுகளில்‌ சுவிசேஷ ஊழியம்‌ போன்ற மன எழுச்சி மிக்க 
விஷயங்களை நாம்‌ கண்டுகொண்டிருக்கிறோம்‌. யெகோவாவுக்கென்று 
தங்களை அர்ப்பணித்துக்கொண்ட ஆண்களையும்‌ பெண்களையும்‌ யெகோவா 
கொண்டிருக்கிறார்‌ என்பதற்கு ஒவ்வொரு சபைக்குழுமமும்‌ நிரூபணமாக 
உள்ளது. 

இருப்பினும்‌ நாம்‌, பணி முடிக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கக்கூடாது. 
நம்மைச்‌ சுற்றிலும்‌ மற்றும்‌ உலகம்‌ முழுவதிலும்‌, இன்னமும்‌ ஆத்துமாக்‌ 
கள்‌ இருளில்‌ உள்ளன, மற்றும்‌ வாய்ப்புகள்‌ நழுவிக்கொண்டிருக்கலாம்‌. 
ரஷ்யா மற்றும்‌ கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில்‌ ஊழியம்‌ செய்யும்‌ எனது 
நண்பர்கள்‌, கம்யூனிஸமானது மிகவும்‌ உயிர்த்துடிப்புடன்‌ இருப்பதாகவும்‌, 
அது இன்னமும்‌ சுவிசேஷ ஊழியத்தின்‌ கதவுகளை மூடுவதற்காகப்‌,/பணி 
செய்துகொண்டிருப்பதாகவும்‌ எனக்குக்‌ கூறுகின்றனர்‌. 

அமெரிக்காவிலும்‌ இன்னம்‌ பல நாடுகளிலும்‌, “பாகாலை ஆராதித்தல்‌” 
என்பது இன்னமும்‌ நம்முடன்‌ இருக்கிறது என்பது தெளிவு. நாம்‌, கல்லினால்‌ 
செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு முன்பாகப்‌ பணிந்துகொள்வதில்லை, ஆனால்‌ 
நாம்‌ வளமை, அதிகாரம்‌ மற்றும்‌ உடமைகள்‌ ஆகியவற்றை ஆராதிக்கிறோம்‌. 





எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, “நீங்கள்‌ பண ஆசையில்லாதவர்களாய்‌ 
நடந்து” என்று கூறினார்‌ (எபிரெயர்‌ 13:5); ஆனால்‌ ஒவ்வொரு விளம்பரமும்‌, 
ஒவ்வொரு வர்த்தக நிகழ்ச்சியும்‌, “நீங்கள்‌ கொண்டுள்ளவற்றைக்‌ கொண்டு 
திருப்தியடைய வேண்டாம்‌. உங்களுக்கு அதிகம்‌, அதிகம்‌, அதிகமாகத்‌ தேவை!” 
என்று அலறுகின்றன. 

நாம்‌ கோவில்‌ விபசாரத்தின்‌ கண்ணியக்குறைவான நடவடிக்கைகளில்‌ 
ஈடுபடுவதற்காக இனியும்‌ பாகாலின்‌ கோவில்களுக்குச்‌ செல்வதில்லை. 
இப்போது இப்படிப்பட்ட செயல்கள்‌, மிகச்‌ சிறந்த ஹோட்டல்களிலும்‌ 
“மிகநேர்த்தியான” இல்லங்களிலும்‌ நடத்தப்படுகின்றன. பாலுறவு தொடர்பான 
ஒழுக்கவீனத்தில்‌ ஈடுபடுநறெவர்கள்‌ “தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்ப 
தில்லை” என்று வேதாகமம்‌ இன்னமும்‌ கூறுகிறது (கலாத்தியர்‌ 5:19-21), ஆனால்‌ 
ஒழுக்கவீனம்‌ என்பது பலருக்கு வாழ்வின்‌ வழியாகியுள்ளது. தேவனுடைய 
அருளிரக்கத்தினால்‌, எய்ட்ஸ்‌ என்ற கொள்ளைநோய்‌, ஒரு நாடு என்று வகையில்‌ 
நம்மை விழித்தெழச்‌ செய்துள்ளது. இருப்பினும்‌ ஒழுக்கவீனத்தில்‌ இருந்து 
விலகியிருத்தல்‌ பற்றிக்‌ கேள்விப்படுதல்‌ என்பதே தீர்வாக இருப்பதற்குப்‌ பதிலாக 
நாம்‌, பிள்ளைகளுக்குப்‌ பிறப்புக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சாதனங்களைக்‌ கையளித்தல்‌ 
மற்றும்‌ “பாதுகாப்பான உடலுறவு” பற்றி அவர்களுக்குப்‌ போதித்தல்‌ என்பதே 
தீர்வாக உள்ளது என்பதைக்‌ கேள்விப்படுகிறோம்‌. 

நமது நாடும்‌ பிறநாடுகளும்‌ இருதயவலி, வேதனை மற்றும்‌ சீர்குலைவு 
ஆகியவற்றினால்‌ நிரப்பப்பட்டுள்ளது என்பதே இவையெல்லாவற்றின்‌ 
விளைவாக உள்ளது. ஆயிரக்கணக்கான குடும்பங்களின்‌ சீரழிவு என்பது மிகவும்‌ 
கவலைக்குரிய விளைவுகளில்‌ ஒன்றாக உள்ளது! 








222 


முன்பு ஒருக்காலும்‌ இல்லாத வகையில்‌ தேவன்‌ இஸ்ரவேலில்‌ தமது ஆண்கள்‌, 
பெண்கள்‌, பையன்கள்‌ மற்றும்‌ சிறுமிகள்‌ ஆகியோர்‌ தேவைப்படுபவராக 
இருக்கிறார்‌. தேவனுக்காகவும்‌ அவரது வழிக்காகவும்‌ எழுந்து நிற்கும்‌ மக்கள்‌ 
இன்னமும்‌ தேவனுக்குத்‌ தேவை. தங்கள்‌ குரல்‌ கேட்கப்பட அனுமதிக்கும்‌ மக்கள்‌ 
தேவனுக்கு இன்னமும்‌ தேவை. சிலுவையின்‌ மற்ற மாபெரும்‌ வீரர்கள்‌ மற்றும்‌ 
“இஸ்ரவேலின்‌ தாய்மார்களில்‌” உண்மைநிறைந்த மற்றவர்கள்‌ மரித்திருத்தல்‌ 
பற்றிக்‌ கேள்விப்படாமல்‌ ஒரு வாரம்‌ கடந்து செல்லுதல்‌ என்பது அரிதானதாக 
உள்ளது. அவர்களுக்குப்‌ பதிலாக யார்‌ இடத்தை நிரப்புவார்‌? யார்‌? 








தேவன்‌ ஒரு விசேஷித்த வகையிலான ஆண்களையும்‌ 
பெண்களையும்‌ பயன்படுத்தக்‌ கூடும்‌ 

தேவனால்‌, எவ்வகையான ஆண்களையும்‌ பெண்களையும்‌ பயன்படுத்த 
முடியும்‌? “தயாராக இருப்பவர்கள்‌, மனவிருப்பமாக இருப்பவர்கள்‌ மற்றும்‌ 
பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள்‌” என்பவை ஊழியத்தைத்‌ 
தொடங்க ஆவலாக உள்ள தனிநபர்களை விவரிக்க நாம்‌ பயன்படுத்தும்‌ 
வார்த்தைகளாக உள்ளன. தேவன்‌ பயன்படுத்தக்‌ கூடிய வகையிலான நபரைப்‌ 
பற்றிக்‌ கலந்துரையாடுவதற்கு நாம்‌ அந்த வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவோ 
மாக: 

முதலாவது, தேவன்‌ தம்மால்‌ பயன்படுத்தப்படத்‌ யக 
உள்ள ஒருவரைப்‌ பயன்படுத்த முடியும்‌. எலியா ஊக்கமிழந்தபோது, 
அவரிடத்தில்‌ தேவன்‌, “நீ தமஸ்குவின்‌ வழியாய்‌ வனாந்தரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, ... ஆபேல்மேகொலா ஊரானான சாப்பாத்தின்‌ குமார 








னாகிய எலிசாவை உன்‌ ஸ்தானத்தில்‌ தீர்க்கதரிசியாக அபிஷேகம்பண்ணு” 
என்று கூறினார்‌ (1 இராஜாக்கள்‌ 19:15, 16). தேவன்‌ தமக்காகத்தயாராகிருந்த 
ஒருவரைக்‌ கொண்டிருந்தார்‌: எலிசா. தேவன்‌ ஏன்‌ அல்லது 
எவ்வாறு எலிசாவைக்‌ தேர்ந்தெடுத்தார்‌ என்பதுபற்றி நான்‌ மிகச்சரியாக 
அறிந்திருப்பதில்லை. எலியா எலிசா மீது சால்வையைப்‌ போடுவதற்கு முன்னர்‌, 
எலிசா தாம்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டிருந்ததை அறிந்து இருந்தாரா என்பது 
எனக்குத்‌ தெரியாது. எலிசா தேவனால்‌ பயன்படுத்தப்படுவதற்குத்‌ 4/7775 
இருந்திராவிட்டால்‌, தேவனுடைய தேர்ந்துகொள்ளுதலும்‌ எலியா சால்வையைப்‌ 
போடுதலும்‌ ஒன்றுமற்றதாக இருந்திருக்கும்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
“அப்படியே அவன்‌ [எலியா] அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 











. சாப்பாத்தின்‌ குமாரனாகிய எலிசாவைக்‌ கண்டான்‌” (1 இராஜாக்கள்‌ 
19:19அ). எலியா தம்மிடத்தில்‌ தேவன்‌ நியமிக்கும்படி கூறிய ஒருவரைத்‌ தாம்‌ 
கண்டுபிடிக்கும்‌ வரை தேடினார்‌. அவரை அவர்‌, தாம்‌ வளர்க்கப்பட்டிருந்த 
நயப்பாங்கற்ற நாட்டுப்பகுதியில்‌ கண்டுபிடிக்கவில்லை, ஆனால்‌ வளமான 
யோர்தான்‌ நதிக்கரைப்பகுதியில்‌ அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. அவர்‌ 
ஒரு தோற்சுருளிலிருந்து பிரசங்கித்துக்‌ கொண்டோ அல்லது அதைப்‌ 
படித்துக்கொண்டோ இருக்கவில்லை. மாறாக எலியா தூரத்திலிருந்து முதன்‌ 
முதலாக எலிசாவைக்‌ கண்ணோக்கியபோது, அவர்‌ “தமக்கு முன்பாகப்‌ 
பன்னிரண்டு ஏர்‌ பூட்டி உழுதுகொண்டிருப்பவராக மற்றும்‌ பன்னிரண்டாம்‌ 
ஏரை ஓட்டிக்கொண்டிருப்பவராக” அவரைக்‌ கண்டார்‌ (1 இராஜாக்கள்‌ 





223 


19:19). எலிசா ஒரு விவசாயியாக இருந்தார்‌. அமெரிக்காவில்‌ [சபையின்‌] 
மறுகட்டுமான இயக்கத்தின்போது பல பிரசங்கியார்கள்‌ விவசாயிகளாக, 
நெற்றியின்‌ வியர்வையின்‌ மூலம்‌ பொருளீட்டி, அதேவேளையில்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பதற்குக்‌ கடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும்‌ பயன்படுத்தியவர்களாக 
இருந்தனர்‌. பயன்படுத்தப்படுவதற்குத்‌ ௨/777௧ இருக்கும்‌ எவரொருவரையும்‌ 
தேவன்‌ பயன்படுத்த முடியும்‌. 

“எலியா அவன்‌ இருக்கும்‌ இடமட்டும்‌ போய்‌, அவன்மேல்‌ தன்‌ சால்‌ 
வையைப்‌ போட்டான்‌”” (1 இராஜாக்கள்‌ 19:20அ). இது எலிசாவுக்கு ஒரு 
விநோதமான வேளையாக இருந்திருக்க வேண்டும்‌. எலிசா எலியாவைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருப்பார்‌ என்பதில்‌ ஐயமில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ சந்தித்திருந்தார்கள்‌ என்று நம்புதவற்குக்‌ காரணம்‌ எதுவு மில்லை. 
ஒருநாள்‌ எலிசா உழுதுகொண்டிருக்கையில்‌, கண்கள்‌ கனல்‌ போல இருந்த 
காட்டுத்தனமான மனிதர்‌ ஒருவர்‌ திடீரென்று தோன்றினார்‌. அம்மனிதர்‌ 





அவரை [எலிசாவை] உற்றுநோக்கி, பின்பு தமது சால்வையை - இது அவரது 
[எலியாவின்‌] தோள்களைச்‌ சுற்றியிருந்த ஒரு முரடான துணியாக, அவர்‌ 
உடலின்‌ வேர்வையில்‌ ஊறியதாக, அவர்‌ பயணம்‌ செய்திருந்த வழியில்‌ இருந்த 
தூசு அப்பியதாக, இரவில்‌ தலையணையாகப்‌ பயன்படுத்தியதால்‌ பழையதாகிப்‌ 
போனதாக இருந்ததை - எடுத்தார்‌ அவர்‌ தமது சால்வையை எடுத்து, ஒரு 
வார்த்தையும்‌ பேசாமல்‌, அதை எலிசாவின்‌ தோள்களைச்‌ சுற்றி அணிவித்தார்‌. 

இது எதை அர்த்தப்படுத்தியது என்று எலிசா அறிந்திருந்தார்‌ என்பது 
உறுதி. ஒருவேளை தேவன்‌ எலிசாவுக்குத்‌ தரிசனம்‌ கொடுத்திருக்கலாம்‌. எலிசா, 
எலியாவைப்‌ பற்றியும்‌ அவரது சால்வையைப்‌ பற்றியும்‌ அறிந்திருந்தார்‌ மற்றும்‌ 
எலியாவின்‌ சைகையின்‌ குறிப்பை உள்ளுணர்வின்‌ மூலம்‌ அறிந்தார்‌ என்பது 
சாத்தியமானதாக இருந்தது. 

எலிசாவின்‌ பதில்செயல்‌ என்னவாக இருந்திருக்கும்‌? தேவன்‌ தமது 
சித்தத்தைச்‌ செய்யும்படி நம்மை ஒருக்காலும்‌ கட்டாயப்படுத்துவதில்லை. அவர்‌ 
நம்மைச்‌ சுயாதீனமான ஒழுக்க முகவர்கள்‌ என்ற வகையில்‌ படைத்தார்‌; நாம்‌ 





அவரால்‌ பயன்படுத்தப்படுவதையோ அல்லது அவ்வாறு பயன்படுத்தப்படா 
திருப்பதையோ முடிவு செய்ய இயலும்‌. எலிசாவின்‌ பதில்‌ செயல்‌ நேர்மறை 
யானதாக மற்றும்‌ உடனடியானதாக இருந்தது. “அப்பொழுது அவன்‌ மாடு 
களைவிட்டு, எலியாவின்‌ பிறகே ஓடி: நான்‌ என்‌ தகப்பனையும்‌ என்‌ தாயையும்‌ 
முத்தஞ்செய்ய உத்தரவு கொடும்‌, அதற்குப்பின்‌ உம்மைப்‌ பின்தொடர்வேன்‌ 
என்றான்‌” (1 இராஜாக்கள்‌ 19:20அ). நாட்டில்‌ மக்களைத்‌ தின்றுகொண்டிருந்த 
ஆவிக்குரிய புற்றுநோயானது அவரது சொந்த ஆத்துமாவைத்‌ துக்கப்படுத்தி 
யிருந்தது என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இல்லை. “நான்‌ செல்லத்‌ தயாராக 
இருக்கிறேன்‌!” என்று அவர்‌ கூறினார்‌. “எனது பெற்றோரிடத்தில்‌ பிரிவு சொல்லிக்‌ 
கொள்ள ஒரு நிமிடம்‌ மாத்திரம்‌ எனக்குக்‌ கொடுங்கள்‌” என்று கூறினார்‌. 
யாரேனும்‌ ஒருவர்‌, “ஒரு செயல்திறம்‌ வாய்ந்த சீஷர்‌, ஆண்ட வரே, உம்மைப்‌ 
பின்பற்றுவேன்‌, ஆனாலும்‌ முன்பு நான்‌ போய்‌ வீட்டிலிருக்றெவர்களிடத்தில்‌ 
அனுப்புவித்துக்கொண்டுவரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கவேண்டும்‌” 
என்று கூறியது என்‌ நினைவுக்கு வருகிறது; ஆனால்‌ அவரிடத்தில்‌ இயேசு, 
கலப்பையின்மேல்‌ தன்‌ கையை வைத்துப்‌ பின்னிட்டுப்பார்க்கிற எவனும்‌ 
தேவனுடைய ராஜ்யத்துக்குத்‌ தகுதியுள்ளவன்‌ அல்ல?” என்று கூறினாரே 





224 


என்று கூறலாம்‌ லூக்கா 9:61, 62). எலிசா தமது பெற்றோரை முத்தஞ்செய்ய 
விரும்பியதாகக்‌ கூறியபின்பு, “எலியா போய்த்‌ திரும்பிவா; நான்‌ உனக்குச்‌ 
செய்ததை நினைத்துக்கொள்‌ என்று பதில்‌ அளித்தார்‌” (1 இராஜாக்கள்‌ 19:20ஆ). 
இரு நிகழ்வுகளும்‌ ஒன்று போலவே எனக்கு ஒலிக்கின்றன. எலியா செல்வதற்கு 
ஆயத்தமாக இருந்தார்‌ என்பது பற்றி நான்‌ நிச்சயமாக ஒன்றும்‌ எண்ண 
முடியவில்லை!” 

இவ்விரு நிகழ்வுகளிலும்‌, இவற்றில்‌ ஈடுபட்டவர்களின்‌ இருதயங்கள்‌ 
தாம்‌ வேறுபாடு கொண்டுள்ளன. லூக்கா 9:57-62ல்‌, சீஷராகவிருந்த மூன்று 
பேர்களின்‌ இருதயங்களுக்குள்‌ இயேசு கண்ணோக்யெபோது, அவர்கள்‌ 
சாக்குப்போக்குகளைக்‌ கூறினார்கள்‌ என்பதை அவர்‌ அறிந்தார்‌; அவர்கள்‌ 
முழுநேர சீஷராக இருப்பதில்‌ உள்ளடங்கிய யாவற்றிற்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுப்பதற்கு விருப்பம்‌ கொண்டிருந்ததில்லை. குறிப்பாக 
அந்த மூவரில்‌ இருவர்‌, இயேசுவை உடனே பின்பற்றத்‌ திட்டங்களைக்‌ 
கொண்டிருக்கவில்லை, ஆனால்‌ அதற்கு மாறாக எதிர்காலத்தில்‌ திட்டவட்ட 
மற்ற ஒரு நேரத்தில்‌ பின்பற்றத்‌ திட்டம்‌ கொண்டிருந்தனர்‌. இதற்கு மறுபுறத்தில்‌, 
எலிசா சாக்குப்போக்கு எதுவும்‌ கொண்டிருக்கவில்லை, ஆனால்‌ எலியாயை 
உடனடியாகப்‌ பின்பற்ற அவர்‌ தயாராக இருந்தார்‌ என்பதைத்‌ தொடர்ந்து 
நடந்த நிகழ்ச்சிகள்‌ காண்பிக்கின்றன. 

தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள்‌, எலியாவின்‌ வார்த்தைகள்‌ 
கடிந்துகொள்ளுதலாக இருக்க அவசியமில்லை என்று நாம்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
உதவுகின்றன.” எலியா அனேகமாக, ஒவ்வொருவருக்கும்‌ அவர்‌ [எலிசா] 
பிரிவுசொல்லிவிட்டு விரைவில்‌ திரும்ப அனுமதி அளித்திருக்கலாம்‌. “நான்‌ 
உனக்குச்‌ செய்தது என்ன?” என்று கேட்டதில்‌ எலியா, “நான்‌ உன்னை 
இருக்கிற பிணைப்புகள்‌ யாவற்றையும்‌ நீ முறித்துக்கொள்ள வேண்டும்‌ என்று 
அர்த்தப்படுவதில்லை.” நீ என்ன செய்யப்‌ போகிறாய்‌ என்பதை அவர்களுக்குக்‌ 





கூறு; சசீன்ு நீ என்னோடு வா என்று மறைமுகமாக உணர்த்தி இருக்கலாம்‌.” 


அப்பொழுது அவன்‌ [எலிசா] இவனை [எலியாவை] விட்டுப்போய்‌, 
[தாம்‌ உழுதுகொண்டிருந்தவற்றில்‌] ஓர்‌ ஏர்மாடுகளைப்‌ பிடித்து [கர்மேல்‌ 
மலையில்‌ எலியா ஒரு காளையைப்‌ பலிசெலுத்தியதைப்‌ போன்று]! 
அடித்து | மரக்கலப்பை மற்றும்‌ கைப்பிடிகள்‌ என்ற] ஏரின்‌ மரமுட்டுகளால்‌ 
| பலிசெலுத்தியபின்‌ எஞ்சியிருந்த]'” அவைகளின்‌ இறைச்சியைச்‌ சமைத்து 
ஜனங்களுக்குக்‌ கொடுத்தான்‌; அவர்கள்‌ சாப்பிட்ட பிற்பாடு (1 இராஜாக்கள்‌ 
19:21௮). 


எலிசா தமது குடும்பத்திற்கும்‌ நண்பர்களுக்கும்‌, தாமே எல்லாவற்றையும்‌ 
அளித்து, கொண்டாட்டத்தின்‌ விருந்து ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. அவரது 
பிழைப்புக்கு ஆதாரமாக இருந்தது முதன்மை விருந்தாயிற்று. எலிசா தமக்குப்‌ 
பின்னாலிருந்த உறவுகளை துண்டித்துக்‌ கொண்டிருந்தார்‌. இவ்விடத்தில்‌ நமக்கு, 
எபேசுவில்‌ இருந்த மந்திரவாதிகள்‌ தங்கள்‌ மாயவித்தைப்‌ புத்தகங்களை எரித்துப்‌ 
போட்டது நினைவுக்கு வருகிறது (நடபடிகள்‌ 19:19). 

“பிற்பாடு, அவன்‌ எழுந்து, எலியாவுக்குப்‌ பின்சென்று அவனுக்கு 
ஊழியஞ்செய்தான்‌” (1 இராஜாக்கள்‌ 19:21). எலியா தயங்கவில்லை. அவர்‌ 





225 


“பிரிவு” சொல்லி, பின்பு தங்கள்‌ வலைகளைக்‌ தயக்கமின்றி விட்டுவிட்டு 
இயேசுவைப்‌ பின்பற்றிய மீனவர்களைப்‌ போல்‌ (மத்தேயு 4:20) எலியாவைப்‌ 
பின்பற்றினார்‌. 

தேவன்‌ எலிசாவைக்‌ கேர்ந்துகொண்டதைப்‌ போல்‌, தேவன்‌ உங்களையும்‌ 
தேர்ந்து கொண்டுள்ளார்‌ - இது ஒரு மாறுபட்ட ஆனால்‌ விசேஷித்த வழியாக 
உள்ளது. உங்கள்‌ வாழ்வு, திறன்கள்‌, மற்றும்‌ நேரம்‌ ஆகியவற்றைக்‌ கொடுப்பதில்‌, 
அவர்‌ வேறெவரும்‌ செய்ய இயலாத ஒரு ஊழியத்தைச்‌ செய்ய உங்களைத்‌ 
தகுதிப்படுத்துறொர்‌. 

“அனால்‌ என்னிடத்தில்‌ விசேஷித்த திறன்கள்‌ எதுவும்‌ இல்லையே”; “நான்‌ 
மிகவும்‌ இளையவனாக இருக்கிறேனே”; “நான்‌ மிகவும்‌ வயதானவனாக 
இருக்கிறேனே”; “எனது குடும்பத்தை நடத்துவதில்‌ நான்‌ மிகவும்‌ பணிமும்முர 
மாக இருக்கிறேன்‌”; “கர்த்தருக்கென்று நான்‌ செய்யக்கூடியது எதுவுமில்லையே” 
என்ற மறுப்புரைகளை நான்‌ கேள்விப்பட முடிகிறது. 

எனது மூத்த மகள்‌ சிண்டியும்‌ அவள்‌ கணவர்‌ ரிச்சர்டும்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை (என்னுடைய பேரப்பிள்ளைகளை!), அவர்கள்‌ ஊழியர்களாகப்‌ 
பணியாற்றும்‌ ரோமானியாவின்‌ பிரஸோவ்‌ என்ற நகரில்‌ வளர்த்துக்‌ 
கொண்டுள்ளனர்‌. அங்கு ஊழியம்‌, பணியிலிருந்து ஓய்வுபெற்ற ஆனால்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ இருந்து ஒய்வுபெறாத கிறிஸ்துவின்‌ சபையின்‌ முதிர்‌ 
வயது உறுப்பினர்களால்‌ தொடங்கப்பட்டிருந்தது. அங்குள்ள இன்னொரு 
ஊழியக்காரி இளம்பெண்ணாகவும்‌ திருமணம்‌ ஆகாதவராகவும்‌ இருக்கிறார்‌, 
அவர்‌ பல நாடுகளில்‌ ஊழியப்பணியைச்‌ செய்திருக்கிறார்‌. இளைஞர்‌ அல்‌ 
லது வயது முதிர்ந்தவர்‌, இருமணம்‌ ஆனவர்‌ அல்லது திருமணம்‌ ஆகாதவர்‌, 
குழந்தைகள்‌ உள்ளவர்‌ அல்லது குழந்தைகள்‌ இல்லாதவர்‌ எல்லாருக்குமே 
தேவனுடைய ஊழியத்தில்‌ இடம்‌ உள்ளது. 

மறுப்பாளர்கள்‌, “அது நமக்கு மிகவும்‌ கடுமையானதாக உள்ளது! 
நாம்‌ வேர்களைப்‌ பிடுங்குதல்‌ பற்றிப்‌ பேசுவதில்லை! இங்கு செய்வதற்கு 
எங்களுக்கு ஒன்றுமில்லை என்றுதான்‌ அர்த்தப்படுத்துகிறோம்‌” என்று மறுப்புத்‌ 
தெரிவிக்கலாம்‌. தமது எழுபது வயதுகளில்‌ மிகவும்‌ மோசமான உடல்நிலையுடன்‌ 
உள்ள எனது அன்பான நண்பர்‌! ஒருவரிடத்தில்‌ இருந்து வந்த கடிதம்‌ ஒன்று 
எனக்கு முன்பாக உள்ளது. அவர்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ விசுவாசமற்ற நிலையில்‌ 
இருந்தபின்பு சமீபத்தில்‌ கர்த்தரிடமாகத்‌ திரும்பிவந்தார்‌. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 
யன்று நான்‌ சபைக்குழுமத்தின்‌ உறுப்பினர்‌ ஒவ்வொருவரும்‌ விசேஷித்த 
ஊழியம்‌ ஒன்றைக்‌ கண்டறியவேண்டும்‌ என்று அறைகூவல்‌ விடுத்தபின்பு, 
இந்த நண்பர்‌ என்னிடத்தில்‌ கவலையுடன்‌ பேசினார்‌. “நான்‌ எனது ஆண்டுகள்‌ 
மற்றும்‌ எனது தாலந்துகள்‌ எல்லாவற்றையும்‌ வீணாக்கிவிட்டேன்‌” என்று 
அவர்‌ கூறினார்‌. அவர்‌ தமது ஊழியத்தைக்‌ கண்டறிய உதவியை விரும்பினார்‌; 
அப்படி ஒன்றிருக்கும்‌ என்று அவர்‌ நிச்சயப்படாதிருந்தார்‌. இருப்பினும்‌ 
அவரது சிந்தையானது இன்னமும்‌ கூர்மையாக இருந்தது மற்றும்‌ அவர்‌ ஆங்கில 
மொழியில்‌ நேர்த்தியான அறிவு கொண்டிருந்தார்‌. உள்ளூர்‌ செய்தித்தாளில்‌ 
அவர்‌ ஆசிரியருக்கு எழுதிய கடிதங்களை நான்‌ கண்டிருந்தேன்‌. சபை 
அறிக்கைக்குப்‌ பாடங்கள்‌ எழுதும்படியும்‌, அவர்‌ தமது விசேஷித்த திறமை 
யைப்‌ பயன்படுத்தக்கூடிய மற்ற வழிகளைப்‌ பற்றி நினைத்துப்‌ பார்க்கும்படியும்‌ 
அவரை நான்‌ கேட்டுக்கொண்டேன்‌. அவர்‌ அசிரியருக்குச்‌ சமீபத்தில்‌ எழுதிய 




















226 


“சபை நடத்துனர்கள்‌ ஆபாசமான, சீர்கேடான மற்றும்‌ அசிங்கமான 
[தொலைக்காட்சி] நிகழ்ச்சிகளுக்கு எதிராகப்‌ போராடுதல்‌ அவசியம்‌” என்று 
தலைப்பிடப்பட்ட கடிதமும்‌ அத்துடன்‌ இணைக்கப்பட்ட ஒரு குறிப்பையும்‌ 
நான்‌ இப்போதுதான்‌ பெற்றேன்‌ . அந்தப்‌ பாடத்தின்‌ கடை சிப்பத்தி, “அக்கறை 
கொண்ட மக்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ சாய்ந்து உட்கார்ந்து, [நமது நாட்டின்‌] 
அழிவைக்‌ கவனிக்கப்‌ போகிறோமா அல்லது இது போதும்‌ என்று முடிவு 
செய்து, திரும்பிப்‌ போராடப்‌ போகிறோமா?” என்று தொடங்குகிறது. அந்தக்‌ 
கட்டுரையானது இந்தப்‌ பாடத்திற்கென்றே எழுதப்பட்டதாக ஒலிக்கிறது! 
தேவன்‌ என்னைப்‌ பயன்படுத்த முடியுமா? என்பது இங்கு கேள்வியல்ல. 
திருப்பி ஒலிக்கும்‌ “ஆம்‌!” என்பதே அதற்குப்‌ பதிலாக உள்ளது. அவரால்‌ 
பயன்படுத்தப்படுவதற்கு நீங்கள்‌ 3௨/7775 இருக்கா? என்பதே கேள்வியாக 








உள்ளது. 

இரண்டாவது, தம்மை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ள மனவிருப்பம்‌ 
கொண்டுள்ளவாசமைம்‌ தேவன்‌ பயன்படுத்த முடியும்‌. எலிசா தமது 
கட்டளையைப்‌ பெற்றுக்கொண்டபின்பு, அவர்‌ எலியாவுடன்‌ பயணம்‌ செய்தார்‌, 
தமக்கு முன்பாக இருந்த ஊழியத்திற்குத்‌ தம்மைத்‌ தயார்‌ செய்துகொள்வதற்காக 
அவர்‌ பல ஆண்டுகள்‌ எடுத்துக்கொண்டார்‌ என்பது உறுதி. அவர்‌ “துணை 
ஊழியர்‌” என்ற வகையிலோ அல்லது “உறுஇப்படுத்தப்பட்ட வாரிசு” என்ற 








வகையிலோ பயணம்‌ செய்யவில்லை. அவர்‌ ஒரு வேலைக்காரன்‌ என்ற வகையில்‌ 
பயணம்‌ செய்தார்‌. “பிற்பாடு, அவர்‌ எழுந்து, எலியாவுக்குப்‌ பின்சென்று 
அவனுக்கு அரியம்‌! வேோை/செயதரன்‌” (1 இராஜாக்கள்‌ 19:21). 2 இராஜாக்கள்‌ 
3:11ம்‌ வசனம்‌, அவர்‌ எலியாவின்‌ கைகளுக்குத்‌ தண்ணீர்‌ வார்த்தார்‌ என்று 
கூறுகிறது. தேவன்‌ நம்மைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்றால்‌ நாம்‌ மனவிருப்பம்‌ 
கொண்ட ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும்‌. 

எலிசா ஊழியம்‌ செய்கையில்‌, அவர்‌ பணியிடைப்‌ பயிற்சியைப்‌ 
பெற்றுக்கொண்டிருந்தார்‌. செயல்விளைவில்‌ அவரிடம்‌ எலியா, “என்னைக்‌ 
கவனித்துப்‌ பார்த்து நீ இதைச்‌ செய்‌; பின்பு நீயே முயற்சி செய்‌” என்று 
கூறினார்‌. அமெரிக்கநாடு பல ஆண்டுகளாக இவ்வகைப்‌ பயிற்சியையே சார்ந்து 
இருந்தது இவ்வாறாகத்தான்‌ மிருகங்களும்‌ பறவைகளும்‌ தங்கள்‌ வாரிசுகளைப்‌ 
பயிற்றுவிக்கின்றன. இதுவே அடிக்கடி மிகச்சிறப்பான பயிற்சியாக உள்ளது. 

2 இராஜாக்கள்‌ 2ல்‌, எலிசாவுக்குத்‌ தண்ணீர்‌ பிரிந்ததைத்‌ தீக்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌ கண்டபின்பு, அவர்கள்‌ “எலியாவின்‌ ஆவி எலிசாவின்மேல்‌ 
இறங்கியிருக்றெது” என்று சப்தமாகக்‌ கூறினார்கள்‌ (வசனம்‌ 15). இருப்பினும்‌ 
எலிசா, மிகவிரைவிலேயே எலியாவின்‌ சால்வையை எடுத்து நதியின்மீது 
அடித்ததற்கு முன்பே எலியாவின்‌ ஆவியை உள்வாங்கியிருந்தார்‌. அவர்‌ 
அக்கினியின்‌ தீக்கதரிசியுடன்‌ வடக்கு இராஜ்யத்தின்‌ புழுதிபடிந்த சாலைகளில்‌ 
நடந்து மலைகளில்‌ ஏறியபோது, நாளுக்குநாள்‌ எலியாவின்‌ ஆவியில்‌ 
பங்கேற்பவரானார்‌. கர்க்கதரிசியாக இருத்தல்‌ என்றால்‌ என்ன என்பதை அவர்‌, 
திறந்த வெளியில்‌ எலியாவுடன்‌ நீண்ட குளிரான இரவுகளைச்‌ செலவிடுகையில்‌ 
கற்றுக்கொண்டார்‌. நமது குடும்பங்கள்‌ அல்லது பாய்‌ ஸ்கவுட்டுகளுடன்‌ மலை 
யேறுதல்‌ மற்றும்‌ முகாமிடுதல்‌ என்பது வேடிக்கையான சாதனையாக 
இருக்கலாம்‌, ஆனால்‌ கீலேயாத்தில்‌ இருந்து வந்த ஒரு நயப்பாங்கற்ற 
மனிதருடன்‌ மலையேறுதல்‌ மற்றும்‌ முகாமிலிருத்தல்‌ என்பது இன்னொரு 


227 


வரலாறாக இருக்கும்‌. பகட்டு நடையில்‌ எலியா நம்பிக்கை கொண்டி ருக்கவில்லை. 
இருப்பினும்‌ எலிசா நீடியபொறுமையுடன்‌ இருந்தார்‌. சால்வையை எடுக்க 
வேண்டிய அவருக்கான நேரம்‌ வந்தபோது, அவர்‌ ஆயத்தமாக இருந்தார்‌. 

நீங்கள்‌ செய்வதற்கென்று தேவன்‌ ஓரு பணியைக்‌ கொண்டுள்ளார்‌; 
அவருடைய மகிமையைப்‌ பயன்படுத்துவதற்கு, அவர்‌ உங்களுக்குத்‌ 
தாலந்துகளையும்‌ திறன்களையும்‌ கொடுத்துள்ளார்‌ (மத்தேயு 25). இது, 
அவற்றைப்‌ பயன்படுத்துதல்‌ தானாக ஏற்படும்‌ என்று அர்த்தப்படுவதில்லை. 
வாய்ப்புகள்‌ உள்ளன, அதற்கு ஆயத்தம்‌ தேவைப்படும்‌ - அது தயாரிப்புக்கான 
பல ஆண்டுகளாக இருக்கலாம்‌ - அப்போது அவற்றை நாம்‌ நமது எஜமான ருக்‌ 
கென்று முழுமையாகப்‌ பயன்படுத்த முடியும்‌. 

நான்‌ எழுதிக்கொண்டிருந்த ஒரு பாடத்திற்காக, நிபுணத்துவம்‌ வாய்ந்த 
கேளிக்கை மாயவித்தைக்காரர்‌ ஒருவரை நான்‌ பேட்டிகண்டேன்‌. அந்தப்‌ 
பேட்டியின்போது, அவரது மனைவி அவர்மீது சாய்ந்து, “அவர்‌ மாயவித்கைக்‌ 
காட்சிகளைச்‌ செய்வதைப்‌ பெரிதும்‌ நேசிக்கிறார்‌, ஆனால்‌ அவர்‌ “£” 
வார்த்தைகளை விரும்புவதில்லை” என்று தன்னம்பிக்கையுடன்‌ கூறினார்‌. நான்‌ 
“ற” வார்த்தைகள்‌ என்பதை என்ன என்று தயக்கத்துடன்‌ கேட்டேன்‌. அதற்கு 
அப்பெண்மணி, “ஒரகாகtion [ஆயத்தப்படுதல்‌] மற்றும்‌ றாகtice [பயிற்சி]” என்று 
பதில்‌ அளித்தார்‌. 

பெரும்பான்மையான ஆயத்தப்படுதலானது வேடிக்கையாக இருப்ப 
தில்லை, ஆனால்‌ ஆயத்தப்படுதலும்‌ பயிற்சியும்‌ இல்லாநிலையில்‌ வாழ்வில்‌ 
கொஞ்சம்தான்‌ நிறைவேற்றப்படுகிறது. நான்‌ கால்பந்து விளையாடுதலை 
நேசித்தேன்‌, ஆனால்‌ ஆக்லஹாமாவின்‌ சுட்டெரிக்கும்‌ சூரியன்‌கழாக 





பயிற்சின்‌ கடுமுயற்சியான நாட்களை முன்னெதிர்‌ நோக்கவில்லை. 
வியர்வையும்‌ வேதனையும்‌ நிறைந்து எனது நுரையீரல்கள்‌ வெடித்து 
விடுவதுபோன்ற உணர்வைப்‌ பெற்றதை நான்‌ நினைவுகூருகிறேன்‌. நான்‌ 
ஆயத்தப்படுதலை விரும்பவில்லை, ஆனால்‌ நான்‌ கால்பந்து விளையாட 
விருந்பினால்‌, நான்‌ ஆயத்தமாகிக்கொள்ள வேண்டியிருந்தது. நான்‌ 
பிரசங்கிப்பதை நேசிக்கிறேன்‌. தயாரித்தல்‌ மற்றும்‌ பயிற்சி (விசேஷ 





மாக மனப்பாடப்பணி) ஆகியவை பற்றி நான்‌ மன எழுச்சி அடைவதில்லை, 
ஆனால்‌ நான்‌ கர்த்தருக்கு என்னால்‌ இயன்ற அளவு மிகச்சிறப்பாகச்‌ செய்ய 
விரும்புவதால்‌ அகைச்‌ செய்கிறேன்‌. 

எலிசா செய்தது போல்‌ செய்தல்‌ என்பது ஆயத்தப்படுதலுக்கு மிகச்சிறப்பான 
வழிகளில்‌ ஒன்றாகும்‌: கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்‌ ஒருவருடன்‌ 
சாத்தியப்பட்ட அளவுக்கு மிக அதிகமான நேரக்கைச்‌ செலவிடுங்கள்‌, அவருக்கு 
அல்லது அவளுக்கு உதவ உங்களால்‌ முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்யுங்கள்‌. 
நீங்கள்‌ செய்தலின்‌ மூலம்‌ கற்றுக்கொள்வீர்கள்‌. கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்தல்‌ 
பற்றிய எல்லாவற்றையும்‌ நீங்கள்‌ கற்றுக்கொள்வீர்கள்‌. 

மூன்றாவது, முடிவுவரையிலும்‌ சகித்திருக்சக்‌ கடியவரைத்‌ தேவன்‌ 
பயன்படுத்த முடியும்‌. எலியா இந்தப்‌ பூமியில்‌ தமது கடைசி நாளை எலிசாவுடன்‌ 
செலவிட்டார்‌. கில்காலில்‌ இருந்து பெத்தேலுக்கும்‌ அங்கிருந்து எரிகோவுக்கும்‌ 





பயணம்‌ சென்றபின்பு, அவர்கள்‌ யோர்தான்‌ நதிக்கு வந்தனர்‌. எலியா தமது 
சால்வையை எடுத்து, அதை முறுக்கி, தண்ணீர்மீது அடித்தார்‌.!* தண்ணீர்‌ 
பிரிந்தது மற்றும்‌ அவர்கள்‌ உலர்ந்த தரையின்‌ வழியாகக்‌ கடந்து சென்றார்கள்‌ 





228 


(2 இராஜாக்கள்‌ 2:8). 

அவர்கள்‌ அக்கரைப்பட்ட போது, எலியா, “நான்‌ உன்னைவிட்டு 
எடுத்துக்கொள்ளப்படுமுன்னே நான்‌ உனக்குச்‌ செய்யவேண்டியது என்ன, கேள்‌” 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 9௮). அவர்‌ தம்மை உண்மையாய்ப்‌ பின்பற்றியவருக்கு 
அன்பின்‌ வெளிப்பாடாகப்‌ பிரியாவிடைப்‌ பரிசு ஒன்றை விட்டுச்‌ செல்ல 
விருப்பம்‌ கொண்டார்‌. எலிசா, “உம்மிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ எனக்கு 
இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌” என்று பதில்‌ அளித்தார்‌ 
(வசனம்‌ 9ஆ). எலிசா, எலியாவின்‌ ஆவிக்குரிய வாரிசாக இருக்க விரும்பினார்‌ 
(உபாகமம்‌ 21).'* எலிசாவிடம்‌ எலியா, தாம்‌ எடுத்துக்கொள்ளப்படுவதை அவர்‌ 
[எலிசா] கண்டால்‌, அவரது [எலிசாவின்‌] வேண்டுகோள்‌ நிறைவேற்றப்படும்‌ 
என்று கூறினார்‌ (வசனம்‌ 10). 

11ம்‌ வசனம்‌, “அவர்கள்‌ பேசிக்கொண்டு நடந்துபோகையில்‌,” என்று 
தொடங்குகிறது. அவர்கள்‌ எதைப்பற்றிப்‌ பேசினர்‌ என்று அறிய நீங்கள்‌ விரும்‌ 
புவீர்கள்‌ அல்லவா? அவர்கள்‌, எலியாவின்‌ வாழ்வில்‌ மாபெரும்‌ நாட்களைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்களா? அவர்கள்‌, கர்மேல்‌ மலையில்‌ போட்டியைப்‌ பற்றியும்‌ 
மற்ற காட்சிக்குரிய நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியும்‌ பேசினார்களா? ஒருவேளை 
அவர்கள்‌, ஒன்றாக இருக்கும்போது நடந்திருந்த களிப்புள்ள விஷயங்களை 
நினைவுகூர்ந்து ஒன்றாகச்‌ சிரித்திருக்கலாம்‌. 

அவர்கள்‌ பேசிக்கொண்டு நடக்கையில்‌, இதோ, அக்கினி ரகமும்‌ அக்கினிக்‌ 
குதிரைகளும்‌ அவர்கள்‌ நடுவாக வந்து இருவரையும்‌ பிரித்தது இருப்பினும்‌ 
சுழற்காற்றின்‌ புழுதியில்‌, எலிசா இன்னமும்‌ எலியாவைக்‌ காண முடிந்தது. 
அவர்‌ கவனித்துக்கொண்டிருக்கையில்‌, எலியா மேலே, மேலே, மேலே சென்று 
பார்வையில்‌ இருந்து மறைந்துபோனார்‌ (வசனம்‌ 11ஆ)! 

எலியா மறைந்து போகையில்‌, மாபெரும்‌ வருத்தத்தின்‌ அடையாளமாக 
எலிசா தமது வஸ்திரத்தைப்‌ பிடித்து இரண்டு துண்டாகக்‌ கிழித்தான்‌. அந்த 
வேளையில்‌, எலிசா மகிழ்வைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகத்‌ துக்கத்தினால்‌ நிறைந்த 
ருந்தார்‌, அது நமக்கு அன்பானவர்கள்‌ நம்மை விட்டு எடுக்கப்படும்போது நாம்‌ 
இருக்கும்‌ நிலையைப்‌ போலவே இருந்தது. மரணம்‌ அடைந்தவர்‌ உண்மையுள்ள 
கிறிஸ்தவராக இருந்தால்‌, அது அவருக்கு அல்லது அவளுக்கு வெற்றியின்‌ நேர 
மாக இருக்கிறது, ஆனால்‌ நமக்கோ அது இழப்பின்‌ நேரமாக உள்ளது. நாம்‌ 
அழுகிறோம்‌ (ஆனால்‌ “நம்பிக்கையற்றவர்களைப்‌ போல அழுவதில்லை”). '* 

தூசி அமர்ந்தபோது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்திற்கு எலிசா 
நடந்து சென்றார்‌. எலியாவின்‌ சால்வை தரையில்‌ கிடந்தது.'” எலியாவின்‌ 
மற்ற ஆடைகள்‌ உட்பட, அவருக்கு உரிய ஒவ்வொரு பொருளும்‌ அவருடன்‌ 
மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட என்பது உறுதி. இருப்பினும்‌ சால்வையானது 








பின்னால்‌ விடப்பட்டிருந்தது. அந்தச்‌ சால்வையைக்‌ கண்ணோக்கிய எலிசா, 
திரும்பி யோர்தான்‌ நதியைக்‌ கண்ணோக்கறார்‌.!” அவரது மனதில்‌ கலவர 
மான உணர்வுகள்‌ ஒன்றை மற்றொன்று துரத்தியிருக்க வேண்டும்‌: என்னவாக 
இருக்கும்‌ என்பது பற்றிய மன எழுச்சியும்‌, என்னவாக இராது என்பது பற்றிய 
அக்கறையும்‌. 

அவர்‌ சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தான்‌ நதியை நோக்கி 
நடந்தார்‌ (வசனம்‌ 13). அவர்‌ சேற்றுக்குழம்பான அந்த நீரோடையைச்‌ 
சென்றடைந்தபோது, அவர்‌ அந்தச்‌ சால்வையைச்‌ சுருட்டித்‌ தண்ணீரில்‌ 


229 


அடித்து,” “எலியாவின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே?” என்று சப்தமிட்டார்‌ 
(வசனம்‌ 14௮). எலிசாவின்‌ வார்த்தைகளில்‌, தேவன்‌ இருக்கிறார்‌ என்பது 
பற்றிய சந்தேகம்‌ எதுவும்‌ காணப்படுவது இல்லை. அவர்‌, “கர்த்தாவே நீர்‌ இக்கு 
இருக்கிறீரா? நான்‌ ஆவியின்‌ வரத்தை இரட்டிப்பாகப்‌ பெற்றுக்‌ கொண்டேனா? 
எலியாவுக்குப்‌ பிரிந்தது போல்‌ கண்ணீர்‌ எனக்குப்‌ பிரியுமா?” என்றே கேட்டார்‌. 
அது பிரிந்தது (வசனம்‌ 14ஆ)! 

தூர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌, அனேகமாக, எரிகோவிற்கு அருகில்‌ ஒரு உயர்ந்த 
இடத்தில்‌ இருந்து, எலியா மற்றும்‌ எலிசா ஆகியோரிடத்தில்‌ இருந்து சற்றுத்‌ 
தூரத்தில்‌ நின்றுகொண்டு, நடந்ததை எல்லாம்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தனர்‌ 
(வசனம்‌ 7). ஏதோ சில விஷயங்கள்‌ நடந்தன என்று அவர்கள்‌ கூற முடியும்‌, 
ஆனால்‌ அது என்னவெற்று அவர்களால்‌ உறுதியாகக்‌ கூற இயலாது. இருப்பினும்‌, 
எலியா கிழக்கு நோக்கிச்‌ சென்றபோது அவருக்காக யோர்தான்‌ ஆறு 
பிரிந்ததையும்‌, இப்போது எலிசா மேற்கு நோக்கிச்‌ சென்றபோது அவருக்காக 
யோர்தான்‌ ஆறு பிரிந்ததையும்‌ அவர்கள்‌ காண முடிந்தது. முடிவு தெளிவாகக்‌ 
காணப்பட்டது. 


எரிகோவில்‌ பார்த்துக்கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
அவனைக்‌ கண்டவுடனே, எலியாவின்‌ ஆவி எலிசாவின்மேல்‌ 
இறங்கியிருக்கிறது என்று சொல்லி, அவனுக்கு எதிர்கொண்டுபோய்த்‌ 
குரைமட்டும்‌ குனிந்து அவனை வணங்கி (வசனம்‌ 15). 


எலியாவுக்கு மாபெரும்‌ மரியாதையைக்‌ காண்பித்திருந்த தர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌, இப்போது எலிசாவுக்கு மரியாதை செலுத்தினர்‌. 

எலியாவுக்கு என்ன நடந்தது என்று தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ உறுதி 
யாக அறியவில்லை. யாரேனும்‌ ஒருவர்‌, இறக்காமலேயே வானத்திற்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌ என்ற இதேபோன்ற விஷயம்‌, இதற்கு முன்பு ஒரே 
ஒருமுறை மாத்திரம்‌ நடந்திருந்தபடியால்‌, இது எலியாவுக்கு நடந்திருந்தது 
என்பது அவர்கள்‌ நம்புவதற்குக்‌ கடினமானதாக இருந்தது. “கர்த்தருடைய 
அவியானவரால்‌” இங்கும்‌ அங்கும்‌ அற்புதவிதமாக எடுத்துச்‌ செல்லப்படுதலில்‌ 
எலியா புகழ்பெற்றவராக இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 18:12). அவரைத்‌ தேவன்‌ 
இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி எடுத்துச்‌ சென்றிருக்கலாம்‌ என்று அவர்கள்‌ 
நினைத்தனர்‌.” 


அவர்கள்‌, “இதோ, உமது அடியோரோடே ஐம்பது பலவான்கள்‌ 
இருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ போய்‌ உம்முடைய எஜமானைத்‌ தேடும்படி 
உத்தரவுகொடும்‌; ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவரை எடுத்து, 
பர்வதங்களில்‌ ஒன்றின்மேலாகிலும்‌, பள்ளத்தாக்குகளில்‌ ஒன்றிலாகிலும்‌ 
கொண்டுபோய்‌, வைத்திருப்பார்‌” என்று [எலியாவிடம்‌] கூறினார்கள்‌ 
(வசனம்‌ 16௮). 


தூர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ தங்களை, எலிசாவின்‌ “அடியார்கள்‌” என்று 
அழைத்துக்கொண்டு, தேடுவதற்கு அவருடைய அனுமதியைக்‌ கேட்டார்கள்‌ 
என்பதைக்‌ கவனியுங்கள்‌. எலியாவைத்‌ கேடுதல்‌ என்பது நேரத்தை 


230 


வீணாக்குதலாக இருக்கும்‌ என்று எலிசா அறிந்திருந்தார்‌. முதலில்‌ அவர்‌ 
“வேண்டாம்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 16ஆ). எலிசா “சலித்துப்‌ போகு 





மட்டும்‌” (வசனம்‌ 17௮) - அவர்‌ தமது மறுப்பில்‌ விடாப்பிடியாக இருக்கச்‌ சலிக்கும்‌ 
வரைக்கும்‌ - இர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ தொடர்ந்து கேட்டுக்கொண்டி ருந்தனர்‌. 
NEB வேதாகமத்தில்‌ “மறுப்பதற்கு இருதயம்‌ கொண்டிராத வரையிலும்‌” 
என்றுள்ளது. கடைசியாக எலிசா, “அனுப்புங்கள்‌” என்று கூறினார்‌ (வசனம்‌ 
17௮). அவர்கள்‌ மூன்று நாட்கள்‌ வரையிலும்‌ தேடினார்கள்‌ ஆனால்‌ அவர்களால்‌ 
எலியாவைக்‌ கண்டுபிடிக்க இயலவில்லை (வசனம்‌ 17ஆ). 

அவர்களுக்காக எலிசா எரிகோவில்‌ காத்திருந்தார்‌. அவர்கள்‌ 
திரும்பிவந்தபோது, அவர்‌ “போகவேண்டாம்‌ என்று நான்‌ உங்களுக்குச்‌ சொல்ல 
வில்லையா?” என்று கூறினார்‌ (வசனம்‌ 18). “நீங்கள்‌ என்னை உங்கள்‌ நடத்துனர்‌ 
என்று நினைத்தால்‌, எனது வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்ற மறைபொருள்‌ இருப்பதாகக்‌ காணப்படுகிறது. 

இந்த அதிகாரத்தில்‌ உடனடியாக இரு வரலாறுகள்‌ தொடருகின்றன. 
எலியா கொண்டிருந்த, ஆசீர்வதிக்கவும்‌ தண்டிக்கவுமான இருமடங்கு வல்ல 
மையை அதேபோன்று எலிசா கொண்டிருந்தார்‌ என்பதைக்‌ காண்பிக்கவே 
கூறப்பட்டன என்பது உறுதி. முதலாவது வரலாறு, எரிகோவின்‌ தண்ணீரை 
குடிப்பதற்கு ஏற்றதாக்கியது பற்றியதாகும்‌. எலியா எரிகோவை விட்டுச்‌ செல்‌ 
வதற்கு முன்னர்‌, அவரிடம்‌ இருந்து சிலவற்றை மக்கள்‌ விரும்பினர்‌. தண்ணீர்‌ 
கெட்டதாக இருந்தது, அது நிலத்தைப்‌ “பாழ்நிலம்‌” ஆக்கக்‌ காரணமாக இருந்தது 
(வசனம்‌ 19). ஒரு புதுத்தோண்டியையும்‌ உப்பையும்‌ கொண்டு, எலியா அந்தத்‌ 
தண்ணீரைத்‌ தூய்மையாக்கினார்‌ (நேரடியான அர்த்தத்தில்‌, “ஆரோக்கிய 
மாக்கினார்‌”) (வசனங்கள்‌ 20-22). 

இரண்டாம்‌ அதிகாரமானது, தேவனுடைய தீர்க்கதரிசியைக்‌ கேலிசெய்த, மரி 
யாதை இல்லாத நாற்பத்திரண்டு சிறுவர்களை - ஒரு பெரிய “தெருக்‌ கும்பலை” 
- இரண்டு பெண்கரடிகள்‌ தாக்கிய நேர்மாறான வரலாற்றுடன்‌ முடிகிறது. 
எலியா வானத்திலிருந்து அக்கனியைக்‌ கீழே வரவழைத்த போது கொண்டிருந்த 
அதே வல்லமையை எலிசா கொண்டிருந்தார்‌ என்று காண்பித்தலே, இந்த 
வரலாற்றின்‌ நோக்கமாக உள்ளது என்பது உறுதி. சுவிசேஷத்தைப்‌ பற்றிக்‌ 
கேலிபேசுகிற யார்மீதும்‌ அவிழ்த்து ஏவிவிடும்படி, நாம்‌ ஒன்றிரண்டு கரடிகளை 
நமது வீட்டின்‌ பின்‌ பகுதியில்‌ வளர்க்க வேண்டும்‌ என்பது இங்கு பாடமல்ல.2 
மாறாக, தேவனையும்‌ அவரது வசனத்தையும்‌ மதிக்குமாறு நமக்குப்‌ போதிக்கவே 
இது தரப்பட்டுள்ளது. 

இந்த அதிகாரம்‌ முடிவுக்கு வருகையில்‌, எலிசா - ஒருவேளை தமது 
ஆவியைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்வதற்காக?* (நாம்‌ யாவரும்‌ அவ்வப்போது இதைச்‌ 








செய்துகொள்வது அவசியமாக உள்ளது). கர்மேல்‌ மலைக்குச்‌ செல்வது பற்றி 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. பின்பு அவர்‌ சமாரியாவுக்குத்‌ திரும்பினார்‌ (வசனம்‌ 25), 
அங்கு அவர்‌ ஒரு இல்லத்தைக்‌ கொண்டிருந்தார்‌ என்பது உறுதி (2 இராஜாக்கள்‌ 
5:3). 

நாம்‌ இந்த வசனங்களை வாசித்து, தொடரும்‌ அதிகாரங்களை 
ஆய்வுசெய்கையில்‌, இரு உண்மைகளினால்‌ நாம்‌ மனம்‌ ஈர்க்கப்படுகிறோம்‌: 
(1) எலிசா, “தம்மீது சால்வை விழுந்ததைக்‌?” கொண்டிருந்ததால்‌ 
அசீர்வதிக்கப்பட்டார்‌, மற்றும்‌ (2) அவர்‌ தம்மீது சால்வை விழுந்ததினால்‌ ஒரு 


231 


கனமான பொறுப்பைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 

அவருக்குக்‌ கனம்‌ அளிக்கப்பட்டிருந்ததில்‌ அவர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டி ருந்தார்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ தங்களை அவரது அடியார்கள்‌ என்று 
அழைத்துக்கொண்டு, தேடிப்பார்க்க அவரது அனுமதியை வேண்டி நின்றதை 
நாம்‌ கண்டிருக்கிறோம்‌. இந்த வடிவமைப்பு தொடர்ந்து வரும்‌ அதிகாரங்களில்‌ 
தொடருகிறது. 2 இராஜாக்கள்‌ 4:1ல்‌ தீர்க்கதரிசியின்‌ புத்திரரில்‌ ஒருவர்‌, எலிசாவின்‌ 
“அடியான்‌” என்று அழைக்கப்படுகிறார்‌. 6:1, 2ல்‌ இர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
கட்டுவதற்கு எலிசாவின்‌ அனுமதியை வேண்டினர்‌. இந்த தீர்க்கதரிசிகள்மீது 
எலியா அதிகாரம்‌ கொண்டிருந்தார்‌ என்பதும்‌ அந்த அதிகாரம்‌ எலிசாவுக்கு 
மாற்றப்பட்டது என்பதும்‌ உறுதி. 

எலிசா கனத்த பொறுப்புகளையும்‌ எடுத்துக்கொண்டார்‌. அடுத்த பதி 
னொரு அதிகாரங்கள்‌, எலிசா செய்த மாபெரும்‌ ஊழியத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகின்றன. அந்த அதிகாரங்களில்‌ நாம்‌, யூதா மற்றும்‌ இஸ்ரவேல்‌ இராஜாக்கள்‌ 
செய்தவைகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக, எலிசா செய்தவைகளைப்‌ பற்றி 
வாசிக்கிறோம்‌. எடுத்துக்காட்டாக, 4ம்‌ அதிகாரத்தில்‌ எண்ணெய்‌ அற்புதம்‌ 
“தூர்க்கதரிசிக்கு அறை,” அளித்த பெண்ணுக்கு ஒரு மகன்‌ பிறந்த அற்புதம்‌, 
“பானையில்‌ சாவு,” மற்றும்‌ உண்மையைப்‌ பல மடங்கு அதிகரிக்கப்பண்ணும்‌ 
அற்புதம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி வாசிக்கிறோம்‌. 5ம்‌ அதிகாரம்‌, நாகமான்‌ 
குணமாகுதலைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 6ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌, மிதக்கும்‌ 
கோடரியின்‌ அற்புதம்‌ மற்றும்‌ சீரியப்படைக்குக்‌ கண்மயக்கம்‌ உண்டாகுதல்‌ 
பற்றிய வரலாறு ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ காணுகிறோம்‌. 6 மற்றும்‌ 7ம்‌ அதி 
காரங்களில்‌, சமாரியாவில்‌ கொடிய பஞ்சத்திற்குப்‌ பின்பு அற்புதவித 
மாக சீரியா நாட்டினர்‌ கோல்வியடைந்தது பற்றி வாசிக்கிறோம்‌. 

இவ்வாறாக, இவ்வரலாறு 13ம்‌ அதிகாரத்தில்‌ எலிசாவின்‌ மரணம்‌ 
வரையிலும்‌ தொடருகிறது. எலிசா தேவன்‌ பயன்படுத்தக்கூடிய நபராக 
இருந்தார்‌: அவர்‌ முடிவுபரியந்தம்‌ நிலைத்து நிற்கக்‌ ௬7௧/௪ இருந்தார்‌. 

நீங்கள்‌ தேவனுக்கு உங்களை கிடைக்கச்‌ செய்கிறபோது, நீங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்‌. நீங்கள்‌ கனத்த பொறுப்புகளையும்‌ கொண்டிருப்பீர்கள்‌.”” 
கர்த்தருடைய சபையில்‌ மூப்பராக இருத்தல்‌” - அல்லது உதவிக்காரராக 
இருத்தல்‌, அல்லது ஒரு போதகராக அல்லது பிரசங்கியாராக இருத்தல்‌ அல்லது 
கர்த்தருக்கு இன்னொரு ஊழியக்காரராக இருத்தல்‌ - என்பதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகம்‌ பயபக்இக்கு உரிய பொறுப்புகள்‌ எதையும்‌ என்னால்‌ கற்பனை செய்து 
பார்க்க இயலவில்லை. நீங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்ய விரும்பினால்‌, நீங்கள்‌ உங்களுடைய ஆசீர்வாதங்களை மதிக்கத்‌ 
தயாராக இருக்க வேண்டும்‌ என்பது மாத்திரமல்ல, ஆனால்‌ நீங்கள்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ளவும்‌ ஆயத்தமாக இருக்கவேண்டும்‌. 

நாம்‌ முடிவுபரியந்தம்‌ நிலைநிற்கக்‌ கூடுமா? என்பதே, கேள்வியாக உள்ளது. 
இயேசு, “முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான்‌” என்று 
கூறினார்‌ (மத்தேயு 10:22). அவர்‌ “கலப்பையின்மேல்‌ தன்‌ கையை வைத்துப்‌ 
பின்னிட்டுப்பார்க்கிற எவனும்‌ தேவனுடைய ராஜ்யத்துக்குத்‌ தகுதியுள்ளவன்‌ 
அல்ல” என்றும்‌ கூறினார்‌ (லூக்கா 9:62) என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

முடிவுபரியந்தம்‌ நிலைநிற்குதல்‌ என்பது எளிதானதல்ல. தேவன்‌ நம்மோடு 
232 


இருப்பதாகவும்‌ நம்மைப்‌ பெலப்படுத்துவதாகவும்‌ வாக்குத்தத்தம்‌ செய்தி 
ருக்கிறார்‌ (எபிரெயர்‌ 13:6), ஆனால்‌ அவர்‌ நமக்கு சுலபமான வாழ்வை 
வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கவில்லை. இஸ்ரவேலில்‌ நீங்கள்‌ தேவனுடைய மனி 
குராக, பெண்ணாக, சிறுவனாக அல்லது சிறுமியாக இருப்பதென்று நீங்கள்‌ 
முடிவுசெய்தால்‌, உங்களுக்கு நான்‌, ஒருசில உத்தரவாதங்களைத்‌ தரமுடியும்‌. 
நீங்கள்‌ பொறுப்புகளையும்‌ மாபெரும்‌ அறைகூவல்களையும்‌ கொண்டிருப்பீர்கள்‌ 
என்று நான்‌ உத்தரவாதம்‌ தரமுடியும்‌. சிலவேளைகளில்‌ இது கடினமாக இருக்கும்‌ 
என்று நான்‌ உத்தரவாதப்படுத்த முடியும்‌. பவுல்‌, “நாம்‌ அநேக உபத்திரவங்களின்‌ 
வழியாய்த்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கவேண்டுமென்று” கூறினார்‌ 
(நடபடிகள்‌ 14:22). இந்தப்‌ பாடத்‌ தொடரில்‌ நான்‌ எவ்வளவு முடியுமோ 
அவ்வளவு நேர்மையுடன்‌ இருக்க முயற்சி செய்திருக்கிறேன்‌; கர்த்தருக்கு உங்கள்‌ 
வாழ்வை ஒப்புவிப்பதில்‌ உள்ளடங்கியவற்றிற்குச்‌ சர்க்கரையால்‌ மேல்பூச்சுப்‌ பூச 
நான்‌ முயற்சி செய்யவில்லை. தனித்து நிற்குதல்‌ என்பது சுலபமானதல்ல. அது 
குனிமையைப்‌ பெற்றுத்‌ தரக்கூடும்‌. 

அது சித்திரத்தின்‌ ஒரு பக்கமாகவே உள்ளது. உங்களுக்கு - இங்கும்‌ நித்தி 
யத்திலும்‌ - ஆசீர்வாதங்கள்‌ உண்டென்று நான்‌ உத்தரவாதப்படுத்தவும்‌ முடியும்‌. 
இப்போது நீங்கள்‌ தேவனுடைய பிரசன்னம்‌ மற்றும்‌ பெலம்‌ ஆகியவற்றைப்‌ 
பெற்றிருப்பீர்கள்‌, மற்றும்‌ ஒருநாளிலே அவர்‌, “நல்லது, உத்தமமும்‌ 
உண்மையுமுள்ள ஊழியக்காரனே” என்று கூறுவதை நீங்கள்‌ கேள்விப்படுவீர்கள்‌ 
(மத்தேயு 25:21, 23, KIV)! 








முடிவுரை 

இஸ்ரவேலில்‌ தேவனுடைய மனிதராக அல்லது மனுஷியாக இருத்தல்‌ 
என்பது ஒரு விசேஷித்த விஷயமாக உள்ளது. “அப்படிப்பட்ட நபராக 
இருப்பதற்கு நீங்கள்‌ தயாராக, மனவிருப்பமாக மற்றும்‌ திறனுள்ளவராக 
இருக்கவேண்டும்‌.” தேவன்‌ பயன்படுத்தக்‌ கூடிய வகையிலான நபர்‌, அவரால்‌ 
பயன்படுத்தப்படத்‌ தய77ரனவ/ாக, தம்மைத்‌ ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ள 





மனவிருப்பம்‌ உ௨௮௪வ7க, மற்றும்‌ முடிவுபரியந்தம்‌ நிலைநிற்கக்கூடியவ7/75 
இருக்கிறார்‌. நீக்கள்‌ தயாரனவராக, மனவிருப்பம்‌ உள்ளவராக மற்றும்‌ 
திறனுள்ளவராக இருக்கிறீர்களா? என்பதே கேள்வியாக உள்ளது. நீங்கள்‌ 
உங்கள்‌ மீது சால்வை விழுவதற்கு மனவிருப்பமாக இருக்கிறீர்களா? என்பதே 
கேள்வியாக உள்ளது. 

எலியாவின்‌ சால்வை” விசித்திர வேலைப்பாடுள்ளதாக இருக்கவில்லை. 
அது அழுக்கானதாக, வியர்வையில்‌ ஊறியதாக, கிழிந்துபோனதாக இருந்தி 
ருக்கும்‌ - ஆனால்‌ இன்னமும்‌ எலியா எதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ 
அனுப்பினாரோ, அந்த ஊழியத்தின்‌ அடையாளமாக இருந்தது. எலியா உங்கள்‌ 
மீது சால்வையைப்‌ போட்டிருந்தால்‌, நீங்கள்‌ என்ன செய்திருப்பீர்கள்‌ என்று 
நீங்கள்‌ உங்களைக்‌ கேட்டுக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌, “அந்தத்‌ துர்நாற்றம்‌ வீசும்‌ 
பொருளை என்னை விட்டு எடுத்துப்‌ போடுங்கள்‌” என்று கூறியிருப்பீர்களா? 
அல்லது நீங்கள்‌, “நான்‌ செல்லத்‌ தயாராக இருக்கிறேன்‌! நான்‌ எனது பாலங்களைத்‌ 
தீவைத்துக்‌ கொளுத்தத்‌ தயாராக இருக்கிறேன்‌. நான்‌ எப்படியெல்லாம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகிறாரோ அப்படியெல்லாம்‌ இருக்கத்‌ தயாராக 
உள்ளேன்‌” என்று கூறியிருப்பிர்களா? 


233 


தேவன்‌ உங்களை விரும்புகிறார்‌. முதலில்‌ அவர்‌, நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராக 
இருக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌.” பின்பு அவர்‌, நீங்கள்‌ செயல்‌ 
துடிப்புள்ளவராக, அவருக்காகத்‌ தைரியமாய்‌ குரல்‌ கொடுப்பவராக இருக்க 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. நீங்கள்‌ தேவனுடைய சால்வையை உங்களைச்‌ 
சுற்றிப்‌ போட்டுக்கொண்டு?” ஊழியம்‌ செய்ய முன்செல்வீர்கள்‌ என்று நான்‌ 
நம்பிக்கையாக இருக்கிறேன்‌, அதற்காக ஜெபிக்கிறேன்‌! 





குறிப்புகள்‌ 

“Mantle” மற்றும்‌ “க!” என்ற இரு வார்த்தைகளும்‌ ஒரே இலத்தீன்‌ வார்த்தையில்‌ 
இருந்து வந்துள்ளன. “இருளின்‌ போர்வை” என்பது சிந்தைக்கு வருகிற கவித்துவச்‌ 
சொற்றொடராக உள்ளது. இது இருளின்‌ “மேல்பார்வை” அல்லது “மூடுகை”யைக்‌ 
குறிக்கிறது. Funk and Wagnalls Dictionary, vol. 1 (1951), 55. “mantle.” “யோனா 3:6. 
ஆகானால்‌ களவாடப்பட்ட பாபிலோனிய சால்வை என்பது இன்னொரு உதாரணம்‌ 
ஆகும்‌ (யோசுவா 7:21, 24); இந்தச்‌ சால்வை அனேகமாகப்‌ பளிச்சிடும்‌ காட்சிகொண்ட 
உடையாக இருக்கலாம்‌. “நீங்கள்‌ சால்வையை ஒரு காட்சி உதவிப்பொருளாகப்‌ 
பயன்படுத்தினால்‌ (காண்க - “காட்சி உதவிக்‌ குறிப்புகள்‌”), சால்வை என்றால்‌ என்ன 
என்று கலந்துரையாடுகையில்‌ நீங்கள்‌ அதைக்‌ காட்சிப்படுத்துங்கள்‌. இப்போது அதை 
உங்கள்‌ தோள்களைச்‌ சுற்றி அணிந்துகொள்ளுங்கள்‌. “நாம்‌ அறிந்துள்ள வரையில்‌, எலியா 
செல்லுகையில்‌ சால்வை நேரடியாக எலிசா என்ற நபரின்மீது விழவில்லை, ஆனால்‌ சால்‌ 
வையினால்‌ குறிக்கப்பட்ட அதிகாரத்துவம்‌ மற்றும்‌ பொறுப்பு ஆகியவை அவ்வேளையில்‌ 
அவர்மீது விழுந்தன. யாரேனும்‌ ஒருவர்‌ மீது “சால்வை விழுதல்‌” என்ற பொதுவான 
சொற்றொடரானது, எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைத்தபோது, 
எலியா தமது சால்வையை எலிசாவின்மீது வீசியதில்‌ இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 
நீங்கள்‌ ஒரு சால்வையைக்‌ காட்சி உதவியாகப்‌ பயன்படுத்தினால்‌, எலியாவின்‌ 
செயல்களைச்‌ சைகைகள்‌ மூலமாக அபிநயம்‌ செய்யுங்கள்‌. “அவைகள்‌, எலியா ஒரு 
தீர்க்கதரிசியாவது பற்றித்‌ தீவிரமாக இருந்தாரா இல்லையா என்பதற்குச்‌ சோதனையாக 
இருந்தன என்று சிலர்‌ நினைக்கின்றனர்‌. இது இவ்வார்த்தைகளை, லூக்கா 9ல்‌ இயேசு 
மனிதர்களிடத்தில்‌ பேசிய வார்த்தைகளைப்‌ போன்றதாக்கும்‌. “இது கர்த்தரின்‌ முழுநேர 
ஊழியக்காரர்‌ எவருக்கும்‌ ஆழ்ந்து சிந்திப்பதற்கான ஒரு முக்யெமான கருத்தாக உள்ளது. 
எலியாவின்‌ மறைபொருளான வார்த்தைகளின்‌ அர்த்தம்‌ மீது மற்ற சாத்தியக்கூறுகளும்‌ 
உள்ளன. பிற நல்ல விளக்கவுரைகளையும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ “கவலையாக இருந்த 
விஷயத்தைத்‌ தேவன்‌ எவ்வாறு குணமாக்கினார்‌” என்று பாடத்தையும்‌ காணவும்‌. 

"'“பூலிசெலுத்தினார்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள்‌ “கொன்றார்‌” 
என்று மாத்திரம்‌ அர்த்தப்படலாம்‌. ஒருவேளை எலியா அதை மாத்திரம்‌ செய்தி 
ருக்கலாம்‌. பெரும்பான்மையான பலிகளில்‌, மிருகத்தின்‌ ஒரு பகுதிமாத்திரம்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்பட்டது. மீதம்‌ வைக்கப்பட்ட உண்ணத்‌ தக்க பாகமானது ஆசாரியர்களால்‌ 
உண்ணப்பட்டது. '£டெக்ஸாஸின்‌ கிளெபர்ன்‌ என்ற இடத்தில்‌ உள்ள ஆல்லென்‌ மோரீஸ்‌. 
“நீங்கள்‌ காட்சி உதவியாக ஒரு சால்வையைப்‌ பயன்படுத்தினால்‌, எலியாவின்‌ செயல்‌ 
களைப்‌ போல்‌ செய்துகாண்பியுங்கள்‌. மற்ற தீர்க்ககரிசிகளும்‌ இருந்தனர்‌ (1 இராஜாக்கள்‌ 
20, 22; 2 இராஜாக்கள்‌ 2:3, 5, 7; முதலியன). '£ஆதியாகமம்‌ 37:29; 2 சாமுவேல்‌ 13:19; 
யோபு 1:20; 2:12 முதலியன. '71 தெசலோனிக்கேயர்‌ 4:121: “காட்ச உதவியாக நீங்கள்‌ 


19 ட 


ஒரு சால்வையைப்‌ பயன்படுத்தினால்‌, அதைத்‌ தரையில்‌ வீசியெறியுங்கள்‌. சால்‌ 


234 


வையைக்‌ கையில்‌ எடுத்து, அதைக்‌ கண்ணோக்கி, உங்கள்‌ தோள்களுக்குப்‌ பின்னால்‌ 
கண்ணோக்குங்கள்‌. “காட்சி உதவியாக நீங்கள்‌ ஒரு சால்வையைப்‌ பயன்படுத்தினால்‌, 
எலியாவின்‌ செயலைப்‌ போல அபிநயம்‌ செய்யுங்கள்‌. 

“அவர்கள்‌ எலியாவுடன்‌ நேரடியாகப்‌ பேசுவதற்கு இதற்கு முன்‌ தயங்கியிருந்தனர்‌, 
ஆனால்‌ அதற்கு மாறாக அவரது வேலையாளுடன்‌ பேசி இருந்தனர்‌ என்ற உண்மை 
யானது ஒரு சாட்சியமாக உள்ளது (2 இராஜாக்கள்‌ 2:3, 5). “பிலிப்பு ஆவியானவரால்‌ 
ஆசோத்‌ நகருக்கு “எடுத்துக்கொண்டு போகப்‌”பட்டார்‌ நடபடிகள்‌ 8:39, 40). “நான்‌ 
மிகவும்‌ முதியவன்‌ என்று யார்‌ சொல்வது?” என்று தலைப்பிடப்பட்டுள்ள பாடத்தில்‌ 
காணவும்‌. “இது எலிசாவுக்கு மிகவும்‌ பிரியமான ஓய்விடமாக இருந்திருப்பதாகக்‌ 
காணப்படுகிறது (2 இராஜாக்கள்‌ 4:25ஐ கவனிக்கவும்‌). “இதுவே யாக்கோபு 3:1ல்‌ 
யாக்கோபு ஏற்படுத்தும்‌ கருத்தாக உள்ளது. “எபிரெயர்‌ 13:12. “காட்சி உதவியாக நீங்கள்‌ 
ஒரு சால்வையைப்‌ பயன்படுத்தினால்‌, நீங்கள்‌ பிரசங்கத்தை முடிக்கும்‌ வேளையில்‌, 
அதைக்‌ கையில்‌ உயர்த்திப்பிடியுங்கள்‌. “ஒரு கிறிஸ்தவராவதற்கு நீங்கள்‌, இயேசுவைத்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்று விசுவாசித்து, உங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து மனந்திரும்பி, 
இயேசுவின்மீது நீங்கள்‌ கொண்டுள்ள விசுவாசத்தை உதடுகளினால்‌ அறிக்கையிட்டு, 
பாவமன்னிப்பிற்காக ஞானல்நானம்‌ (குண்ணீருக்குள்‌ முழுக்காட்டப்படுதல்‌) பெற 
வேண்டும்‌ (மாற்கு 16:16; நடபடிகள்‌ 2:38; ரோமர்‌ 10:9, 10; நடபடிகள்‌ 22:16). “காட்சி 
உதவியாக நீங்கள்‌ ஒரு சால்வையைப்‌ பயன்படுத்தினால்‌, அதை உங்கள்‌ தோள்களைச்‌ 
சுற்றிப்‌ போட்டுக்கொள்ளுங்கள்‌. 








காட்சி - உதவி குறிப்புகள்‌ 


எலியா தமது தோள்களைச்‌ சுற்றிப்‌ போட்டுக்கொண்டு இருந்திருக்கக்‌ 
கூடிய பொருளின்‌ வகையில்‌ பயன்படும்‌ ஒன்றை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள்‌ 
அல்லது பெற்றுக்கொள்ளுங்கள்‌. நான்‌ ஆஸ்திரேலியாவில்‌ இருந்து கொண்டுவந்த 
முரட்டு ஆட்டுத்தோல்‌ ஒன்றை வைத்திருக்கிறேன்‌. ஒருவேளை யாரேனும்‌ 
ஒருவர்‌ முரடான மரநிறமான பொருளில்‌ இருந்து உங்களுக்காக ஒரு சால்‌ 
வையைச்‌ செய்துகொடுக்கலாம்‌. இந்தப்‌ பாடத்தின்‌ பல்வேறு கருத்துக்களை 
வலியுறுத்துவதற்கு இப்பாடம்‌ முழுவதிலும்‌ அதைப்‌ பயன்படுத்துங்கள்‌ 
(பாடத்தில்‌ உள்ள அடிக்குறிப்புகளைக்‌ காணுங்கள்‌). 








பாட வரைகுறிப்பு 


அறிமுகம்‌ 

A. வாழ்வின்‌ பல பதவிநிலைகள்‌, அடையாளப்படுத்துதல்‌ 
மற்றும்‌ அதிகாரத்தும்‌ ஆகியவற்றிற்குத்‌ தங்களின்‌ விசேஷித்த 
அடையாளக்குறிகளைக்‌ கொண்டுள்ளன. இது எலியா 
தூர்க்கதரிசிக்கு, அவரது சால்வை என்பதாக இருந்தது (1 இராஜாக்கள்‌ 
19:13, 19; 2 இராஜாக்கள்‌ 2:8), இந்த சால்வையானது, தோல்‌, 
மயிர்‌ அல்லது முரடான பிற பொருளினால்‌ செய்யப்பட்டு இருந்தது 
(2 இராஜாக்கள்‌ 1:8; 2:8; சகரியா 13:4; மத்தேயு 3:3, 4). 

B. நமது கடைசிப்‌ பாடத்தில்‌, எலியா சுழற்காற்றில்‌ மேலே 


235 


செல்லுகையில்‌, சால்வையானது எலிசாவின்‌ மீது விழுந்தது. நமது 
பாடத்தொடரை நாம்‌, பின்வரும்‌ அறைகூவலுடன்‌ முடிக்க 
விரும்புகிறோம்‌: சால்வை க்கள்‌ மீது விழட்டும்‌. 
1. இஸ்ரவேலில்‌ தேவனுக்கு இன்னமும்‌ அவரது மனிதர்‌ தேவை. 
A. எலியா மேலேறிய பின்பு இஸ்ரவேலில்‌ தேவனுக்கு இன்னமும்‌ 
அவரது மனிதர்‌ தேவைப்பட்டார்‌. 
1. எலியா ஒரு தனிச்சிறப்பான பணியைச்‌ செய்திருந்தார்‌. 

௨.௨ எலியா காட்சிக்கு வருமுன்னர்‌, யெகோவாவுக்கு 
உதட்டளவில்‌ஆராதனை செய்வதும்கூட நினைத்துப்‌ 
பார்க்க இயலாததாக இருந்தது; ஆனால்‌ அவர்‌ வந்தபின்பு, 
யெகோவாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ தைரியமாகப்‌ பேசியதை, 
யெகோவாவின்‌ நாமம்‌ பிரார்த்திக்கப்பட்டகை, மற்றும்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ பள்ளிகள்‌ நிலைநாட்டப்பட்டதை 
நாம்‌ காணுகிறோம்‌. 

b. ஆகாபின்‌ மகன்களில்‌ ஒருவர்‌ பாகாலின்‌ புனிதத்துணை 
அகற்றிப்போட்டார்‌ (2 இராஜாக்கள்‌ 3:2). 

2. இது, எல்லா விஷயமும்‌ செய்யப்பட்டிருந்தது என்று 
அர்த்தப்படுவதில்லை. பாகாலை ஆராதித்தல்‌ தொடர்ந்தது 
(2 இராஜாக்கள்‌ 10:18₹£.) மற்றும்‌ பிற துன்மார்க்கங்களும்‌ 
மேலோங்கியிருந்தன. 
B. இன்றையநாட்களில்‌ இஸ்ரவேலில்‌ தேவனுக்கு இன்னமும்‌ அவரது 
மக்கள்‌ தேவை. 
1. கடந்த காலத்தில்‌ அதிகம்‌ செய்யப்பட்டுள்ளது. 

8. கர்த்தருடைய சபையின்‌ உள்ளூர்‌ சபைக்குழுமங்கள்‌ 
உலகம்‌ முழுவதிலும்‌ இருக்கின்றன. 

b. சுவிசேஷமானது உலகின்‌ அதிகமான பகுதிகளில்‌ 
சென்றுகொண்டுள்ளது. 

2. இந்தப்‌ பணி முடிக்கப்பட்டுள்ளது என்று நாம்‌ நினைக்கக்‌ 
கூடாது. 

௨. ஆத்துமாக்கள்‌ இன்னமும்‌ இருளில்‌ இருக்கின்றன. 

. “பாகாலை ஆராதித்தல்‌” என்பது இன்னமும்‌ நம்முடன்‌ 





உள்ளது: வளமை, அதிகாரம்‌ மற்றும்‌ உடைமைகள்‌ 
ஆகியவற்றை ஆராதித்தல்‌ (எபிரெயர்‌ 13:5). 

௦. பாலுறவு ஒழுக்கவீனத்தின்‌ சீர்கேடான செயல்கள்‌ 
(கலாத்தியர்‌ 5:19-21). ஏராளமாக உள்ளன. 

0. நமது நாடானது இருதயவலி, வேதனை மற்றும்‌ சீர்கேடு 
ஆகியவற்றினால்‌ நிறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான 
இல்லங்கள்‌ சீர்குலைந்து கொண்டிருக்கின்றன. 

11. தேவன்‌ ஒரு விசேஷித்த வகையிலான ஆண்களையும்‌ பெண்களையும்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 
A. தேவனால்‌ பயன்படுத்தப்படத்‌ தகு இருக்கும்‌ ஒருவரை அவர்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 
1. எலியா தமது சால்வையை எலிசாவின்‌ மீது போட்டபோது, 


236 


அதற்குப்‌ பதில்செயல்‌ செய்ய எலிசா தயாராக இருந்தார்‌ 
(1 இராஜாக்கள்‌ 19:15, 16, 19-22). 

2. ஒரு கருத்தில்‌, தேவன்‌ உங்களையும்‌ இஸ்ரவேலில்‌ 
அவரது ஆணாக அல்லது பெண்ணாக இருக்கத்‌ 
தேர்ந்துகொண்டிருக்கறார்‌. நீங்கள்‌ உங்கள்‌ நேரம்‌, உங்கள்‌ 
தாலந்துகள்‌ மற்றும்‌ உங்கள்‌ வாழ்வு ஆகியவற்றை அவருக்கு 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்புகிறார்‌. 
நீங்கள்‌ அவரால்‌ பயன்படுத்தப்படுவதற்குத்‌ தருக 
இருக்கிறீர்களா? 

B. தம்மை ஆயத்தம்‌ செய்ய மனவி. ௨௪ இருக்கும்‌ ஒருவரைத்‌ 
தேவன்‌ பயன்படுத்த முடியும்‌. 

1. எலிசா தமக்குத்‌ தெய்வீகக்‌ கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டபின்பு, எலியாவுடன்‌ அவர்‌ பயணம்‌ 
செய்கையில்‌ பல ஆண்டுகள்‌ அவர்‌ [எலிசா] ஒரு பயிற்சித்‌ 
தீர்க்கதரிசியாக இருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 18:21; 2 இராஜாக்கள்‌ 
3:11). இவ்வாறாக, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 
மற்றும்‌ சால்வையானது எலிசாவின்மீது விழுந்தபோது, 
அவர்‌ எலியாவின்‌ ஊழியத்தை மேற்கொள்ளத்‌ தயாராக 
இருந்தார்‌. 

2. தேவன்‌ நீங்கள்‌ செய்வதற்கு ஒரு ஊழியத்தையும்‌ அதைச்‌ 
செய்யத்‌ திறமையையும்‌ உங்களுக்குக்‌ கொடுத்துள்ளார்‌, 
ஆனால்‌ அந்த ஊழியத்தைச்‌ செய்வதற்குத்‌ ஆயத்தப்படுதல்‌ 
அவசியமாக உள்ளது. 

0. முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருக்கக்‌ கூடிய ஒருவரைத்‌ தேவன்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 

1. எலிசா விடாமுயற்சியுள்ள ஒரு தனிநபராக இருந்தார்‌. 
எலியா தமது வாழ்வின்‌ கடைசி நாளில்‌ அவரை [எலிசாவை] 
விட்டுச்‌ செல்வதற்கு முயற்சித்த ஒவ்வொரு இடத்திலும்‌, 
எலிசா விடாமுற்சியுடன்‌ அவரோடே இருந்தார்‌. இதன்‌ 
விளைவாக எலிசா, “எலியாவின்‌ ஆவி” அவர்மீது தங்குதல்‌ 
என்ற வெகுமதியைப்‌ பெற்றுக்கொண்டார்‌ (2 இராஜாக்கள்‌ 
2:8-18). இருப்பினும்‌ இதன்பின்பு அவர்களின்‌ ஊழியத்தைத்‌ 
தொடர்வதும்‌ முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பதும்‌ எலிசாவுக்கு 
அவசியமாக இருந்தது. 

8. எலியாவின்‌ சால்வை எலிசாவின்மீது விழுந்தபோது, 











அவர்‌ [எலிசா] ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
எலியாவுக்குக்‌ காண்பிக்கப்பட்ட மரியாதை இப்போது 
அவருக்குக்‌ காண்பிக்கப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 2:15, 
16; இணைவசனங்கள்‌ 4:1; 6:1, 2). 

b. தேவையில்‌ இருந்தவர்களுக்கு உதவுவதற்கும்‌ தேவன்மீது 
மரியாதை செலுத்தாதவர்களைத்‌ தண்டிக்கவுமான கன 
மான பொறுப்புக்களையும்‌ அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌ 
(வசனங்கள்‌ 19-25). 


237 


முடிவுரை 


2. தேவன்‌ நம்மைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்றால்‌, நாமும்கூட 
விடாமுயற்சி உள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
௨௨ இஸ்ரவேலில்‌ தேவனுடைய ஆண்கள்‌ மற்றும்‌ 


b. 


பெண்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ - இங்கும்‌ 
(எபிரெயர்‌ 13:6) நித்தியத்திற்கும்‌ (மத்தேயு 25:21, 
23) ஆசீர்வதிக்கப்படுவோம்‌. ஆயினும்‌ நாம்‌ 
மாபெரும்‌ பொறுப்புக்களையும்‌ கொண்டிருப்போம்‌ 
(யாக்கோபு 3:1; எபிரெயர்‌ 13:17; நடபடிகள்‌ 14:22; 
முதலியன). 

நாம்‌ முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருந்தால்‌ தேவன்‌ நம்மைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌ (மத்தேயு 10:22; லூக்கா 
9:62). 





A. “தயாராக இருத்தல்‌, மனவிருப்பம்‌ கொண்டிருத்தல்‌ மற்றும்‌ திறனு 


238 





டன்‌ இருத்தல்‌” என்பவை தொடக்கத்தை ஏற்படுத்த ஆவலுடன்‌ 
உள்ள தனிநபர்களை விவரிக்கும்‌ வார்த்தைகளாக உள்ளன. 





அந்த வார்த்தைகள்‌, தேவன்‌ பயன்படுத்த முடிகிற வகையிலான 





குனிநபார்களை விவரிக்கவும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 

எலியா உங்கள்மீது சால்வையைப்‌ போட்டிருந்தால்‌ நீங்கள்‌ என்ன 
செய்திருப்பிர்கள்‌? “நான்‌ செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்‌!” 
என்று நீங்கள்‌ கூறியிருப்பீர்கள்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. சால்‌ 
வையை உங்கள்மீது போட்டுக்கொண்டு, ஊழியம்‌ செய்ய 
முன்செல்லுங்கள்‌! 


